கடவுள் துணை . 
சைவ எல்லப்ப நாவலர் பாடிய 


நணாசல புராணம் 
மூலமும் - உரையும் . 

20. 

ஃ 

கோகுலாபுரம் . 
அருணாசல முதலியா , 

பார்வையிடப்பட்டு , 


* 


இதன்விலை . 


அண 4 . 


K.PES 


திருப்பதி . 


A 


இரத்தினமுதலியார் 


அவர்களாற்றமது . 
கலைக்கியானமுத்திராக்ஷரசாலையிற் 

பதிப்பிக்கப்பட்டது , 


1906 . 
சென்னை முத்து கிருஷணன தெருவு. 34 - நெவிடு . 


கடவுள் துணை . 

விளம்பரம் . 
வன்னியர்புராணம் - மூலமும் - உரையும் .. 
இதனால் வன்னிய மடாதிபதிகளுக்கும் அவ்வருணத்தாருக்கும் புத்தக 
வியாபாரிகளுக்கும் ஏனையோர்களுக்கும் தெரிவிப்பது யாதெனில் ) 

இதுகாறும் வெளிவராதிருந்த இவ்வன்னிய புராணம் மூலமும் உரை 
யும் பழைய ஏட்டுப்பிரதிகளைக் கொண்டு கூடியவரையில் பரிசோதித்து அச் 
சிட்டு வெளிப்படுத்தி விருக்கின்றனன் . இதில் அநேக விஷயங்கள் உள் 
அவையாவன வன்னியரின பிறப்பு உளர்ப்பு சாதியிலித்தனை பிரிவுக ளடங்கி 
யிருப்பதெனவும் நான்கு வருணத்தில் எவ்வருணத்தின ரென்றும் அவ்வருண 
த்தாருக்கு இன்னகுலம் கோத்திரம் , சூத்திரம் , மலை , கொடி , வாகனம் , வாத் 
திய பட்டயம் , முதலான பல அங்கங்கள் உடையவர்களென்றும் பிரம்மவன் 
னியவம்சக்ஷத்திரியர் வீரவனயர் சோழவாசத்தார் அக்கினிகுலஸ்தர் இன்னு 
அநேபோகளும் அததற்கு காரணங்களு அனிைய ர் பராக்கிரமக்தோன்ற 
பரமசிவனுடைய அருளினாலும் துர்க்காதேவியுதவியைக்கொணகேடல்தான் 
டியத்தஞசெய்து தாவியை ஜயித்து அவனாளாளப்பட்ட இரத்தினாபுரியை 
சூரையாடி உழித்த இராக்ஷசப் பூண்டை சமுவறுத்து இன்னின்ன தேசங் 
களை யாண்ட விவரமும் அநேக அரிய பெரிய விஷயங்களும் அடங்கி யிருக் 
கின்றன அவைகளை எலலாம சண விரிக்கின இதி லடங்காவென் றஞ்சி யிம 
பட்டே விடுத்தனன . 

இப்புராணம் டிடமி எட்டு டக்கக்கொண்ட எயில் 328 பக்கங்கள் அட 
கியத புல்சலிகா யிண்டு. 

1 8 0 
ஷை ஆபபயிண்டு 

140 
நூத்தியெட்டு திருப்பதி கீர்த்தனை . 

(0 40 


விலை ரூபா 


இப்புத்தகம் வேண்டுபவர்கள் அடியிற்கண்ட விலாசத்தாருக்கு 
எழுதி பெற்றுக்கொள்ளலாம் . 
டி . ஆர் . வெங்கடேசமுதலியார் 

அண்டுகோ 
நெ . 34 , முத்து கிருஷ்ணன் தெருவு 

தங்கசாலைபோஸ்டு மதறாஸ் 


ready 


了 再 重重 


。 


TW / 


II 


bronsideratista 


உ 


அண்ணாமலையார் துணை . 
திருவண்ணாமலை தீபரத்தினம் . 


( க ) 


விருத்தம் , 
இந்திராதி முதன் முனிவர் கொண்டாடு தீபமெண் 

டிசைகாணவோங்கு தீபம் 
பிமையபர்வதவல்லி கண்கொண்ட தீபமிது 

யென்வினை யறுக்கு தீபம் 
சந்திரனாதித்தனொடு அட்டவயிரவரெவரும் 

சரணெனவணங்கு ! தீபம 
சாலோகசாமீப சாரூபமளவிடா 

சாயுச்ய தீபமிதுவே 
சிந்தையில்நிமைப்போது ஐம்பூதசாட்சியாய் 

தெரிசனம செய்தபேர்க்கு 
செய்தவினையேவல்கொடு சூன்ய முதல்பிணியெலாம் 

ஜென்மரந்திரத்து மணுகா 
கந்தமலர்சோலைகுளிர் தீமபுகல் நிறைச்சாலை 

கனகமலை மீதிலென்றம் 
மண்ணார்மலர்க்கண்மால் விண்ணாரயன் காணா 

அண்ணாமலை தீமே , 
பரிதிமதிதிருவலம் செய்துத்தொழுந் தீபம் 

பங்கயன் வணக்கு தீபம் 
பாரளந்தோன் தேடி காணாத தீபமது 

பார்வதிக கணடதீபம 
சரியைகிரியா யோக ஞானமோனத்தவர்கள் 

சதர்நிஷ்டை செய்யுந்தீபம் 
ஜனகாதிமுனிவாமன மகலாத தீபமது 

சச்சிதானந்த தீபம் 
விரிவானவெண்பத்து நான்குலட்சஞ்சீவ 

பேதத்தமர்ந்த தீபம 
வினைப்பயனறிந்தந்த கருவிடைப்போக்கியே 

வேடிக்கை பார்க்குந் தீபம் 
மருமலர்சோலைகுளிர் தீமபுநல நிறைச்சாலை 

மந்தாமலை மீதிலென்றும் 
பண்ணார்மலர்க்கண்மால் விண்ணாரடன்கணா 

அண்ணாமலைத் தீபமே . 
பிஞ்சுமதிகதியை முடிமேற்பூண்ட தீபமாம் 
பிணிமேலணிந்த தீபம் 


( 2 ) 


திருவண்ணாமலை தீபரத்தினம் . 


( 
ந 
) 


பேசறி மறையடியு கடுமுடியுமாம்தீபம் 

பெண்கொடிமணநத தீபம் 
அஞ்செழுத்தாய்பஞ்ச பூதமாயென்னுடற் 

காதாரமான தீபம் 
அகிலபுவனங்களுக் திககு கதிகந்தமும 

அங்கிங்கெனாக தீபம 
தஞ்சமென்றிடுமடியா நெஞசத்திருத்தியே 

தன்னருட் காட்டு தீபம 
தந்தை தாய்குரு தெய்வ தமர்தாரமகவுமாய் 

தானுமா யாடுதிபம் 
கஞ்சமலர் சோலைகுளிர் திம்புனவலிரைச்சாலை 

கனகமலை மீதிலெனறும 
மண்ணார்மலர்க்கண்மால் விண்ணாறயன்கணா 
அண்ணாமலைத் திபமே . 

( 
ஜாதிமதபேதமாம் கழற்கற்ற முதியோர் 

சமூகத்தி லங்குதிபம 
சதுமறையு மவேதமறு கொண்னூற்றியாறுதத் 

துவமெலலாம் நின்றதிபம் 
சோதிமலை மீதிற் சுயஞ்சோதியாயநின்றும் 

சோதித் தழைக்கு திபம 
சும்மாவிருக்குஞ்சுகங்கொண்டமௌனியொடு 

சும்மாயிருக்குத்தி திபம் 
நீதி பலபேசிக்க வாதமிடுமடையாது 

கெஞசைப்பிளக்குக திம 
நின்றநிலை நினறட்ட திககெலாகாவு கல் 

நிர்த்தமிடுநெடிய திபம் 
மாதுமலைமங்கையொடு ஆதிமலைமீதிவார் 

மணி மந்தர திபசுடரா 
மண்ணார்மலர்க்கண்மால் ,விண்ணாயனகணா 
அண்ணாமலைத் திடமே . 

( ச ) 
மாசிலாவாகம் புராணமரையாந்திபம் மகாவாயுதித்ததிபம் , மன் 
வனது கிரிகையைத் தன்ெைதன்றத்தியம் மாலைமகள் தழுவுதியம் , தே 
சமிடமாம் பொருள் வற்றவற் றாந்தியம் தென்னவனை சாய்த்ததிபம் தே 
வரித்திரனமுனிவ ரமரர்கின்னருகர்தேடக்களித்கதிபம் , ஆசைவன்பா 
சமா மாசாக்கருணை ! முதன்பர்க்கு உதவு தி.ம , அன்பாமயணிப்பூண் 
டு சிவசிவவெனத் தேம்பு மவற்கே இனிக்குத்திபம , மாசின்மலர்சோ 
லைகுளிர் திமபுனல் நிரைச்சாலை மந்தரமலை மீதிலென்றும், மண்ணார்ம 
லாக்கணமால விண்ணாரயனகணா வண்ணாமலைத்தியமே. 

திருச்சிற்றம்பலம் , 


X } 


}Y 


த 


X 


K 


. 


சிவமயம் . 


திருவண்ணாமலைத் 
தீபதரிசனச் சரித்திரச் சுருக்கம் .. 

உன் 
அகண்டாகார சச்சிதானாத பரிபூரண சுயம்பிரகாசப்பொருளாகி 
ய ஸ்ரீகைலாசபதியானவா இத உலகத்தினுள் ஆங்காககிருக்கும் ஆ 
தும கோடிகள் உய்யும் பொருட்டுத திருக்கேயில கொண்டிருக்கின்ற 
பல தங்களுள் ஆளுடைய பிள்ளையா ராகிய திரு ஞானசமந்த சுவாமிக 
ள் ஆளுடையவரசுகளாகிய திருனாவுக்கரசு சுவாமிகள் ஆளுடைய கம் 
பிகளாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளுடைய வடிகளாகிய மாணிக் 
கவாசக சுவாமிகள் என்னும் இன்னாலவாகள் அருளிச்செய்த பாடல் 
களை உடையன வாயச் சோழதேசமுதலானதேசங்களில் இன்ன இன்ன 
காட்டில் இத்தனை இக்தனை தலக்களென்று முன்னோர்கள் ஏற்படுத் 
தின கிரமப்படியே நடுநாட்டுக்குள்ளிருக்கும தலங்களுளவிசேடமாகிய 
திருவண்ணாமலையென்னும் திருப்பதி கிரேதாயுகத்தில் அக்கினிமலை 
யாகவும் திரேதாயுகத்தில மாணிக்கமலையாகவும் , துவாபரயுகத்தில் 
வெள்ளிமலையாகவும் , கலியுகத்திலகல் மலையாகவும் திருவுருக்கொண்டு 
அருணாசலம் , சோணாசலம் , கௌரி நகரம் , தேசுநகரம் , முத்திநகரம் 
ஞான நகரம் சிவலோகம் என்று இல்வாறு பல பெயர்களையுடையதும் 
சிவபெருமான் கிரிரூபமாயிருப்பதும் , பார்வதியார் திருவவதாரமான 
தும் திருக்கண் புதைத்ததும் , பகிடா சூரமர்த்தனஞ்செய்ததும் , இட 
ப்பாகம் பெற்றதும் , சந்திரவம்சத்தனாகிய வச்சிரங்கபாண்டியன் பே 
றுபெற்றதும் கலாதரன் காந்திசாலி தவஞ்செய்து பேறுபெற்றதும் , 
அக்கினிவம்சத்தனாகிய வலலாளராசனபுத்திரசோக்க தீர்த்ததும் , இக 
திரதீர்த்த முதலாகிய அனேகதிரத்தங்களும் அன்பாகள திருமலைகல 
ம்புரிதலும் ஆதித்தனுக்குக் தரிசனங்கொடுத்ததும் சூரியவமசத்தனா 
கியபிரதத்தராசனால் அலேக்காணிக்கைகளபெற்றதும் அஷ்டவசுக 
களும் பிரமன் முதலானவர்கள் பாவாதிர்த்ததும் , புளகாதிபன பேறு 
பெற்றதும் . நினைக்க முக்திகரும் தலமென்பதும் ஆகம புராணத்தித் 
சொல்லப்படுகின்றது . 

பரமசிவம் மலையுருவான தற்குக் காரணம் யாதெனில ஒருகற்பத் 
தில் மகாவிஷ்ணுவும் பிரமதேவனும தாம தாம் பிரமமென்றுவாதித் 
துப் போரிட்டதைத் திர்க்கும் பொருட்டுச் சிவபெருமான் அக்கினி 


** 


தீபதரிசனசி சாந்தி 
கலயாய் அவர்கள் மத்தியில் நின்று கலகத்தைத்திர்த்தருளி அவர்கள் 
வேண்டுதலினால ஒருசிறிய மலையாயுருககொள அதைக்கண்டபிரமதே 
வனும் மகா விணுவும் சுவரமியைமோககி இம்மலையினுச்சியில ஒருஜோ 
தி என்னைகதெரியும்.டி கிருபை செய்யவேண்டுமென்று பிராத்தித் 
தார்கள் , 

அதற்குச சிவபெருமான் வாரும் பிர்மவிஷ்ணுக்களே , காரத்தி 
கைமாதத்தில வரும் கார்த்திகை நட்சத்திரததில இமமலையினுசசி 
யில் ஒரு ஜோதிகாண்பிப்போம அசசோதியைத் தரிசித்தவர்களின் 
தாரித்திரயமும வியாதியும் நீங்கி இஷ்கா மியங்களைப் பெற்று வாழ் 
வார்கள் இவையலலாமா , அரசாகளும தவசிகளும தரிசிப்பார்களா 
னால் இடையூறினறிவாழவார்கள் . அலலாமலும் இதைக்தொழுதவா 
களுக்கும் தரிசித்தவர்களுக்கும் அவர் மட்டிலலாமல் அவாகளுடைய 
கோத்திரத்தில இருபத்தொரு தலைமுறைக்கும் மோட்சககொடுப் 
போம் என்று திருவாய்மலர்ந்தருளினார் . 

மேலும் இம்மலை சனனமென்னும் வியாதிக்கு மறுத்து போல் 
இருப்பதனால மலைமருந்தென்றும அழலவணணமா யிருப்பதனால் 
அருணாசல்மென்றும் பெயருள்ளது . இதை ஒருதரஞ சொனனவாககு 
பஞ்சாட்சரத்தை மூன்று கோடிதரம் உச்சரித்தபலன வருமென்றும் 
அருளிச் செய்தார் . 

அதற்குப் பிரமதேவனும் மகாவிஷ்ணுவும் ஆந்தமடைந்து சிவ 
பெருமானைப் பார்த்துத் தேவரீக் இவ்வாறு மலைக்கோலமாயிருந்தால் 
ஆடியேங்கள் எப்படி பூசை செய்யக்கூடும் ஆகையால் இந்த மலையின் 
கீழ் ஒருசிதாலிங்கமூர் ததியா பெழுத்தருளவேண்டுமென்று வேண்டிக் 
கொண்டார்கள் சிவபெருமான் அப்படியே சிவலிங்கமூர்த்தமாகின் 
றோமென்று அந்த மலையினுளளே மறைய உடனே அயமலையி 
னிடத்தில் சிவலிங்கத் தோன்றியது அதைக்கண்டு பரமாநந்தமாய 
மயனென்னுக் தேவதச்சனால் ஓராலயம் கட்டு வித்தார்கள , அப் 
போ தவ்விடத்தில் வளமபொருந்திய ககரமும முந்நூறு திர் 
த்தங்களும் உண்டாயின அலலாமலுல் ஆகாயகக்னக கிணறுக 
ளாகவும் கற்பக விருடசங்கள் 

மரங்க ளாகவும் வந்திருந்தன. 
தேவர்களும் ரிஷிகளும் மனிதாகளாக 

வந்து பிறந்தார்கள, 
அம்பாள் திரீகள தாசிகளாகப் பிறந்தார்கள் ஆகையால எலலாக் 
தலங்களும் உடலெனறும் அருணாசலத்தலம் முகமென்றும் 
ல சிவபெருமான் கணணென்றும் இத்தலத்தின் பெருமையை அவர் 
விட்டுச் சொல்லுதற் கருமையென்றும் நமது பெருமானாகிய 
தி கேகர் மார்க்கண்டேய முனிவருக்கு அறுக்கிரகஞ் செய்தா 
* . அக்காலத்தில் சிவபெருமான திருவாய் 

மலர்ந் தருளியபடி 


தீபதரிசனச் சரித்திரச் சுருக்கம் . 
மலை பின்மேல் கார்த்திகைமாதக்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத 
திரத்தில் சோதிதரிசனமாகிக் கொண்டுவந்த பாவனையாக இப்போ 
தும் அந்த மலையின்மேல் பேதரிசனமாகின்றமையால் அத்தினத்தி 
ல் இந்திர தீர்த்த முதலாகிய தீர்த்தங்களில் ஸ்நானஞ் செய்து கிரி 
யை வலம்வாது அவரவர்கள் சந்திக்குத் தக்கபடி கருமங்கள் செய் 
து அருணாசலேசுவரதைத தொழுது தீபதரிசனமூஞ் செய்து துதி 
ப்பவர்கள் அளவிலாச்சம்பத்தையும் மோட்சத்தையுமடைவார்கள் . 

ஆதிவாரத்தில் அந்தமலை யை வலஞ்செய்தவர்கள் சூரியமண்ட் 
லத்தைப் பிளந்து சிவபதக்கைக் கமக்கு இடமாகச் சேர்த்துக்கொ 
ளவார்கள் . சோமவாரத்தில் வலம் வந்தவர்கள் இந்திரனைப் போல் 
ஏழுலகத்தைமாண்டு சிவசாரூ பியக்தை அடைவார்கள் . மங்க 
ளவாரகதில் வலஞ்செப்பவர்கள் தங்கள் கடனையும் தரித்திரத்தை 
யும் சங்கிலித்தொடர் போல் வருகின்ற ஏழுபிறப்பையும் நீக்குவார் 
கள் . புகவாரத்தில் சிவபெருமானைப் பிரதட்சணஞ் செய்பவர்கள் 
நாலுவேககளையும் ஆறுசாஸ்திரங்களையும் அறுபக்துரான்கு கலை 
க ளயும் தெளிந்து முந்திக்கு நெருங்கின வராய்த் தேவர்களாவார் 
கள் . குருவரக்கில வலமாய் விலகவர்கள் திரிமூர்த்திகளும் புகழக் 
தேவர்களுக்கும் முன் களுக்கு - வோவார்கள் , சுக்கிரவாரத்தில் 
பலஞ்செய்கவர்கள் விஷ னு பஈக்கிறசேர்வார்கள் , சனிவாரவுதயத் 
ல்ே வலம் வந்தவர்களுக்கு வக்கிரங்களும் பதினோரமிடத்தில் , 
நற்பலனைக் கொடுக்கும் சிவராக்கிரிபிலும் , வருஷப்பிறப்பிலும் , 
ஐப்பசி முகலாகிய மூன்று மாதங்களிலும் வலம் வந்தவர்களுக்குமே 
ற்சொன்ன பலன்களிலும் அதிகமான பலன் சித்திக்கும் . 

உரு வக்கெரியால் சித்தரும் கேவரும் இக்திருமலையை வலக் 
செய்வகல் மற்றார்கள் சிரிப்பிரதட்சணஞ் செய்யும்போது , வாக 
னத்தினமேலேறிக்கொண்டு வராமலும் , போர்வை போர்த்துக்னே 
ள்ளாமலும் , குடைபிடித்துக் கொள்ளாமலும் , பாதரட்சை தொடுத் 

ககொள்ளாமலும் , தாம்பூலத்தரிக்காமலும் , வேறொரு சிந்தனையில் 
லாமலும் , மனத்தினால் வந்தனஞ்செய்து அருணாசலேசசையே சிக் 
தித்துக்கொண்டு மிதக்க பயபத்தியுள்ளவர்களா யிருத்தல்வேண்டு 
மென்றும் , அந்தாளில் விரதமிருந்து சிவதரிசனஞ் செய்ய ஆலயர் 
திற்போகின்றவர்களுள் அணுக்கரல்லாதவர்கள் அவ்விடத்திலிருக் 
கும் ஆதிசைவாசாரியர்களைக் கொண்டு வில்வார்ச்சனை முதலியவை 
களைச் செய்வித்தல் தங்கள் கையினால் செய்த பேறு கிடைக்குமெ 
ன்றும் பிர்மதேவர் சனகரிஷிக்குச் சொன்னார் . 

2 


தபதரிசனச் சரித்திரச் சுருக்கம் . 
ஸ்ரீசைாலாசத்தில் உலகமாதாவாகிய பார்வதியாரோடு சிவபெ 
மான் எழுந்தருளியிருக்கும்போது அவ்விடத்தில் ஏற்றியிருந்த 
ய்த்தீபங்களில் ஓர் தீபம் அணைந்து போகிற தணருணத்தில் ஓரெலியா 
னது அதிலிருந்த நெய்யை உண்ணப்போனது அவ்வெலியின் 
முகமானது அணைந்து போகிறவத்தியைத் தூண்டிய மாத்திரத்தில் 
பிரகாசம் அதிகரித்ததினால் சிவபெருமானாவர் கிருபைகூர்ந்து அ 
வ்வெலிக்கு மானிடசரீரமும் அரசும் மற்றப்பேருந் தந்து பூமியில் 
பிறக்கும்படி கட்டளையிட்டார் அவ்வெலியானது மாபலிச்சக்கிர 
வர்த்தியாய்ப் பிறந்து சகல ஐசுவரியத்தையும் அநுபவித்திருக்குங் 
காலத்தில் ஒருநாள் சிவதரிசனத்துக்குப்போக எத்தனித்துத் தன் 
இராகச்சின்னமுதலிய சகல ஆடம்பர விபவத்துடன் சிவாலய்த்து 
க்குட்பிரவேசித்துப் பிரதட்சணம் வருகையில் அவ்விடத்தில் ஏற் 
றியிருந்த தீபநெய்யின் ஒர் துளி இந்தச் சக்கரவர்த்தியின் தேகத் 
தில் ஒழுகினவுடன் அந்தச் சக்கரவர்த்தியின் தேகமுழுமையும் 
இரணங்கண்டு வெகுகாலம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும்போ 
து ஒருநாள் சிவபெருமான் கிருபைகூர்ந்து சக்கரவர்த்தியே நீ மிக 
வும் அலங்காரியாகையால் நம்மர லுனக்குண்டாயிற்று நீ இன்று 
முதல் உத்தேசித்து நெய்முதலிய பொருள்களால் ஆலயங்களுக்கு 
த்தீபமேற்றுவையேயானால் உனக்கு இந்தவிரண தீர்த்து சாயுச்சி 
யபதங்கிடைக்ருமென்று அசரீரியாய்த் திருவுளம் பற்றியதைக்கே 
ள்வியுற்ற சக்கரவர்த்த்தியானவர் ஆரந்தமடைந்து அந்தக் கட்டளை 
யின்படியே அன்று முதல் சிவாலயங்களிலும் மற்ற இருள்சூழ்ந்த 
ஆரணியங்களிலும் தீபம் ஏற்றிக்கொண்டு வருங்காலங்களில் ஒருகா 
ள் ஸ்ரீகைலாசபதியாகிய சிவபெருமானானவர் திருவுளமிறங்கிக் கார் 
திகைமாசம் பூர்வபட்சம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தேசோமய 
மாயெழுந்தருளி அச்சக்கரவர்த்திக்குச் சாயுச்சியபத மளித்தருளி 
னார். 

அக்காலத்தில் சிவதரிசனத்துக்கு வந்திருந்த தேவர்களெல்லா 
ம் அந்தச்சோதியைக்கண்டு பயந்து துதிசெய்று சுவாமியினுடைய 
உஷ்ணம் தணியும் பொருட்டுப் பொரி அவல் நிவேதனம் செய்தார் 
கள் . இவ்வாறு கைலாசபதியான சிவபெருமான் மாபலிச்சக்கரவர் 
த்திக்குச் சோதி 

சொரூபமாகத் தரிசனங்கொடுத்த காரணமாகச் 
சிவாலயங்கடோறும் கார்த்திகைமாசம் பூர்வபட்சம் கார்த்திகை 
நட்சத்திரத்தில் தீபம் வைக்கவும் - சுட்கப்பனைகட்டவும் ஆயிற்று 
* சுட்கப்பனையென்பது சொக்கப்பானையென்று வழங்குகின்றது . 


* 


* 


தயதாசனச சரித்திரச் சுருக்கம் . 


கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முன்னாள் பரணி நட்சத்திரஞ் 
சாயங்காலை அதிவாச தீபத்தில் அக்கினி காரிய முதலியவைகளின் 
மூலமாய் மகாலிங்க மூர்த்தியாய் ஆவாகனம் பண்ணி அந்தத் தீபத் 
தைச் சுவாமி சந்நிதானத்திற்றானே பூசித்துவைக்கவேண்டும் . 

மறுநாள் சாயங்காலை அர்த்தசூரிய மண்டலத்தில் தென்ன மர 
ம் , பனைமரம் , பாக்குமரம் , வாழைமரம் , மூங்கில் என்னும் இந்தமா 
ங்களில் ஓர்விதமரத்தை ஆலயத்திற்கும் இந்திர திக்குக்கும் மத்திய 
தானமாகிய பிர்மஸ்தானத்தில் நாட்டவேண்டும் , இந்தமாத்துக்குத் 
தீபதண்டமென்றும் பெயராம் . 

தண்டவுன்ன தப் பிரமாணம் . 
சுவாமிகெர்ப்ப கிரகத்து விமானம் எவ்வளவு உயரமோ அவ்வ 
ளவு உயரமாவது அந்த விமானக் கழுத்தினளவாவது இருக்கவேண் 
டும் இவ்விதமான தீக் தண்டத்துடன் உலர்ந்த தென்னோலையாவது 
பனையோலையாவது , பாக்கோலையாவது , வாழைக்கருகாவது , தாழ 
ஞ்சருகாவது , அசோகச்சருகாவதுவிமானம்போல்கட்டவேண்டும் . 

மேற்சொன்ன பரணிகடசத்திர மறுநாளாகிய கார்த்திகை நட் 
சத்திரத்தில் பஞ்சமூர்த்தசமேதமாய்ச் சோமாஸ்கந்த மூர்த்தியை 
உற்சவாலங்காரத்துடன் எழுத தருளச்செய்து மேற்படி தீபா சுவா 
மிக்கு முன்னே வரும்படியாகச் செய்து தீபதண்டத்தைச் சமஸ்கா 
ரப்படுத்திக்கொண்டு அத்தீபத்தை அத்தண்டின் மேல் வைத்துச் சர 
குகளைக் கொளுத்திவிட்டு அச்சாகுகள எரிந்தபின்பு மேற்படி தண் 
டைச் சோதித்து விடவேண்டும் அச்சோதியைச் சிவபெருமானாகம் 
பாவனைபெய்து தரிசிப்பவர்களும் இம்மையில் செல்வமும் மறுமை 
யில் மோட்சமுங் கிடைக்குமென்று ஆகமங்களிற் சொல்றுகின்றது . 

தண்டவிதி 
உத்தமம் - தென்னமரம் , மத்திமம் - பனைமரம் , அதமம் , பாக்கு 
மரம் , அதமா அதமம் , வாழையும் மூங்கிலுமாம் , 

தண்டவுன்ன தப் பிரமாணம் 
உத்தமம் உயர்வு , மத்திமம் அதன் கழுத்தளவு 
மலையைச்சேந்ர்த தலங்களில் நட்சத்திரம் பிரதான மாகவும் , 
சமுத்திரத்தைச் சேர்ந்த தலங்களும் பௌர்ண்மிதிதி பிரதானமாக 
வும் தீபம்வைக்கவேண்டியதென்று ஆகமங்களில் சொல்லுகின்றது . 

தீபதரிசனச் சரித்திரச்சுருக்கம் 

முற்றிற்று 


WARD 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் 


அருணாசல புராணம் . 


. 


மூலமும் உரையும் 


பாயிரம் . 
விநாயகர் காப்பு . 

கலிவிருத்தம் 
மிக்கவேத வியாசர்விளப்பிய 
விக்கதைக்கிதை யீன்றருள் செய்திட 
முக்கண்வெற்பினை மும்மதவாரியை 

கைக்களிற்றினைக் கைதொழுதேத்துவாம் . 
( இ - ள் ) அநேகவேதங்களை இயல்பாகவே உணர்ந்த வியாசரால் 
அருளிக்செய்யப்பட்ட ஸ்காந்தபுராணத்தில் உருத்திரசங்கீதையிலி 
ருக்கும் இந்த அருணாசலசரித்திரத்தை இக்காலத்தில் தமிழினாற் 
கொய இதற்கு இணையில்லையென்று சொல்லும்படி அனுக்கிரகம் 
பெ சுதற்கு மூன்று கண்களுடைய மலை போன்றவரைச் சமுத்திரம் 
போன்ற மும்பதத்தையும் தும்பிக்கையினையு முடைய யானை முகம் 
பொருந்திய விநாயகரைக் கையினாற் றொழுது தோத்தியஞ் செய் 
வோம் எடுத்த நூல் இடையூரில்லாமல் முடியும்பொருட்டு எ - று . 


பார்ம் 


க 


பாயிரம் 


சபாபதி துதி. 

சந்தக்கலிவிருதம் . 
முதிருஞ்சுவை மதூர்பெற மொழியுந்தமிழ் விரக ; புகழ் 
பதிகம்புனை சவனம் பினர் பவஞ்சனனமலாகதி 
ருகிரும்படி பகிரண்டமு மு டையும்படி பில தம்பட 
யதிரும்படி நடனம்புரி யதிருங்கழ லதிருக்கழல் 
( இ - ள் ) மிதந்த மதுராசமுண்டாகப் பாடுகின்ற திருஞானசம்பச் 
தமூர்த்தி + வாமிகளால் தோத்திரம செய்யப்பட்ட பதிதமாகியமர் 
லையைத் தரிக்கின்றவராயும் தம்மையான - சுவர்கள் பிறவி யைக்கொ 
டுப்பவராகியும் , மலாகிதராயுர் , விளங்கிய சூரியனு திரவுர் , பகிண் 
ட மடையவும் விளங்கிய பூமிபதிவும் ந -57 53 5 ச் செய்யாமின்ற 
மிகவுஞ் சப்திக்கின்ற வீரகண்டையைததரித் 5 - பரதிபி அடைய 
பாதத்தை வணங்குவோம் . எ - று 

( உ ) 
இச்செய்யுளுக்குப் பயனிலை வருவிக்கப்பட்டது . 

இத்தல மகிமை 

அறுசீர்கழிநெடிலாசிரியச் சந்த விருக்தம் , 
இரவிகள் சந்திபர் வயிரவர் விஞ்சையரிமையவ ரெண்டிசையே 
ரூாக ரருந்தவர் முனிவர் பங்கய ருவண நெடுங்கொடியோர் 
பரவி னெருங்கலி லுலக நிறைந்தவர் பணியுமிடங்கிடையா 
தாகர வென்பது கடலின் முழங்கிய தருணை வளம்பதியே . 

( இ - ள் . ) சூரியரும் சந்திரரும் வயியரும் வித்திய கரரும் தேவ 
ரும் அஷ்டதிக்குப்பாலகரும் நாகலோகத்தாரும் அரியதபசிகளுக் 
முனிவரும் பிரமாக்களும் கருடக்கொடியையுடைய விஷ்ணுக்களும் 
பரந்து நெருங்குதலினால் உலக நிறைத்து அவர்கள் வணங்குதற்கு 
இடங்கிடையாததா லவர்களாலே சொல்லப்பட்ட அரகாவென்கிற 
சப்தமானது சமுத்திரத்திலும் அதிகமாக முழங்கும் வளப்பத்தை 
யுடைய அருணாசலமென்னும் தலமாம் எ - று . 
இளமுலை மங்கையர் முகமுநெருங்கிய விருகுழையும் பகலே 
பொளிரொரு சந்திர னு..னிரு செங்கதி ருதபமெனுந் தனியூர் 
தளையவி முத்தொடை மகபதி தனபதி தனபதி தண்பதியா 
மளகை வளம்பதி தனிலும் வளம்பதி யருணை வளக்பதியே , 

( இ - ள் . ) இளமையாகிய தனங்களையுடைய பெண்கள் முகங்க 
ரூம் , அவர்களணிந்த இரண்டு ரத்தன குண்டங்களும் பகலிலே பிர 


அருணாசலபுராணம் . 


காசிக்கின்ற ஒருசந்திரனுடனே இரண்டு சூரியர் உதயமானார்களெ 
ன்று சொல்லும்படியாகிய ஒப்பற்ற முறுக்கவிழ்ந்த கற்பக மாலையை 
த்தரித்த தேவேந்திரனுடைய பட்டணமாகிய அமராபதியிலும் கு 
போனுடைய நகரமாகிய அளகாபுரியைப்பார்க்கிலும் வளப்பத்தை 
யுடையது , அருணாசலமென்னும் தலமாம் எ - று . 

(ச ) 
காலனெதீர்த்திட மார்பிலுதைத்தவர் காமனுருப் பொடியா 
ரால மிடற்றினர் மாலை மதிக்குறை யாடரவப் பணியார் 
நாலு முகத்தவன் ஞால மளிப்பவ னாடுமதற் கரியார் 
சூல மெடுப்பவ மேவு திருப்பதி சோணகிரிப் பதியே , 
( இ - ள் . ) ஏமனெதிர்க்க மார்பிலே உதைத்தவராகியும் கன்மதனு 
டைய தேகத்தைப் பொடியாகச் செய்தவராகியும் , விஷத்தைக் கண் 
டத்தில் தரித்தவராகியும் , மூன்றாம் பிறையைத் தரித்தவராகியும் , ஆ 
டுகின்ற சர்ப்பக்தை ஆபாணமாகப் பூண்டவராகியும் , பிர்மாவும் 
விஷ்ணுவும் தேடுதற்கரியவராசியும் சூலக்கைக் கையிலெடுததவரா 
கியும் , விளங்குகின்ற பாமசிவன் வாசஞ்செய்கின்ற அழகாகிய பதி 
அருணாசலமென்னும தலமாம் . எ - று . 

( ரு ) 
பரமசிவவணக்கம் . 

சந்தக்கலிவிருத்தம் , 
உறலோடு பகையறு மொருமுத லெவனவ 
னிறுகியி லுலகரு ளிறையவ னெவனவன் 
மறைமூடி வினினடம் வளர்பவ னெவனவ 
ளறிவினி லறிபவ னடியிணை தொழுதனம் . 
இ - ள் ) உறவும் பகையு மில்லாத ஒன்பற்ற முதன்மையானவனெ 
வன் சருவசங்காரமானயின்பு உலகத்தை உண்டாக்குகிறவனெவன் 
வேதமுடிவிலே நடனஞ்செய்கிறவனெவன் அப்படிப்பட்ட தன்மை 
யாயுடைய பரமசிவனது திருவடிகனை யாம் வணங்கினோம் . எ - று () 

அருணாசலேசர் துதி 

கலிநிலைத் துறை , 
மணிகொண்ட நெடுங்கடலில் விழிவளரூக் திருமானு மறையி 
தாலும் , பணிகொண்ட பாதலத்தும் பூகலத்து மீதலத்தும் பரிந்து 
தேட , வணிகொண்டபிரமாண்ட கோளகைபொற் கோளகையா பழ 
குகாட்டக் , கணிகொண்டவொருவரையா மொருவரையா மகலாது 
கருத்துட்சேர்ப்பாம் , 


பாயிரம் . 


கடு 


( இ - ள் . ) இரத்தினங்களுக்கிருப்பிடமாகிய நீண்டகடலிலே மித்தி 
ரைசெய்கின்ற விஷ்ணுவும் பிரமனும் நாங்கள் வாசஞ்செய்கிற பா 
தாளத்திலும் பூமியிலும் மேலுலகத்திலும் வருந்தித்கேட அவர்க 
ளால் எட்டப்படாமல் அழகாகிய பிரமாண்ட கோளகையானது 
பொன்னாற் செய்யப்பட் கோளகையாகிய அழகு காண்பிக்க எண் 
ணங்கொண்ட ஒப்பற்ற அக்கினிமலையாகிய பரமசிவத்தை நீங்காது 
இருதயகமலத்திற் சேர்த்துக்கொள்வோம் எ - று . 

( எ ) 


ஒருமானைக் கரத்தினில்வைத்தொருமானைச சிரத்தினில்வைத் 
துலகமேமுர் , தருமானை யிடத்தினில்வைத் தருள்வானைப் பவள 
நெடுஞ் சயிலப் போல , வருமானை முகத்தானை யளித்தானைப் பெரு 
மானை மகிழவேறும் , பெருமானை யருணகிரிப் பெம்மானை படிபணிக 
து பிறவி தீர்ப்பாம் . 

( இ - ள் . ) தாருகாவனரீஷிகள் வாவிட்டமானைக் கையிலேவைத்து 
ம் ஒருமானபோன்ற கங்கையை முடியில்வைத்துப் , ஏழுலகத்தை 
யுப்பெற்ற உமாதேவியை வா மயாக தில் வைத்தும் , அடியார்க்கரு 
ள் செய்கிறவரும் , பவனாபோல்வருகின்ற ஆனைமுகத்தை யுடைய 
கணபதியைப் பெற்றவளும் , போற்செய்கிற இடபவாகனத்தில் எழு 
ந்தருளுகின்ற ஆண்டவருமாகிய அருணாசலத்சலத்தில் வீற்றிருக்கி 
ன்ற பரமசிவனுடைய சீர்பா தத்தை வணங்கி இனிமேல் வரும் பிற 
ப்பைத் தீர்த்துக்கொள்ளுவோம் எ - று . 

(அ ) 
உண்ணாமுலையம்மை துதி .. 


காரொழுகுங் குழலாளைக் கருணை வழிக் தொழுகுமிரு கடைக் 
கணாளை , மூரலில் நிலவொழுகப் புழுகொழுக வழகொழுகு முகத் 
தினாளை , வாரொழுகுத் தனத்தாளை வடிவொழுகித்தெரியாத மருள் 
குலாளைச் , சீரொழுகும் பதத்தாளை யருணையுண்ணா மூலையாளைச் 
சிந்தைசெய்வாம் . 


( இ - ள் . ) மேகம் போன்ற கூந்தலையும் , கிருபைவழிந்தொழுகுகின 
ற இரண்டு கடைக்கண்களையும் , தந்தங்களின் காந்தி இளமையாகிய 
சந்தரிகைபோல் பிரகாசிக்கப் பழுகுவசிக்கின்ற அழகுகொருந்திய 
முகத்தையும் , கச்சணிந்ததனங்களையும் , அதிகவழகையுடையதாய் 
ஒருவருக்கும் தெரியாத இடையும் சிறப்புப்பொருந்திய பாதங்களு 


அருணாசலபுராணம். 
முடைய அருணாசலத் தலத்தில் வீற்றிருக்கின்ற உண்ணாமுலையம் 
மையை மனத்தில் நினைத்துக்கொள்ளுவோம் . எ - று . 

( கூ ) 
டானை திறைகொண்ட விநாயகர் துதி . 
மதமூன்று மாறாக வருங்களிற்று முகத்தானை மனதிலே தான் , 
பதமூன்று மருந்தவற்குப் பதமூன்று கடந்தபதம் பாலிப்பானை 
விதமூன்றுபுரங்கடிந்தா பளித்தருளுமொருமுதலை வேரோடேசஞ்,, 
சி சமூன்று பிறப்பொழிக்கு பானை திறை கொண்டவனைச் சிந்தை 
செய்வாம் . 

( இ - ள் . ) மும் மதங்களும ஆறாகி ஓடி வருகின்ற யானைமுகமுள்ள 
வரும் பனததில் சர்முடைய சீர்பாதங்களைச் சிந்திக்கிற அரிய 
தவத்தையுடையவர்களுக்கு நான் காப்பதமாகிய சாயுச்சியத்தைக் 
கொடுப் பவரூர் , முப்பு : * த நீ றுசெய்த சிவபிட்னாலே பெறப்பட் 
டவரும் ஒப்பற்ற முபா சஞ்சிகளிளை - டைய பிறப்பைக் 
கெருச்கி றவாமாகனை தி கொண்டல் ரென்னும் விநாயக 
ரை மனத்திற் சேர்த்துக் கொளலோம எ - று . 

( 30 ) 
சிப்பிராயர் துதி . 
பொருலே 
பரூணைகெடுங்கோபுரத்திற்காரவே 
ளை , வருரை பம்பாக வடவீதி தனையமயிலினானக , கந் 
தாருங்கடக்களிற்று மகவாட்டுத் தருமலுங் கனகநாடுந் , தந்தா 
னையலர்கடப்பக் தாரானைப் பணியவர்தாம் தலைமேற் கொள்வார் ,. 

( இ - ள் . ) பூங்கொத்துகளையுடைய சோ 2 ) சூழ்ந்த அருணாச்து 
க்கிழக்குச் சோபுராசலு ச்கககக போர்புகாமண்டபத்திலி கக்கிறன 
ரும் , தம் கவர்களைப் பிழைப்பிக்கச்செய்யவடவீதியிலே 
மாசஞ்செய்கிற யில் , 

சன - வளு , 

வுளு , தறியிற் கட்டப்பட்ட 
மதம்பொருநதி ஐ -1 க F G D A ற தேவேந்திரனுக்குத் தெ 
ய்வலோக நதையும் கற்பகவிநட்சததிளிம்லக் கொடுக்தவரும் , கட 
ப்பாலையைத் தரித்தவராகிய எமது சிவாப்பிராணியக் கடவுளை 
வணங்குகிற அடியார்களுடைய பாதங்களத் தலைமேல் வைத்துக் 
கொள்வோம் . எ - று . 

கக ) 
கேவாரம் பாடியருளிய மூவர் துதி 
வாதுகொண்டபாசமய கோளரியையடி வணங்கி வன்கற்றாணா 
ற் , றீது கொண்ட கருங்கடலைக் கடந்த செழுந் தமிழ்க்கடலின் றிரு 
த்தாள் போற்றி , காதுகொண்ட விழிப்பாவை திருமளைக்கெம்பெரு 
மானக் கால்கணோவத் , தூதுகொண்ட சுந்தானைத் தம்பியான்தோ 
ழனையார் துதிசெய்வோமே . 


PI 7 


பாயிரம் . 


கஎ 


இ - ள் வாதுகொண்டு செயிக்கவந்த சமணர்களாகிய யானைகளு 
க்குசிங்கமாகிய திருஞான சா மந்தமூர்த்தி சுவாமிகளுடையபாதத் 
கைவணங்கி வவிய கருங்கல்லோடுசேர்த்துக்கட்டிச் சமணர்கள் சமு 
த்திரத்திரபோட அக்கல்லினாலே கானே அந்தசமுத்திரத்தைக் கடந்த 
செந்தமிககடலெனறு சொல்லப்பட்ட அப்பர் சுவாமிகளுடைய பா 

தை வணங்கி , காதளவுந் தாலிய கண்களை யுடைய பாவைகாச்சி 
யாருடைய திருமனைக்கு இரண்டு பாகங்களுநோக எமதாண்டவ 
றைத் தூதாக வனுப்பிய தாபிரான் றோழராகிய சுந்தரமூர்த்தி சுவா 
மிகளை வணஈகுவோம் எ - று . 

( 52 ) 
திருவாதவூரடிகள்து தி . 

தரவுக் கொச்சசக்கலிப்பா , 
அத்தனர் பெருதுறைபுக் ச ரி வினைக் கடல்கடாது 
புதனார் மதங் கடிநதி புளி சமாகிய சீவன 
முககனார் மாணிக்க வாசகனார முத்திக்கு 
விததனார் வாதவூர் விததகனார் த 16 போற்றி , 

இ - ள் பரமசிவன குருமூர் சசாக எழுந்தருளியிருக்க திருப் 
ரூெர்து ஈரக்குப்போய் அக்சவாரிபியை அனுக்கிரகம் பெற்று 
--அரிகாகிய விக்சடாச்சுண்டி 451 151 லசதில் வியாபித்திருந்த 
பௌத்சர்களுடைா மதகனதக் கண்டனர்செய்து பரிசுசதமாகிய 
சீவன் முசதிசைசடைநதாரு r அமாதியாகிய நிலத்திற்கு விதை 
யாகியும் திருவாசவூற் பிற க ஞான சொரூபியாகியு மிருக்கின்ற 
மாணிக்கவாசக சுவாமிகளுடைய பாகத்தைவணங்துவோம் எ - 

திருக்கொண்டர்கள் துதி . 

அறுசீர்க்கழிநெடிலாசிய விருக்கம் . 
மனையாளை யார்களித்த மனங் சளிச்சவியற்பகையார் பலர்க் 
தாள்போற்றிக் , தனையாளும் பெருமானு கெக்சிலிடுங் கண்ணப்பர் 
சாணாபோற்றி , வினையாளாறிசரா திருலே சண்டரடி விரும்பிப் 
போற்றி , எனையாளுமிளையானறர் குடிமாற ரிணைாடியையிறைஞ்சு 
வோமே . 

இ - ள் . பாமரிவன் அடியார்வேடம் பூண்டுவந்து பெண் ராகியை 
பெனக்குக் கொடுத்துவிடென்றுகேட்க அகற்காகச்சநதோஷத்கை 
யடைந்து சுவாமிக்குத் கன்மனைவியரைக் கொடுத்து அகனால் அதி 
கமகிழ்ச்சியடைந்த இறபகை நாயனாருடைய மலர்போன்ற பாத 
ங்களை வணங்கித கன்னையாட்கொண்டசுவாமிக்குத்தான் தின்றுருசிப் 


-று . 


. 


3 


யஅ 

அருணாசல புராணம் . 
பார்த்த எக்சிலைக்கொடுத்தகண்ணப்பதேவரதுபாதத்தை வணங்கிவி 
னையையுடையவர்கள் அறியாத திருநீலகண்ட நாயனாருடைய பாத 
த்தை மகிழ்ந்து வணங்கி அடியேனை ஆட்கொண்டருளும் இளையான் 
மன்குடிமாற நகயனாருடைய பாதத்தை வணங்குவோம் எ.று ( கச ) 

ஐயடிகள் காடர்கோ னீரடியை வணங்கிமக வருத்தொம் மாற் 
கு , நெய்படிசிலுடன் படைத்தார் திருவடியை தொழுது திருநீற்றுச் 
சோழன் , மெய்யடியைப் புகழ்ந்து தெய்வவுலாச்சொனன :சோனடி 
விரும்பியேத்திப் , பொய்யடிமையில்லாத புலவர்முத லனைவரையும் 
போற்றுவோமே . 

இ - ள் . ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரது இரண்டு பாதத்தை 
யும் வணங்கி எமதுசுவாமிக்குப்பிள்ளையை அறுத்துசமைத்த கறி 
யை நெய்விட்ட அன்னத்துடன் படைத்த சிறுத்தொண்டநாயனாரு 
டைய மெய்மையாகிய பாதத்தைவந்தித்து வெய்வீகம் பொருந்திய 
திருவுலாப்பிரபந்தம்பாடிய சேரமான் பெருமான் நாயனாருடையபா 
தத்தை ஆசையுற்றுப்பணிந்து மெய்யடிமையை யுடைய புலவர்கள் 
முதலாகிய சகலரையும் வணங்குவோம் . எ - று . 

( கரு ) 
நந்திகேசுரர் துர்க்கை கௌதமர் சண்டேசுரர் அதி . 


நந்திதிரு வடியிறைஞ்சி விந்தையடி புகழ்ந்து மறை நான்கிற்கை 
ந்தாய் , வந்தருளுங்கௌதமனார் மலரடியென் முடிக்குமுடி மாலையா 
க்கித்தந்தையிரு பதஞ்சிதைத்துச் சிதையா தபதத்திருந்த தண்டித 
ளைச்சிந்தைமிசைக் குடியிருத்தியருணைகிரி நினைப்பவர் தாள்சென்னி 
சேர்ப்பாம் , 

இ - ள் . நந்திகேசுரருடைய அழகியபாதங்களைத் தொழுது தூர் 
க்சாதேவியினுடைய பாதத்தை வணங்கி நான்குவேதத்தினின்றும் 
ஐந்தாம்வேத சொரூபமென்று சொல்லப்பட்ட கௌதமருடைய 
தாமரைபோன்ற பாதத்தை என் சிறத்துக்குத் தரிக்கப்பட்ட மாலை 
பாகச்செய்து தம்முடையதகப்கனாரது இரண்டு பாதங்களையும் வெ 
ட்டி அதனால் கெடாத மோக்ஷபதக்திலிருந்த சண்டேசருடைய பாத 
த்தை இருதயத்திற் குடியிருக்கச் செய்து அருணாசலத் தலத்தை 
வினைப்பவருடைய பாதத்தைக்சிரத்திற் சேர்த்துக் கொள்ளுவோம் 


அவையடக்கம் . 


தேறுகின்றபலகலையுந் தெளிந்த சுலையிருநான்குந் திகழும்பா 
டல் , கூ அகின்றபுலவர் முன்னே தமியேனுஞ் சிலபுகலக் குறித்த 


பாயிரம் 


கக 


வாறு , வீறுகின்ற மறைவிரிஞ்ச னேறிவருமனத்தின் முன்னும் விறி 
ஞ்சன்றாகை , யேறுகின்ற கருடன்முன்னு மொருமசகம் பறவையெ 
னத்திரிதல் போலும் . 


இ - ள் , பல நூல்களையும் குறைவறக்கற்று எட்டுச்சுவையும்பொ 
ருத்திய தமிழ்பாடல்களைச் சொல்லுகின்ற வித்துவான்கள் முன்னே 
ஒன்று மரியாத யானுஞ்சிலபாடல்களைப் பாடலினைத்தவிதம் விளங்கி 
யாலுவேதங்களையுடைய பிரமனேறி நடத்தும் அன்னவாகனத்தி 
ன்முன்னும் அவன் தகப்பனாகிய விஷ்ணு ஏறும்படியான கருடன் 
முன்னும் ஒருசிறியகொசுகு தானுமொரு பறவையேனப் பறத்தல் 
போலும் - எ.று , 

எட்டுச்சுவையாவன - சிங்காரம் , வீரம் பெருநகை , கருணை 
சௌத்திரம் , குற்சை , பயம் ,. 

( கஏ ) 
நீரிருக்கு தெனப்பழித்து விடுவரே வதுபாலி னிகழுமானால் , 
நாரிருக்கு தெனக்கழித்து விடுவரோவதுமலரி னன்ணுமானா லாரி 
ருக்குஞ்சடைமுடியார் விடமிருக்குத் திருமிடற்றாரருணை நாதர் , 
ரிருக்குந்தகைமையினாலென துரையையி கழுவரோ பெருமையோரே 

இ - ள் . பாலோடு கலந்திருக்கின்ற் நீனரச் சகவாசயோக்கியத் 
தால் தள்ளாம லெடுத்துக்கொள்ளுவார்கள் , ஆத்திமாலையைச் சூடிய 
சடைமுடியையும் ஆலகாலமிருக்குங் கண்டத்தையுமுடைா அரு 
சலேசருடைய நாமமிருக்கிற பெருமையினாலே என்னாற் செய்யப்ப 
ட்ட புன்பாடலையும் பெரியோர்கள் ஒப்புக்சொள்வார்களே யன்றி 
இகழார்கள் . எ - று , 


பே 


அழகுதாக் கனிந்த நச்சுமரம் பழைய தெனினுமதி லமுசண் 
டாமோ , விழைவுதரு சுவைச்கரும்பு புதியதுவே யெனினுமதன் விர 
தம்போமோ , இழிவுறுபர மலுமுயர்வு தங்கியசெய்யுளுமவை போ 
லிருக்குமாகில் , பழமையென நலந்தருமோ புதுமையென விகழ்த்தி 
டுமோ கொள்ளுவோர்க்கே . 


இ - ள் . அழகியசிவப்புநிறம் பொருந்தப் பழம் பழுத்த எட்டிம 
ரம்வெகுநாள் மரமாயிருந்தபோதிலும் அதில் மாதுரிய முண்டாகா 
தயாவாலும் இச்சிக்கப்பட்டஇனிதாகிய கரும்பு கொஞ்சநாளைய 
நாயிருந்தாலும் அதில்கசம்புண்டாகாது , அதுபோல் குற்றத்தோடு 
கூடியசெய்யுள் பழமையாயிருந்ததினாலேயே ஒருான்மையைக் கொ 
க்ேகாது , யாதொருதோஷமுமில்லாத உயர்வானபாடல் சிலகாணக் 


உய 


அருணாசலபுாணம் , 


குமுன் உண்டாயிருந்ததினாலே இகழப்படாது , பி.யோசனத்தைக் 
கொள்வோர்களுக்கு , எ - று . 

( கஅ ) 


தினையளவுந் தமிழ்மிடுயற் றதிமதுரம் பிறந்தகல்வித் கிறமை 
போரும் , நினையுமியற்சுவைாறியா மூடர்பரூ உவறிவின் முன்னே நிற் 
தலாமோ , வினையடருங் குவளை விழி யனிச்சாலானையதிரு மேனிமா 
னார் , புனைவில் மதன் மலர்க்கணையைப் பொருப்பதல்லா லவரினம்பு 
பொறுத்திடாரே . 


இ - ள் . கொல்லுந்தொழிலடைகின்ற நீலோற்பலம் போன்ற கண் 
களையும் அனிச்சம் பூவொத்த உடம்பினையுமுடைய பெண்கள் கருப் 
புவில்லைத்தரிக்கின்ற மன்மதனாலே விடப்பட்ட புஷ்பயாணத்தைப் 
பொறுப்பார்களே பல்லாமல் கொடி தாகிய யுக்தத்தில் விடுகிற அம் 
பைப்பொறுக்கார்கள் அதுபோல தினையளவுகூடச் செந்தமிழ்த் கரி 
த்திரம் இன்றி அதிகமதுாம் பிறக்க கல்வி வல்லவர்களும் இலக்கணர 
சபேயறியாதமூடர்கள் மிகுந்த அறிவையுடைய கல்விப்பிரசங்கத் 
தின் முன்னிற்கார்கள் . எ - று , 

( ககூ ) 
நூல்வரலாறு. 
கருத்துருகவிறை வனந்திக்கருள் புரிய . நந்தியு மார்க்கண்டற் 
கோத , விருத்திமறை வியாசமுனிக்கவனுரைக்கச் சூகனுக்கு வியா 
சன் சொல்லப் , பொருத்தமனவிருடியருக்கருட்சூகன் மொழிந்தசிவ 
புராணங்கோடி , யுருத்திரசங்கிதையுரைத்த வருணகிரி வளத்தினை 
யா னுரைக்க லுற்றேன் . 

உள் மனமுருகப் பாமசிவன் நந்திகேசுரருக்கு அருபுரிய நந் 
திகேசு 

கசுரரும் பார்கண்டேயருக் கரூப செய்ய , பார்க்கண்டேயர் வே 
தங்களை பொழங்கசெய்க வியாசருக்க்ந அசெய்ய , வியாசர் சூதமு 
னிவருக்குச் சொல்ல சூதர் ஒரு வழிப்பட்ட மனமுடையசௌனகாதி 
ரிஷிகளுக் கருள்செய்த சிவபுராணங்கோடியாகும் , அவைகளில் முக் 
கியாாகிய ஸ்காந்தசகில் உருத்கிரசங்கீதையிற் சொல்லிய அருணாச 
ஊரயைச் சொல்லததொடங்கினேன் - எ - று . 

உ O 
அருணைக்கர்வளமையுமா லயனகதை விடவழல்வெற் பானவா 
மார் , பெருவி -காக பழிகததுவு மானுமையை மணந்ததுங்கண் பு 

பக்கா றார் , வகாகிடக்றொலைத்தரவு மிறைவியிடன் கலந்ததுவும் 
- பாணா, னிருவினையையகற்றியது மற்றுமுள சரிதையெலாமிய 
கனோ. 


தலம் 


, 


- 


பாயிரம் 


உக 


இ - ள் . அருணாசலத் தலமகிமையும் , பிரம விஷ்ணுக்களுடைய 
கர்வமடங்க அக்சினிமலையானதும் , ஒப்பில்லாத தக்கனுடைய யாக 
த்தை அழித்துப்போட்டதும் , பரமசிவன் பார்வதியைக் கலியாண 
ஞ்செய்சதும் , அப்பார்வதி சுவாமியினுடைய கண்களை மூடியதும் ,, 
பகிடாசுரனை உமாதெவிகொன்றதும் அப்பார்வதி வாமபங்கத்திற் 
சேர்ந்ததும் , வச்சிராங்கத பாண்டியனுடைய பாவத்தை ரீக்கினது 
ம் மற்றுமுள்ளதுஞ்சொல்வேன் . எ - று . 

( உக ) 
அங்கிகுல மோங்கரு வல்லாள பூபன்றனரியதொண்டிக் , துங்க 
மிகுத் தீர்த்தமுடன் திருமலைரை வலம்புரியுஞ் சுடரோன் பேறும் , 
பொங்குபிரதத்தனொடு வினை தீர்த்த வாறுபுள காதியரவு , மிங்கிதஞ் 
சேர்வடகலையி லிருந்ததனைத்தென்கலையா லியம்தலுற்றேன் . 

இ - ள் . உலகின்கன் ஓங்கு முக்குலவேந்தருள் அக்கினிகுலோத் 
துங்கனென்று வழங்குஞ்சேரகுலாதிபனாகிய வல்லாளராசனுக்குப் 
பிள்ளைக்கலிநீக்கி முத்தியளித்ததும் , அந்தலத்திலோங்குச் தீர்த்தங் 
களின் பெருமையும் , அவ்வருணாசலத்தை வலஞ்செய்பவர்கள் பெறு 
ம்பேறும் , ஆதித்தனென்னுங் கதிரவனுடைய கர்வத்தையடக்கி மு 
த்தியளித்தவாறும் பிரதாப்பெருந்திய பிரதத்த னென்னும் வேந்த 
னது சரிதையும் , பாவந்தீரத சரிதையும் புழுகு பூஞையாகவிருந்து 
மூன்றுலோரங்களினுஞ் சஞ்சரித்துவந்த புளகாதிபனென்னுமாக்க 
னுடைய சரிமும் , இங்கிதமிகுந்த வடமொழியென்னுங் கிரந்தத்தி 
லிருந்ததை தென்மொழியாகிய தமிழினாற் சொல்லத் தொடங்கி 
னேன் எ - று . 


ஆக திருவிருத்தம் உஉ , 


w 


An 


UUU 


2ND 


Sen 


Melor 


IHHATI 


Am 


HU 


Cinisunak 


1141 


11,711 


** 


Tawall be 


சிய மயம் . 


திருசசிற்ற 


றற பலம் . 


திருநகரச்சருக்கம் . 


>> } } AM 14 

அமரீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத தா . 
துங்கமழுவுழைபிரம்பு சுரிகை பலா தகையான் நிகிர்க் தன் 
றாடே , திங்களுமிழ் ரிமவனைய வெண்பொடியான் 

சடைமுடிரான் 
செறி முக்கண்ணாள் , பொங்குகிருவரை கலாப் புலி 3 ரோலான புய 
நாலான் புரிமுக நூலான் , கங்கை தி தவழ்ாடையான் றிருவானை 
செலுத்தி வெள்ளிக்கயிலைசாப்பான . 


ள் . உயர்வாகிய மழுவு மானம் பிரம்பும் உடைவாளும் நீங் 
காதகையையுடையவர் பாபாலையில் சக ரிச * பொழிகின்ற Pan 
போலத் தேகத்தில் அணிந்த விபூதியையுடைாலர் , முடிய 
டைபவர் செருங்கிர மூன்று கண்க ளயுடையவர் விளக்குகின் இடுப் 
பில் என்றும்க்கா ச புலி சோலை டையா , குபு ! காயுமு 
டையவர் மூண்றுபுரியாகிய லயடையவர் கங்சையரிரனு 
ம் தவல்கின்ற சடைமையுடைய பாபசிகளது கட்டளைகார் செவிக் 
திக்கொண்டு கைலாய கிரியை கார்கின்றவர் எ - று 

கொய்வனசபல நிறத்தானமைளைருக் திருமிடறான தானன் 
வேற்றான் சைவமெனும் பயிர் தழைக்கக்கருணை மழைபொழிமேகந் 


து 


மன்னையொப்பா , னைவரையு மகத் கடக்குஞ் சிலாதரற்குப் புறத்து 
காவிபோல்வான் , தெய்வமெலாந் தொழச்சிவந்த மலர்ப்பதத் 
ந்தியெனுந் திருநாமத்தான் . 

( இ - ள் . ) கொய்யப்பட்ட தாமரைமலரொத்த நிறத்தையும் , வி 
ஷம் பொருந்திய கண்டத்தையும் , நல்ல வெண்மையாகிய சைவச 
மையமென்னும் பயிர் தழைக்கக் கருணையாகிய மழையைப் பொழி 
கின்ற மேகம்போன்றவர் பஞ்சேந்திரியங்களையும் அகத்தில் நின் 
சம் புறத்தில் தீமையாகிய பொருள்களிற் போகவொட்டாமல் அ 
டக்கிய சிலா தரரிஷிக்குப் புறத்கிற் சஞ்சரிச்கின்ற உயிர்போன்ற 
வர் விஷ்ணுமுதலாகிய தேவாகளெல்லாம் வணங்க அதனால் சிவப் 
பேரிய தாமரை மலரையொத்த பாதங்களை யுடையவா , இப்படிப் 
பட்ட தன்மையையுடைய நதிகேசுரெனகிற அழகிய நாமத்தை 
பெற்றவர் -எறு . 

ஈசனணிம திகதியும் திருவுருவுந் திருவுருளி லிசைந்த மீறும் , 
தேசு வென விளங் சமொரு கயிலாயச் சிலட்டளதச் சிலமபின் மீதே , 
வாசவனே முதலிமையோர் நெருங்குதலான பகுடமொடு மகுடம் 
தாக்கி , ஓசையுடன் கனகமணிப் பொடியுதிர்ந்து கனகமலைக் குவ 
மையாகும் . 

( இ - ள் . ) பரமசிவன் தரிக்கின்ற கங்கையுஞ் சந்திரனும் மேற் 
சொனன சுவாமியினுடைய வெண்மையாகிய திருவுருவமும் அவ் 
வுருவ சதிலணிநத திறு கீறுமாகிய இந்நான்கினுடைய காந்திபோ 
லப் பிரகாசிக்குங் கைலாயமென்ன பபட்ட ஒரு கிருமலையுண்டு அ 
தக்கிருமலை மேல் வணங்குகின்ற கற்காக தேவேந்திரன் முதலாகிய 
தேவர்கள் நெருங்குகிறபடியால் கிரீட ததேடு கிரீடமிடிபட்டுச் சத் 
தததுடனே சொர்னப்பொடிகளும் இரத்தினப்பொடிகளும் உதிர் 
ந்து மகமேருகிரிக்குச் சமானமாகக் குவியும் - எ - று . 

திரநீ லச்சிலையா லிசைத்தகடந் தெரியாம லெழுதிச்சேர் 
த்து , மந்திரமா மெனவயிரத் தூணிறுத்தி மாணிக்க மதலை கூட் 
டிச் , செந்துகிராற் போதிகையு மரகதக்தா ஓத்திரமுஞ் செறித்து 
மீதே , சந்திரகாந்தத்தகடு பரப்பிய மண்டபமுளதச் சயிலமீதே . 

( இ - ள் . ) இந்திர நீலக்கல்லினாலே ஒன்றோடொன்று சேர்த்துச் 
சந்துதெரியாமல் சித்திரமெழுகிச் சுவர்வைத்து மந்திரகிரிபோல 
வயிரத் தூண்களை நிறுத்தி மாணிக்கத்தினால் செய்த கொடுங்கை சே 
ர்த்துச் சிவப்பாகிய பலளத்தினாலே போதிகையும மரசகத்தினால் 

4 


உத்திரமுஞ் சேர்த்து அதன்மேல் சந்திரகாந்தத் தகடுமேய்ந்த ம 
ண்டபம் ஒன்று அந்த மலையின் மேல் -எ - று . 

இருமருங்கும் தாள மணி யிழைக்தவரி யாசனத்தி லிருந்து 
நீலப் , பருமணியா லிழைத்தசொரு பாகபீடிகை யின் மலர்ப் பத 
த்தையூன்றி , மருவு பெருங் கயிலையின் மீ திருந்து முய லகன் முதுகி 
ல் வலத்தாளூன்றி , பருமறையை முனிவரருக் குரைக்குமிறைவ 
னென விருந்தானந்தவேளை . 

( இ - ள் . ) நந்திகேசுவரர் அந்தமண்டபத்தில் இரண்டுபக்கமும் 
முத்துகளிழைக்க சிங்காதனத்தி லிருந்து பெரிய நீலரத்தினத்தா 
லே இழைக்கப் பட்டிருக்கிற பாகக் ச றட்டின் மேலே மலா போன்ற 
பாதங்களை வைத்துககொண்டு சிவ கணங்களால் மருவப்பட்ட பெ 
ரூமையாகிய ன கலாயகிரியில் எழுக கருளியிருந்து முயலகன்மேல்வல 
ப்பாதத்தைவைத்து அரிதாகிய வேதப்பொருளை முனிவர்களுக் குத்தி 
ருவாய் மலர்ந்தருளியபரமசிவமபோல இருந்தார் அந்தவேளையில்- எ 


குற்ரனும் ரோமசன் குமுகனகுமுதாக்கன் சகடாயன் கும்ப 
சாதன் , வறசாவைசம்பாயனாக ணிசிமுனி புலிக்காலன்வாமதேவன் 
நற்சனகன் சனற்குமான் வாதரா யணன் மதங்கனடனத்கானை , யர்ச் 
சனைசெய் யனம் தமுனி முதலனநத முனிவராதம மருகிறசூழ . 


( இ - ள் . ) குற்சர் உரோமசர் குமுகாட்சர் , சகடாய் , அகத்தி 
யர் , வறசர் , வைசம்பாயனர் , சணாசி , வியாக்கிரபாதர் , வாமதேவர் 
சனகர் , சனற்குமார் , வியாசா , மதங்கா சுவாமியினுடைய நடனம் 
பொருந்திய திருவடிகளில் அர்ச்சுனை செய்கின்ற பதஞ்சலி முதலா 
கிய அனந்தமுனிவாகள் தம்முடைய பக்கத்திறசூழ -எ - று . 

மன்னிய மார்க்கண்டமுனி யுடனெழுந்து பணிந்துயர்கண் ம 
ழைமின் போல , விந் நிலததிற் பிறப்பதுவு மிறப்பதுவு மிருவினையுமெ 
மக்குத் தோன் நச் , சொன்ன வொரு தனிமுதலே முத்தி பெரும் 
பரிசெமக்குச் சொல்வாயென்றா, னன்ன வுரை செவிப்புகலு நந்தி 
யருள் சுரந்துமுனிக்கருள்வதானான் . 

( இ - ள் . ) நிலைபெற்ற வயதினையுடைய மார்க்கண்டேய முனிவர் 
சீக்கிரத்தில் எழுந்திருந்து நந்திதேவரை வந்தனஞ்செய்து சுவாமி 
மேகத்தில் தோன்றி அதிசீக்கிரத்தில் அழியு மின்னல்போல உயிர் 
கள் இவ்வுலகத்தில் பிறப்பதும் இறப்பதும் இவைகளுக்குக் கார 
ண மாகிய நல்வினை தீவினைகளாகிய இரண்டும் எங்களுக்கு விளங் 


திருநகர்ச் சருக்கம் . 


எ 


கும்படியாக அருளிச்செய்த ஒப்பற்ற கடவுளே நாங்கள் மோக்ஷத் 
தை யடைவதற்குத் தக்கவழியைக் கிருபைசெய்ய வேண்டுமென்று 
கேட்க அந்தவார்த்தையைக் கேட்டவுடனே மிகுந்த கிருபையுடை 
யவராகி நந்திதேவர் மார்க்கண்டேயருக்கு அருளிச்செய்யத் தொ 
டங்கினா - எ - று . 

கப்பாகும்பாதி காவேரிகோதாவேரி கண்ணவேணி , பம்பை 
நதிவேகாதி வேகவ நிசரயுநதி பரமாங்கங்கை , கெம்புந்தி பொன் 
முகி நல்யமுனைந்தி நருமதை மேற் செப்புஞ்சோணை யம்புவியின் மிக 
வுளவங்காடினாதம வினையகற்று மதுவல்லாமல் . 

( இ - ள் . ) சமபந்தி , கும்பகுதி , காவேரி , கோதாவரி , கிருஷ்ண 
வேணி , பம்பைாதி , வேகாகி , சரயுதி எல்லாம் நதிகளுக்கு மேலா 
கிய கங்காசதி , தாமபிரலாணி , பொன்முகி , யமுனை நதி , நருமதை 
நதி மேனமையாகச் சொல்லப்பட்ட சோணைந்தியென்று அழகான 
பூவுலகததில் அநேக நதிகளுண்டு அவைகள் காமிடத்தில் ஸகான 
ஞசெயதவ களுடைய பாவதகை நீககும அதுவல்லாமல் - எ - று . 

க சிபெலு மெரூகலமிக் கயிலையினுஞ் சிறப்புளது கங்கைநீத் 
தம , விசுநிரைக கெ ழுந்தோட்டிப் பாகதிக்கு வேரோட்டும் விய 
நது மூழ்கின மாசினுட லதிலிருககான மரமேனும விலங்கேனு ம 
னிகரேனும் , ஈசனருளுபதேகஞ் செவிப்புகல லிறைவனென விரு 
க்கலமே. 

( இ - ள் ) க 1 கிபென கிற ஒருசிவ்விய லதலம் இந்கக் கைலாயத் 
கைப்பாககிலுஞ சிறப்பு,ளளது அக்காசியில் வருகின்ற கங்காப்பிர 
வாக பெனகி ற லைசரைக் கொழுகாக ஓடசசெய்து தன்னிடத் 
தில விரும்பி முழு1yr அவாகளுக்கு மோட்சததுக்கு வழிகாட் 
டும் , களங்கம் உள்ளதேகம் அவ்வூரில் விட்டால் மரமாவது மிருக 
மாவது பனிகராவது பரமசிவைைடய தரகப்பிரமோபதேசம செ 
விரிற் சோதலாலே சிவசாரூபபியத்வத யடைந்திருக்கலாம் - எ - று . 

யோகியொரு புற்றிடங்கொண்டிருப்பதுகண் டிடுதல்லர் புனி 
தாபோற்றும , ஓகயொரு புற்றிடங்கொண டிருநததலங் கண்டது 
ண டோ வுரைபபக கேளும் , நாகமிசை நடித்தவருக் குயிாவேண்டித் 
திருக்கவஞ்செய் நளின ககோயில் , ஏதமனத்தவரான பருவாரூர் 
தனை யெரிததாா திருவ ரூரே . 

( இ - ள் ) சர்ப்பப் புற்றை இடமாகக் கொண்டிருந்ததைப் பார் 
த்ததேயலொமல் ஞானிகள் போற்றுகின்ற யோகி புற்றினிடத்திலே 
யிருந்த தலத்தைப் பார்த்ததுண்டோ அதுயாதெனில் , சொல்லக் 


உ அ 


அருணாசலனம் 


கேளுங்கள் காளிங்கனென்னும் பாம்பின் மேலேறி நடனஞ் செய்த 
விஷ்ணுவுக்கு உயிர்ப்பிச்சை வேண்டி இலட்சுமிபூசை செய்துக்கொ 
ண்டிருந்த கடலாலயமென்னும் தலமாகிய வஞ்சகம்பொருந்திய மன 
முடைய திரிபுரா திகளை யெரித்த சிவபிரான் வாசஞ்செய்கின்ற ஊ 
ராகிய திருவாரூர் என்னும் திவ்பத்தலத்தான் - எ - று , 

ய 
தக்கவிராட் புருடன் மனத் தலமெனுமோர் தளமுளகத் தலத் 
தின் மீதே, முக்கணஞர் 5 டிப்பரவா மூர்த்தியிலாயிரத்திலொரு மூர் 
த்திதானே , இக்கயிலை யிடத்துறைவ தக திலகதில் பெருமை நமமா 
லிசைக்கலாமோ, வக்கனக சபைகண்டா மரியயன் காணாத முத்தி 
யடைகுவாரே . 

( இ - ள் . ) பெருமைபொருந்திய விராட் புருடனுடைய இதயத் 
தலமாகிய சிதமபரமென்று ஒர்தலமுடுை அதிலுள்ளதாகிய கனக 
சபையில் மூன்று கண்களையுடைய பரமசிவன் ஆனந்த தாண்ட 
வஞ் செய்வார் அவருடைய மூர்த்திதலத்தில் ஆயிரத்திலொன்றுதா 
ள் , இக்கைலாய பதத்தி லிருக்குமென்றால் அத்தலத்தின் பெரு 
மைபை நயமற்சொல்ல கூடுயோ அப்படிப்பட்ட அழகு பொருந் 
திய கனகரபையைக்கண்டவர்கள் விஷ்ணுவினாலும் பிரமனாலும் 
காணப்படாத மோட்சததை யடைவார்கள் - எ - று . 

தாங்காழி யவன் சிவனை வழிபடு தொல் பவரையக்கத் தலத் 
கைப்பார்க்கி , லோங்காரவடிவதிலே யுபிரிழந்தாலுடலழியா தொ 
ளிகெடாது , வீங்காது நெகிழாது பிறவுயிரால் வருந்தாது வெடித் 
திடாது , திலகானயணங்கிருமிபிறவாது கிடக்குமவளச் செவிமேலாக 

( இ - ள் . ) சக்கரத்தைக் கையில் சரிக்கின்ற விஷ்ணு மூாத்தி பர 
மவனைப் பூசைபண்ணிப விருத்தாசலமென்று ஒரு தலமுணடு அ 
நதத்தலத்தைப் பாக்கும் , ததில் அது பிரணவ சொரூபமா யிருக் 
கும் அந்தத தலத்தில் உயிா விட்டால் தேகபழியாது நிறங் குன்றாது 
வீங்க மாட்டாது கட்டுகழுவாது மற்றப் பக்ஷிமிருகங்களால பினன 
மாகாது வெடிபடாது அதில் துர்க்கந்தமும் புழுவும் உண்டாகாமல் 
வலதுகாது மேலாகக் கிடக்கும் சிறு. 

பொய்ம் மகிட முகனை வென்ற வம்மையிட மகலாத புனிகமூர் 
த்தி , செம்மைபீட மொன் றிருநத கருமகிட முகமாசச செறிகே 
தார , மிர்மையிடர் மறுமையிடா ஞானமில்லாச் சிறுமையிட ரெ 
ல்லாரந்தீர்க்கும் , மும்மையிடம் பெருமுலகுக் கெளிதாகத் தனியிரு 
ந்தமர்க்கிபோலும் . 


க 2 


"திருககரச்சருக்கம் . 


கா 


( இ - ள் . ) பொய்யாகிய எருமை முகத்தினையுடைய மகிடாசூரனை 
ச் செயித்தபார்வதி வாமபாகத்தில் நீங்காதபரிசுத்தராகிய பரமசி 
வன்செம்மையாகிய இடம் இதுதானென்று எழுக் கருளி யிருக்கிற 
கறுப்பாகிய எருமையினது முகமபோல் விளங்கிய திருக்கேதா 
மென்னும் கலம் இந்தச்சென்மத்தில் வருகிறதுக்கமும் மறுமையில் 
வருகிற துக்கமும் ஞான மில்லா தகனாலே உண்டாகிறதுக்கமு மாகிய 
எல்லாத்துயரத்தையும் தீர்ப்பதற்கு மூன்றுலகத்தாருக்கும் எளிதா 
கித்தனியே யிருந்த முத்தி தானம் போல் இருக்கின்றது - எ - று . 

இருப்பனத்தன் கருப்பதத்திற் பிரமராம் பிகையுடனென் றிர 
ண்டு போதும் , விழிப்பனத்தன் பணி திமையோ ருலகுமுத லனைத் 
துலகும் விதித்தான் மற்றைத் , திருப்பதிக்கே யிருப்பவனும் தேவர் 
களுஞ்சராசரமாய்ச் செனித்தவூரி , லிருப்பதற்கு முயல்வரென்றாலெ 
த்தலமு மக்தலத்துக் கிணைபதாமோ. 

( இ - ள் . ) மல்லிகார்ச்சுன மென்னும் பர்வதத்தில் பிரமராம்பி 
கையுடனே பரமசிவன் எழுத கருளி இருக்கின் றாரென்று அன்ன 
வாகனத்கையுடைய பிரமன் வந்து பக்தியோடு இரண்டு வேளையும் வ 
ணங்கி அவருடைய அருள் பெற்றுத் தேவலோக முதல் எல்ல லோ 
கத்தையும் படைக்கா மற்றக் திருப்பதியிலிருக்கிற வேங்கடாசல 
பதியும் தேவர்களும அ 5 கத கலததில சரமாசவு - அரரமாகவும் பி 
றந்திருப்பதற்குத் தவஞ்செய்வார்க ளென்றால் எப்படிப்பட்ட தலங் 
களும் அந்த க்ஷேத்திரத்திற்குச் சமானமாகுமோ - எ - று . 


விருப்படியார் சொர்க்கவறு கலநடனே விழியிடந்த வேடர் 
காலிற் , செருப்படியு முகந்தபிரான் காளகதிககரமெனு , தெய்வப் 
பூமி , பருப்பதமாகியும விள கருந் தண்ணமூக்கொழிக்குமார்ப் பது 
மையோடு , மருப்படியு 5 துழாய்மராபன வடமலை மே லிருந்துகண்டு 
வணங்க மாதோ . 

( இ - ள் . ) திருக்காளத்திபென்னுந் கெய்விகம் பொருந்திய தல 
த்தில் ஆதிசைவப்பிராமணராகிய சிலகோசரியார்பத்தியோடு மிகுதி 
யாக அர்ச்சனை செய்க அறுகு புஷ்பங்கள் இவையுடனே கண்ணைப் 
பிடுங்கிப்பாதித்த பண்ணப்ப தவரது காற்செருப்பையும் விருப்ப 
ம 1 கஏற்றுக்கொண்ட லிங்க சொரூபமாகிய சிவபெருமான் தானே 
குளிர்ச்சிபொருந்திய தேனைச்சொரிகின்ற தாமரை மலரி லிருக்கின்ற 
இலட்சுமியோடு வாசனையுள்ள துளசிமாலையை பணிந்த மார்பினை 


கய 


யுடைய விஷ்ணுமூர்த்தி திருவேங்கடமென்னும் திருப்பதியில் நின் 
மாக்கொண்டு தரிசனஞ்செய்து வணங்குமபொருட்டு அசதக்காலத் 
தில் மலையாகியும் விளங்குகின . 

தேக்குகலிரு கிசையும் புகழ்ந்தெகொண்டை நாடெனு மோர் 
கெய்லநாட்டி , நாக்கினா வினயகற்று மெருகலமுண் டகன்பெய 
ரை நுவலக்கேளும் , வாக்கு யகி கணவன் படை தகபுவி தழைக்க 
வரம் வளாத தெங்காளுங் , காசகுநாயகியுடனே கயாயக ருறை 
யுங்கச்சிமூதூர் . 

( இ - ள் . ) அகன்ற எட்டு திக்கி லுள்ளவர்களும் புகழ்ந்து கொ 
டிருக்கின்ற தொண்டை மண்டலமெனனுக கெயகம பெருக 
திய நாட்டில் தரிசனஞசெய்பவர்களுடைய பாவததைப் போக்கு 
இனற ஒருகலமுண 8 அ s ன பெயரைச சொல்லக் கேளூக + 417 4 7 ஸ 
வதியின கணவனாகிய நானமுகன் கிடைக்க உலகத்தாள 2- ?! 
கள் பிழைக்கும்படி முப்பத்திரண்டு தருமதகையும் பிரிய என் 
செய்து எககாளுங்காககின்ற காமாட்சி யமமையுடனே ? 
ச 1 எழுந்தருளியிருக்கிற காஞ்சிபுரமாதம் - எ - று . 
பழுகறவே பெழுகடலு மொழகிரியு மெழுகலமுாபடை கக வேகக் 
கிழவனறி யாமுடியை பொருபால னந்தபதி களக்தக கேளும் 
பழசசரு நடம் புரியு மிறைவருக் காபிகைரை பயனா 7 F 
விழைவு கரு பரிபூரையரன பூசை புரிந்த திரு விரிஞரைமூது 

( இ - ள் . ) யாகொரு பழுது மிலலாமல் ஏழு சபசதிரசபையு : 6 
படைக்க பிரமனால பியா கூட 15 - சி தகை ஒரு ஆகிசைலப் பிரா 
மணப்பிள்ளை அறிகக தாகிதைச் சொல்லககேளுங்கள் அதிக 
தாண்டவளு செய்க சுவாமிக்கு பார்வதியாரும் பிரமனும் வதேச 
மிகுந்த விஷணுவும் அரனை பூசிக விரியுமென்னுக தலமா 

பொயாது புன்ெெபருதங்காவேரி நதிக்கயிைற பூதம் 
மையாறு மிடைமருதரு திருக்குடநாத வளநக நமனைக்கவ , டை 
யாறு மிடற்காழி சிரகலையு மானிக்க மலை தோன , 

பெய்ய 
வவற்றினது பெருமையெல்லாம விரித்துரைசு சம வேதாதானே . 

சுவாமி சிரதகைப் பாலன் அறிந்த காவது அபிவேக முகலி . 
வை செய்கிறதற்குச் சுவாமியினுடைய திருமுடி பருதாகக ளுடை 
பபிளளை கைக்கு எட்டாயினாலே அந்தப் பிள்ளையானது பூசாகடி ! 
தவறுகிறது என்ன செய்வேனென்று விசனப்பட அப்போது லிங் 
வுருவாயிருந்த பரமசிவம் சிரம் வளைத்தருளினார் . 


ப 


கம் 


( இ - ள் . ) பொய்க்காமல் பெருகிவருகின்ற காவேரிகதி இருகனா 
பிலும் சீர்காழி , திருவையாறு , திருவிடைமருதூர் , வளம்பொருத்தி 
பகும்பகோணம் , திருவானைக்காவல் விஷயபொருக்கிய கண்டத்தை 
யுடையமா துருபூதேசர் எழுந்தருளியிருக்கினற திரிசிரபும் , இரத் 
தினகிரி இவைமுகலான தலங்களில் விளங்கிக்கொண்டிருக்கும் அ 
ஈதக்கில்ப க்ஷேக்கிரங்களுடைய பெருமைபெல்லாம வேதமானது 
தானடெய்ம்மையாக விரித்துச் சொல்லும் எ - று . 

பருவளையார்ப் பரிக்கும்வகை நதிக்கரையின் மதுரையறு பத் 
துநாலு , திருவிளையாட்டிறைவனியற் றியதலமா மதன் பெருமைசெ 
ப்பலாமோ , கருவிளையாட் டகற்றுமிரா மேச்சுரந்தென் கடற்கரை 
யிற் காணுமங்கே , ரொ , விளையாட் டிராகவனா ரிராவணனைத் தொ 
லைத்தபழி தீர்த்திட்டாரே . 

( இ - ள் . ) பெரியசக்குகள் முழக்குகின்ற வைகையாற்றின் கரையி 
ல் சோடர்சுந்கரக்கடலன் அ.பத்து நாலு திருவிளையாடல் செய்கரு 
ளிய மதுரை யென்று ஒரு கலமுண்டு , அந்தக் தலக்கின பெருமை 
யாவராலுஞ சொல்லப்படாது . கென சமுத்திரத்தின் கரையில் ச 
னன துக்கக்கைப்போக்குகின்ற இராமேச்சுரமென்று ஒரு தலமூ 
ண்டு , யுர்சக்கை விரிபாட்ட J செய்கினற இராமபிரான் இராவ 
வானைச் கொறைகாைல் வங்கதோஷத்தை அந்தத் தலத்தில் சிவனை 
ப் பூசிதாத் திக்துக்கொண்ட 11-7- ) . 

அத்தகையார் தரிந கடமி பிறக்சவட மறக்சவிழி யமையக் 
காணா , சுத்தவெளிதனிலாடுஞ் சுடரொளிக்கு மணங்களிப்பத் துய் 
ரோட்ட , விக்கமகை யெடுத்துரைத்துச் சிவாலயமும் விரிபொழிலு 
மிசவுண்டாக்க மக்தபமாகியடரம கதியுள தென் றுரைக்கமுனி யு 
ரைப்பதானான் . 

( இ - ள் ) அப்படிப்பட்ட தன்மையுடைய தலங்களிலே யாவரா 
னாலும் , பிறக்காமம் இறந்தாலும் போய் தரிசித்தாலும் பரிசுத்தமா 
திய சிதாகாசத்தில் நீருக்கனஞ் செய்யும்மிகுந்த பிசாசமே சொ 
ரூபமாகிய பரமசிவனுக்குத் திருவுள்ளங்களிக்கும்படி தூய்மையாகி 
பநீரினால் அபி ? ஷகஞ் செய்தா லும் , திரவியங்களைச் செலவுசெய்து 
சிவாலயங் கடடுவித்தாலும் , விரி பூஞ்சோலை கேலைக்காலும் உ 
க்தமமான பரகதியுண்டாமென்று நாதி ? தவர் அருளிச் செய்யக்கே 
டுமார்க்கண்டேயர் சொல்லத்தொடங்கினார் - எ - று . 

இந்நிகராநதிதோறுந் தலந்கோறு மிப்படியே யியற்றவென்றா 
ன் , மீன்னியசி மாருக்குஞ்சித்தருக்குமுனிவருக்குமுடிவுறாது , மின் 


தச 


-- 


( 


அரு ளூ பு " 
னிருஞ் சிறுவாழ்க்கை மனிதர் தமக் கெளிதாமோ மேவினாலுமன் 
னியமாம் பிறவுயிர்க்கு மரத்தினுக்குங் கிடையாதே யமலவென்றான் 

( இ - ள் . ) இப்படிப்பட்ட தன்மையுடைய நதிகள் தோறும் த 
லங்கள் தோறும் போய்த்தேவரீர் கட்டளையிட்டவிகமாகவே தீர்த்த 
மாடி வழிபாடு முகலானவைகளைச் செய்ய வேண்டுமென்றால் மிகுந் 
த சிறப்புப்பொருக் தியதேவர்களாலும் சிக்கர்களாலும் முனிவர்க 
ளாலும் முடியாது அப்படி மின்னல்போறாறான றி க்ஷணத்தி லழி 
யுஞ்சிறியவாழ்க ளை , டைய மனிகர்களுக்கு எளிதிலமுடியுமோ அப் 
படி முடிந்தாலும் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் விருட்சங்களுக் 
கும் கிடைக்கமாட்டாதே சுவாமி என்று சொன்னா டார்க்கண்டே 
ப i- எ - று . 

ஆடு மந்த நதிதோறு மினிதெனுமக் தலந் கோறு மனந்தகாலம் 
தேடுகின்ற பயனுலவுஞ் சிவஞான ம வருத்தாமற் சி திபேதி, நாடு 
கின்ற வுறுப்பிலர்க்கு மறிவிலாக்கும் புலையருக்கு நரகாள்வாக்க, 
மோடுகின்ற விலங்கினுக்கு மற்றெவைக்குத தருமூவொன்றுரைப்பா 
யென்றான் . 

( இ - ள் . ) பனிகர்கள் ஆடுகின்ற அந்த நதிகள் ? 51 தம் இனிகா 
கிய அதததலங்கடோறும் அகேக்காலமாக ள நான செய்து கரி 
சன முதலியவைகளைச் செய்ககனால் உண்டாகிய பிரய 1 மா 
கிய சிவஞானத்கை வருத்தப்படாமல் கொள்கைக லகதில் கானே 
பிரகட்சணஞ் செய்தல் கும்பிடுகல் கரிசனஞ் சொதல் முககியவற் 
றிற்கு ஏதுவாகிய கைகால்கண்களற்றவர்களுக்கும் விவேக சூனியர் 
சளூக்தம சேர்களுகசம் நரகக்ரில விழக் த - கபாலவொ 
களுக் ஏஞ் சஞ்சரிக்கிறமிரு க பாக் மாற்ற முள்ள எல்லா வேராசி 
களுககுப கொடுக்கின்ற ஒரு கலாடருளிர செய்யவேண யென்று 
கேட்டார் மார்க்கண்டேயர் - எ - று . 

இப்படியே நமனை வென்ற பெருங் கவறு மீருக்கவரு மயம்பி 
யேத்திக் , கைப்பதும மலர் கொடுதன் காறபதமா இண்டுதலுங் கரு 
ணையாகி அப்படியேமுத்திகரு மொரு கலபூண்டுரைக்குது மென் 
நமைத்தான் பின்னை, மைப்படியுங் கண்டக்தா னருணகிரி நினைத்து 
பரவசத்தனானான் . 

( இ - ள் . ) எயனைச்செயித்த பெருமையா சிய தவத்தினுடைய 
மார்க்கண்டேயரும் மற்ற முஷ்ள முனிவர்களும் இந்தப்பிரகார ம 1 
கச்சொல்லி தோத்திரஞ்செய் தாமரை மலர் போன்ற கைகளால் 
நந்திதேவருடைய தாமரை மலரொத்த திருவடிகளைப் பரிசித்து வக் 
நனஞ் செய்யு மளவில் அவர் கிருபையுள்ளவராகி நீங்கள் சொன்ன 


22 


டங் 


திருநகரச் சருக்கம் . 
படியே மோகங்கொடுக்கிற தலம் ஒன்றுண்டு அதைச் சொல்லுகின் 
றோம் என்றுகையமரத்திப் பின்பு விஷந்தாகிய கண்டத்தையுடைய 
பரமசிவம் எழுந்தருளியிருக்கிற அருணாசலமென்னுந் தலததை நினை 
த்துப் பரவசமானா நகதிதேவர் - எ - று . 

( உக ) 
அங்கமெல்லா மயிர்பொடிப்ப நடுநடுங்கி விழிபிரண்டு மருவிபா 
ய , செங்கையிணை மலககுவிய மொழி தவர நெடும் போது தெளி வில் 
லர்மற் , கங்கையணி சடையானே பருணகிரிப்பெருமானே கனற்கண் 
ணானே , எங்களை யாளுடையானே யெனத்துதித்து விழித்ததற்பினி 
சைப்பதானான் . 

( இ - ள் ) தேகமெல்லாம் மயிர்ககுச்செறியக் கப்பிதங்கொண்டு இர 
ண்டு கண்களிலும் நின்று அருவி போல் ஆன கபாஷ்பமவரமலர்போ 
ன்ற இரண்டுகைகளும் ஒன்றாயககுவிய வாரதைத தடுமாற அநேக 
நாழிகை ஞாபகமிலலாமல கங்கையைத் தரித்திருக்கின்ற சடைரை யு 
டையவரே அருணகிரியில் எழுசருளியவரே அசகினிக ககைளுடை 
யவரே எங்களை யாட்கொண்டவரே என்று தோத்திரஞ்செய் விழி 
த்துக்கொண்டு அதன்பிபை சொல்லத்தொடங்கினார்கள் திதேவர் - எ - று . 

எழுசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தம் . 
சத்தியக்கான் மொழிவன் முத்திரருமூரது சனக்குரிய நாமமிக 
வுண் , டத்தனை . நான் மொழிய வெ j $ 23 லேனதி லொற்ற வளவே 
புகலுவேன் , சத்தியுகவுக்களரி தேசாரென்று யொ தெரின்னருணை 
யென்று பெயாசிரவைத்தசிவ லே சநக ரென்று பெயரீடுத்து வாயு 
நகரென்று பேரே. 

( இ -ள் ) அப்படியே போதி செய்கரி சாதிமீசவா சொல 
வார் கேளும மார்க்கம் ( டோ ரேசர் கயமாசால ஓ கிபறனமோக்ஷ 
த்தைக் கொடுக்கிற கலமொன்றன அசாதுரியநாங்களோ அரோகம் 
அத்தனை பெயரையுள் சொல்ரா ( , நான் எவ்வளவு சகதியுனா 
யவன் ஆனாலும் அலைகளில் சில நாய மாத்திரம் சொல்லுகின்றேன 
சித்திகளைக கெ16.பிற கௌரி நகர . 1 61 தேசதகரபென்றும அ 
மகிய அாாமென ம சிறப்பா பொருந்திய சிலலோகககரமென் 
றும் நாகரீகமிகுந்த வாயுநகரமெனறும துலகற சொல்லப்பட்ட தி 
ருசுமங்களை யுடையது - எ - சி . 

(27 ) 
சத்தபுரியேமுத வெடுத்தரலயவுமொருதட்டுமொரு தட்டத 
னிலே , யத்தலமுமிட் ! திர கிறுக்கல்லைகட்கதிக மானசொரியாக 

5 


அருணாசல புராணம் . 


தக்கரம் , முத்திக்க ரென்று பெயர்ஞான நகரென்று பெயர் முந்திய தலே 
ச்சுரமெனும , சுத்தக்கரென் றுபெயர் தன்கயிலை யென்றபெயர்சோண , 
கிரியென்று பெயரே. 


இ - ள் ) பின்னும பாதிதேவர் சொல்வார்சத்திபுரிகளென்கிற அயோ 
த்தி மதுரைமாயாபுரி காசி காஞ்சிபுரி அவாதி துவாரகை முதலாகிய 
எல்லாத்தலங்களையும் ஓர் தட்டிலும் அந்த அருணாசலத்தை ஒர் தட் 
டிலும் அந்த அருணாசலத்தை ஓர் தட்டிலும் வைத்து நிறுகக அந்த 
த் தலங்களுக கெலலாம அதிக கனத்கையுஎடயதாயிருந்து பிரகாசி 
ககின்ற அககத் தலத்துக்கு முத்திநகரமென ம சத்திககரமென்றும் . 
தக்ஷணகைலாய மென்றும் சோணகரியென்றும் பெயராம - எ- று . ( ) 

வாதமிகு காலவழ லூழியலை யேருபுயல் வாதை புரியாதை ரகர 
ஞ் , சீதமுதலானபிணி தீமையிடையூ றபசி பேரவரிசானாகா ! r, மாத 
வகண் மாதவர்கள் பூசைபுரி மார்கரம் தவர்கணாபி பலராம , போதிலு 
ரைவேதியர் தொணனூறுபெய ரோடறுவிர பூசைபுரிவேதாகரம் . 

( இ - ள் ) இறுதிக்காலத்தி லுண்டாகிய பிரசண்டவாயுவினாலும் ஊ 
ழித தீயாகிய வடவா முகாசகினியிலுைம் பொங்கிவரும் ச த்திரபிர 
ளயத்தினாலும் யுகமுடிவில பொழிகின்ற ஏழுமேகங்களினாலும் யா 
தொரு வேதனையும் அடையாததலா , சத்தியம் முதலான பணிகள் தீ 
மையாகிய இடையூறுகள் பசி இவைகள் சேராததலம் அப்படிப்பட்ட 
விஷ்ணுக்களுடைய ராபிளாசிய தாமரைமலாகளில் உண்டாகிய தொ 
ண்ணூற்றாறு பிரயாகள ! சிசத தெய்விகம பொரு தியசலம் அருணா 
சலமென்னுந் தலமாம் - எ - று . 

( உ.எ ) 
ஒன்றுளது பூமிதனி லின்று புதி தன்றலகு மும்பரு முயர்த 
வெளியு , மென்றுளதாராளுளது வேதஞ்டி. மீதினி விருப்பதகலாயல் 
திலோர் , குன்று தலி லாகவொரு தெற்புளது புண்டரிக போளகை 

ளகையுமூ 
இருவியே , பின் றளது தென்றிசையி லொன்று பழியாது நெடு நீருல 
வு வாழ்வு பெறவே 

( இள் . ) இப்படிப்பட்ட தன்மையையு ைடய ரசம் ஒன்றுண்டு அக் 
தத்தலம இன்றைக்குப் புதிசாசவாததால இரசாட்பூவுலகம் பேலு 
லகமும ஆகாயவெளியும் என்றைக்கு உண்டாயினவோர்களில் 
தானே உண்டா யிருக்கின்றது நீங்காமல் வேதத்தின் முடிவிலுள்ளது 
அந்தத் தலத்தில் கெடுதலில்லாத ஒருமலையுண்டு அது தென் திக்கில் 


ல , 


திரு நகரச் சருக்கம் . 


கூரு 


என்றும் நிலை பெற்றுப் பிரமாண்ட கோளகையை யூடுருவி நிறகின்றது 
நெடியகடல்சூழ்ந்த பூமியிலுள்ளவாகள் வாழுமபடிககு - எ - று . O 

கலிவிருத்தம் , 
ஆரிடமிராககத மசுர தேலர்தாக 
தாருடைமானிடஞ சாம்புவென று நாம 
பேரிடுமிலிகெமே பிறங்குமெங்கனு 

மேரூடைப்பருப்பத மிலிங்சமாலது . 
( இ - ள் ) ஆரிஷமென் றும ரக்ஷசமென்றும் ஆசாபென்றும தைவ 
தமென்ற ம மாலையைக் தரிக்கின்ற மானிடமெனறம நாமங்கள் பெற் 
ரலிங்க சள எாக்க தலங்களிலும் பிரகாசிக்கும் இரதத்தலத்திலோ 
வென்றால் மலையே ஙேகமாயிருக்கின்றது ரிகள லே பூசை செய்யப் 
பட்டது ஆரிஷலிங்கம் ராசாககளாலேராசாமலிங்க தேவாகளாலே 
தைவதலிங்கம் மானிடராலே மானிடலிங்கம - எ - று . (உக ) 

செங்கனன்முதா யுகந் திரோகையான 
பொங்கியது வரபரம பொலிாகபொன்னிறரு 
தங்கியகலிபுக தன்னியலசிலை 

யங்கமாமனன பெய ரருணைப்பூரரம . 
( இ - ள் . ) முதல யுகமாகிய கிருகாடிகத்தில் சிவப்பாகிய அக் 
யாகவும் ரதாயுக் பே மாணிக்க மலையாகவும் துவடரயுகத்தில் 
மிகுந்த பிரக் "சந்கைபுடJ பொன் மடை 1 கவும 1.24 க கொலு 
மலையாகவும் திருவுக்கொள்ளும் அதமலை பகு அருணாமெனனுக் 
திருநாமம்- எ - று . 

( சுய ) 
கருவியா மு.ககக ட சொரிபு 5 51f .. 
முருவருமேமுனறி பொ வென கேடிபாய் 
பருவவாயி , s . பனையிறவாயினு 

மருவியாயடங்குமவ் வயதினில. 
( இ - ள் ) எல்லார் சிவராசிகளும் கருவறுப்ப யுகாந்தகாலத்தில் 
பொழிகின்ற மேககள ஏழென்கிற எணணிக்கை யிலலாஓவவொ 
னறு கோடியாக ஆயிரம வருஷம ஒவ்வொருதுளி ப ைட ர போலப் 
பருமனாகப் பெய்தாலும் அந்தமலையின் மேல் சிறிய அருவியா டச்சுவறி 
அடங்கிப்போ மல்ல ! மல புறத்தில் வரமாட்டாது . 

அரியயனளவிடா தன காலமாய்த் 
திரிதலின தக்கிணை செப்டலாகுமோ 


கன் 


அருணாசல ராணம் . 


சுரநதியரவசிற் சுனையினீருண 

விரவதன் புரவிமே லேறிச்செல்லுமே . 
( இ - ள் . ) விஷ்ணு பன்றியாகவும் பிரமன் அன்னமாகியும் அநேக்கோ 
டிகாலமாயத் தேடி அடிமுடிகாணாமல வருந்துவார்களானால் அந்த அ 
ருணாசலத்துக்கு ஒன்றை - சமானமாகச் சொல்லக்கூடுமோ 

அதுவல் 
லாமல் ஆகாயகங்கை தனனிலு முக்கியமென்று துதிசெய்கின்ற அந்த 
மலையிலிருக்கின்ற சுனை யிலே நீருண்ணச் சூரியன் தேரிற்கட்டிய குதி 
ரைகள் ஏறிகடக்கும் - எ - று . 

( ஈ.உ ) 
வெண்மைசேர்புயலதனடியின் மேவுத 
லெண் தமிழ்கயிலைமீ திருப்பதொககுமா 
தண்மைசேர்கார்த்திகை விளக்கையேற்றுதல் 

மண்மதன் மகுடமா மணியிற்றோன்று மே . 
( இ - ள் ) வெள்ளை நிறமாகிய மேகங்கள் அந்த மலையடிவாரத்தில்சேர் 
ந்தால் யாவராலும் எண்ணப்பட்ட கைலாயகிரிமேல் 

தமலையிருக் 
கிறது போலாம் குளிர்ச்சி பொருந்திய கார் கதிகை மாதத்தில் கிருத்தி 
காதீபம் அந்தமலைமேல் வற்றிகுல பூமிதேவியினுடைய கிரீடத்திப்ப 
தித்த ரத்தினமபோலாம் - எ - று . 

( ங கூ ) 
அன்று மாறிசைமுக னவவிடாமுகன் 
மன்றலசேகதியே வடிவு கொள்கையா 
எனறு நமயருகனு நாமுயோல 

மென்றுளமகிழ்கே யிமையகரம . 
( இ - ள் ) முற்காலத்தில் பிரமனாலும் விஷ துவினாலும் அறியப்படாத 
பரமசிவன் கீர்த்தி பொருந்திய அங்கமலையுருவங்கொண்டதினால் இம 
யமலை இத்தனை காலம் வரைக்கும் வேறு சாதியா யிருந்த நமமுடைய 
மருமகன் நமமுடைய சாதியாய்ப் போய்விட்டானென்று மனஞ்சந்தோ 
ஷத்தான்.எ - று . 

(ஙச ) 
பன்னிருதிங்களும் பரிதியானது 
மல்னியமத்திய மும்வலம தாய்வரு 
மன்விலையுரைக்கவென் னறிவு போதுமோ 

வன்னியவாசையா லுரைக்கலுற்றனன் . 
( இ - ள் .) பன்னிரண்டுமாதமும் சந்திர சூரியர்கள் மகாமேருவைகல 
செய்தல்போலப் பிரதட்சணஞ்செய்து வருவார்க ளென்றால் அந்த 
அருசைலத்தின் பெருமையைச் சொல்வதற்கு அற்பமாகிய என்னு 


திருநகரச்சருக்கம் . 


க.நா 


டைய புத்திபோதுமோ , ஆனாலுஞசொல்ல வேண்டுமென்று நினைவு 
கொண்ட புத்தியினால் சொலலத் தொடங்கியது - எ - று . (ங ரு ) 

அர்க்கமாமலையுள தடுத்தகிழ்த்திசை 
ஈற்கணாயிரத்தல னண்ணிவாழ்த்துவன் 
தெற்கிலேயுளது புத் தேளிர்மாமலை 
பொற்கையந்தகன்றினம் புகள்ந்து போற்றுவான் . 
( இ - ள் . ) அருணாசலமென்னும் மலைக்கு அடுத்த கீழ்ப்பக்கத்தி 
ல் அர்க்கமலை யென்று ஒருமலையுண்டு அதில் ஆயிரங் கண்களையுடை 
ய தேவோ திரன் இருந்து கொண்டு சுவாமியை தோத்திரஞ்செய்வான் 
அவ்வருணகிரிக்கு அடுத்த தென்பக்கத்தில் தெய்வமலை யென்று ஒன் 
றுண்டு , அதில் சிவந்த கைகளையுடைய எமன் புகழ்ந்து வணங்கு 
வான் - எ - று . 

( கூசு ) 
மேற்றிசைத்தண்டாமா விலங்களுண்டதிற் 
சேற்றிசைவருணன் முன் செங்கைகட்புவன் 
தோற்றிடுமவடதிசைச் சூலமால்வரை 
போற்றியவளகையான பொருந்தி வாழ்த்துவன் 
( இ - ள் . ) அந்த அருணாசலமென்னுந் திருமலைக்கு மேற்குப்பக்கத் 
தில் தண்டமலையென்று ஒருமலையுண்டு அதில் மகரவாகனத்திலேறு 
கின்ற வருணராசன் சிலந்த கையைக்கூப்பி அந்த மலையை வணங்கு 
வான் வடபாகத்தில் சூலமலை யென்று ஒரு மலை யுண்டு அதில் எவரா 
லும் போற்றப்பட்டகுபேர 60 ; இருந்துககொடு துதிசெய்வான் - எ - று 

மற்று நால்வரைகளில் வாயுதீயவ 
னெற்றி சேர்விழியவ னிருதிபோற்றுவா 
சுற்றுள மலைதொறுஞ் சுரருஞ்சித்திரு 

முற்றசீர் வசுக்களு முறைாது போற்றுவார் . 
( இ - ள் ) மற்றநான்கு திக்குகளிலும் இருக்கிறமலைகள் நான்கிலுமிருந் 
துகொண்டு வாயு - அக்கினி - ஈசானன் -நிருதி இந்த நால்வர்களும் வண 
ங்குவார்கள் . அவைகளைச் சுற்றியிருக்கிறமலைகளிலெல்லாந்தேவர்களும் 
சித்தர்ளும் சிறப்புப் பொருந்திய அஷ்டவசுக்கவா 

து கொண்டு 
வணங்குவார்கள் - எ - று . 

( ங அ ) 
தன்னையே கெருமத் தலத்திலே புவிக் 
கன்னைமா தலம்புரிந் ததிகமாகவே 
என்னையாளுடையவ னிடங்கலந்தாள் 
பின்னையுமதிலனம் பேசலாகுமோ. 


ரன் 


அருணாசலபுராணம் . 


( இ - ள் .) தனக்குத்தானே ஒப்பாகியவத்தலத்தில்பூலோகத்துக்குத் 
தாயாகிய டார்வதியம்மை மகத்தாகிய உரிய , வசெய்து என்னை யாட் 
கொண்ட பரமசிவனுடைய இடப்பாகத்திற் சேர்ந்தாள் ஆனபடியினா 
லே அந்த அருணாசலத்தின் பெருமையைச் சொல்லவேண்டுமோ-எ - று 

தன்னிகர் மந்திரம் புவனந்தத்துவம் 
வனனமாய் விளங்குமவ் வரையைமாலய 
னன்ன முமேனமு மாகிநாடினா 

ரின்னமுமள விடா திடுமபை நீக்கினார் . 
( இ - ள் ) தனக்குத்தானே ஒப்பாகிய மந்திரம் புவனம் தத்துவம் இவை 
கனினுருவமாய் விளங்கும் அருணாசலத்தை விஷ்ணு பிரமன் இருவரு 
ம் பன்றியும் அன்னமுமாகித் தேடி இக்கன்மையையுடையதென்று 
அறியக்கூடாமையினாலே தங்களுடைய காவத்தைநீங்கினார்கள் - எ - று , 

மருவியபெரும்புகழ் வச்சிராங்கத் 
னருணைபைவம்புரிக் தமலனாயினான் 
கருவி பகலா தரன் சாந்திசாலியென 

றிருவரும்பரகதி யெயதினாரதில் . 
( இ - ள் . ) மகத்தாகிய கீர்த்தி பெற்ற சந்திரகுலதிலகனாகிய வச்சிராங் 
கதபாண்டியன் அருணாசலத்தைப் பிரதட்சணம வந்ததனாலே தன்னு 
டைய பாவத்தை நீக்கினான் பெருமை பொருந்திய கலாதரன் காந்தி 
சாலி இவ்விருவரும் அந்தத் தலத்தை வலடவது மோகத்தையடை 
ந்தார்கள் - எ - று . 

( சய ) 
எழுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
ஆதியாமிவர்கடொ டங்கியின்றளவுக் கனேகருண்டருணையை 
நினைத்துங் , காதலாலுரைத்துங் கேட்டு முன் கண்டுக் கால்களால் வல 
மதிற்செய்தும் . நீதியாயிருந்து நெறியினா நடந்து நெடுங்கயம் படித்த 
மைபுரிக் துஞ் , சோதிகா டொழும்பணிவிடைசெய்துத் துனககிலா முத் 
திபெற் றிருந்தார் , 

( இ - ள் .) முன்சொல்லப்பட்ட இவர்கள் ஆதியாகத்தொடங்கி அன்று 
முத லின்றுவரைக்கும் அநேகம்பேர் அருணாசலததை நினைத்தும் ஆ 
சையோடு தோத்திரஞ்செய்தும் கேள்விப்பட்டும் தரிசனஞ்செய்தும் 
கால்களாலே பிரதட்சணஞ்செய்தும் அதில் நீதி பொருந்தி வேதமார் 
க்கத்தை அனுசரித்துக் கொண்டிருந்தும் மகத்துவம் பொருந்திய தீர் 


தரு நகர ச சருககம . 


யாகும் 


த்தங்களிளே முழுகியும் தருமங்களைச் செய்தும்சோதிசொரூபமாகிய 
சிவனைத் தொழுதும் திருப்பணி செய்தும் கெடுதலில்லாத மோட்சத் 
தைப் பெற்றிருந்தார்கள்- எ - று . 

( சஉ ) 
அப்பதி தமிழ்காட் டுளதிடை பெண்ணை யாறு செய்யாறு பிங்கலை 
யாஞ். செப்பியகமலை நதிகழிமுனையா ஓசெய்ததொன்றாயிரமபலமாம 
முப்பத்து மூன்று கோடிதேவாகளுமுனிவரு தலஞ்செய்வாரதற்கோர் , 
ஒப்புவேறில்லை யிமபாராட டிருத்துமுயபர் நாட்டிடத்து மென றுரை 
த்தார் . 

( இ -ள் . ) அவ்வருனாசலத்தலம் தமிழ் நாட்டிலிருக்கிறது அப்பகதி 
கு வலப்பக்கத்தில் வருகிற பெணணையாறு இடையென்னும் நாடி 

இடப்பாகத்தில வருகிற செயயாறு பிங்கலையென்னும் 
நாடியாகுங்காலை என கிற ஈர் சுழிமுனை எனனும நாடியாகும் 
அந்த நதிகளில் ஸ்ரானன் செய்தால் ஒன்றுக்கு ஆயிரம் பங்குடல 
னவருமமுப்பத்து முக்கோடி தேவாகஞா முனிவாகளும் அத்தலத் 
தில் தவளுசெயவாரகள உதாச ஒட்பு இசக உலகத்தா ம மேலுல 
கத்தினுமில்லையென்று சொனஞா ராததேவா -எ - று . ( சக ) 

அற்றமிலவன் தொ வருகையின் சிறப்பா லக மகிழ்ந்துருகிய மு 
னிவன் . மற்றள தலத்தி சிகமென் றரைக்த வாய்மையை 
கொளாதுரைப்பான் , சிராரி யடையேனாதலலொருசொற் ரெளிதி 
லேனெனர் சொ சைக்க , முற்.பாணாதான பொழியெனமோ 
ழிந்தான் முனிவனு மவற்கிவை மொழிவான் . 

( இ - ள் . ) சிவபர்தியிற் சோர் லலாதார்தி தல ராற் சொல்லப்பட் 
ட அருணாசலத்தின் மான்மியத்தினால்இயாசிழந்து உருக்கத்தை 
யடைந்த மார்க்கண்டேயர் மற்ற சிவத்தலங்களைப் பார்ககிலும் அரு 
ணாசலத்கலம் அதிகமென்று சொன்னதையனத்தில் ஒப்புக்கொள்ளா 
மல் சொல்வார் சுவாமி நான் சிறிய அறிலையுடையவனாதலால் நீங்கள் 
திருவுளம் பற்றியாளிடதி ந முய்தோறை வில் , என்று சொல்ல 
அதுகேட்டு சசலத்தையும் உள்ளத்திற் கொண்ட , நந்திதேவர் உமக் 
குண்டான சக்கேகத்சைசசொலலுமென்று கேட்க பார்க்கண்டேயர் 
சொல்லுவார் - எ - று . 

( சசு ) 
தில்லையைதான காசியி , ரக்ச சிரச்சமா ரூர்களிற் பிறக்க , 
வெல்லையில் பெருமை யருாயை f ? v5 + "லாலா முத்தியென்று 
ரைத்தி சொல்லையினாலு தலங்காரம்/ மி லொக்குமென்றுரைத்திட 
தடிகே, எல்லி சூழருபா யதிகமென்றரைத்த தருளெல் லருள் செ 
யலா னவறும் . 

SK 


அருணாசலபுராணம் . 


இ - ள் ) சிதம்பரத்தை தரிசனஞ் செய்தாலும் காசியிலே தேகத்தை 
விட்டாலும் சிறப்புள்ள திருவாரூரிலே பிறந்தாலும் அளவில்லாதபெ 
குமை புடைய அருணாசத்தை நினைத்தாலும் முத்திகிடைக்குமென்று 
அருளிசசெய்தீ இருத நானகு கலககளையும் ஒன்றுககொன்று ஒப்பெ 
ன்று திருவுளம் பற்றாமல சுவாமி அல்லிமலர்களையுடைய தடாகஞ்சூ 
ழ்ந்த அருணாசலத்தை மாத்திரம அதிகமென்று கட்டளை யிட்டதை 
அனுக்கிரகஞ்செய்ய வேண்டுமென்று மார்க்கண்டேயர் கேட்க அதற் 
நகதிதேவரும் அருளிச் செய்கிறார்- எ - று . 

( சுரு ) 
இறைத்திடுந் தொழிலும் பிறந்திடுந்தொழிலு மெண்ணியபடிய 
வைமுடியா , பறந்திடு மவைக்குஞ் சிலவிலங் கினுக்கும பா தவமுதல் 
வோ ருயிர்க்கு . நிறைந்த புனனீசரந்தசர் தமக்கு நிறத்தமண்டபந்தொ 
ழநேரா காந்திகழ்பயனார் சிலர்சிலர்க்கெளிதா வலைவர்ககரியதாமது 
வே . 

( இ - ள் . ) கேம் மார்க்கண்டேயரே ஒருவன் இறக்குக்தொழிலு 
ம் பிறக்குந்தொழிலும் நினைத்தபடி முடியாது அதிருக்கட்டும் பட்சி 
சாதிகளுக்கும் மிருகங்களுக்கும் விருட்சமுதலாகிய ஓரரிவுயிருக்கும் 
புன்மைநிறைந்த நீசருக்கும் குருடர்களும் நடராஜனது நிரத்தசபை 
யைத் தரிசனஞ் செய்யக் கூடாது பூர்வஜனன புண்ணியத்தினாலே 
அந்தச்சபைக்குப் போய்க் காணத்தகுந்தவர்களாகிய சிலர்க்கு மாத்தி 
ரங் கிடைக்கும் மற்றவர்களுக்கு அரியதாகும் அந்தத்தலம் - எ - று . 

குண்டகர்பதிதர்கோளகர் புலையர் கொலையின ருறுப்பினிற்கு 
றைந்தோர், கண்டகர் நெடுந்தூரத்தினி லிருப்போர்கருணைசேரருணை 
பூதாத்தை , எண்டக வொருகா னினைத்திடமுத்தியிவரலால் விலங்கு 
புன்மரங்கண் , முண்டக முதலா யினவுமுன் காணமுளைத்திட முறதி 
பே பெறுமால . 

( இ - ள் . ) ஒருமாது தன் கணவனுக்கன்றி வேறொருவனுக்குப் பெறப் 
பட்ட குணடகர் ளுக்கும் பாவிகளுக்கும் விதவைபெறப்பட்டகோள 
கரூக்கும் கீசருக்கும் கொலை செய்கிறவர்களுக்கும் அவயவங்குறைந்த 
வர்களுக்கும தீமை செய்கின்றவர்களுக்குமடடுச தூரத்திலிருப்பவா 
களுககும கிருபை பொருந்திய அருணாசலத்தை நன்றா ஒரு ஈரம் 
நினைக்க முத்திபுண்டாகும் இவர்களல்லாமல் மிருகங்கள் பட்.சிசள் 
மரங்கள் தாமரை முதலிய கொடி பூண்டுகளும் அவ்வூரில் முளைத் 
தால் முத்தியை யடையும் - எ - று . 

( சஎ ) 
சினையெலா மிலிங்கமது சிவலோகக் தேவர்பாதங்கள் பாதவங்க , 
எலை புலாம் புளல்கள் சடையுமாம் கங்கை யருந்துமூ . மைாருண் 


திருநகரச் சருக்கம் . 


சமுதா , முலவியே வருதல் புவிவலம் வருக லுரைத்தசொல் சுருதியா 
முறங்கல் , மலைவறு சமாதி யாகுமத் தலத்தை மானுமோ மற்றொரு 
தலமே . 
( இ - ள் .) அத்கலத்திலிருக்கிற சிலைகளெல்லாம் லிங்கங்களானபடியி 
லே அது சிவலோகமாகும் , அத்தலத்திலிருக்கிற அலைபொருந்திய 
நீரெல்லாம் சுவாமியின் சடையிலிருக்கிற கங்கையாகும் அத்தலத்திலி 
ருக்கிறவர்கள் சாப்பிடுகிற உணவுகளெல்லாம் தேவாமிர்தமாகும் . அத் 
தலத்தில் சஞ்சரித்தல் பூமிப்பிரதட்சணஞ்செய்தலாகும் அவ்வூரில் 
சொல் வார்த்தைகள் வேதமாகும் . அத்தலத்தில் நித்திரை செய்தல் 
நிஷ்டைகூடி சமாதியிருத்தலாம் ஆனபடியினாலே அற்தகு மற்றொரு 
தலம் ஒப்பாகுமோ - எ - று . 

முத்தழல் புரிந்தோர் நான் மறைதெளிந்தோ ரைவகை வேள்வி 
யுமுடித்தோ, ரெக்தவம் புரிதோ ரெவ்வரஞ் செய்தோரெண்வகை 
யோகிய ரெனினு , மத்தல நினையா தவர் 4 கிலை முரதியா தலாலமரர் 
வானிடத்துஞ், சுத்தமானிடராய்ப் பிறந்ததை நினைத்துத் துளக்கிலா 
முத்திபெற்றி றிருப்பார் . 

( இ - ள் . ) காருகபத்தியம் , அகமனீயம் , தட்சணாக்கினியம் , என்ற மூ 
ன்றக்கினியை வளர்த்தவாகளும இருக்கு , சுர் , சாரம் . அதர்வணம 
என்னும் நான்கு வேதங்களை உணர் கவாகளும் , பிராயாகம் , தெய்வ 
யாகம் பூசயாகா , பிதிர்யாகம் , மானிடயாகம் என்கிற ஐவகை யாகம் 
களையும் நிறைவேற்றினவர்க்ளூம் எக்கன்மையாகிய தவஞ்செய்தவர் 
களும் , எப்பட்ட தருமஞ்செய்தவர்களும் , இயமம் , நியமம் , ஆதனம் 
பிராணாயாமம் , பிரத்தியாகாரம் , தாரனை தியானம் , சமாதி எனப்படு 
கின்ற அஷ்டாங்கயோகம் செய்தவர்களுமாகிய எப்படிப்பட்டவர்க 
ளாயிருந்தாலும் அவ்வருணாலத்தை நினைக்காவிட்டால் அவர்களு 
க்கு முத்தியில்லை . ஆனபடியினாலேதான் தேவர்களாய்ச்சொர்க்க 
லோகத்தி விருந்தவர்களும் ஞானமுள்ள மானிடராரப்பூமியிற்பிறந்து 
அவ்வருணாசலத்தைத் தியானஞ்செய்து செடுசலில்லாத முத்தியை 
அடைந்திருப்பார்கள் - எ - று . 

( சசு ) 
பொருவிலாச் சுவர் கசத் தமிர் கமுண்டிருப்போர் போகட்பியை 
த்ரனி ப்புரப்போ, ரருணைமாநகரிற் கிருமி பாய்ப் பிறப்ப ததி டென்றா 


உ 


அருணாசலபுரானட் , 


தரங் கொள்வார் , மருவுகப்பதியிற் பிறப்பது நூறு மகம் புரிந்தவர்க்க 
பற்கிடை 

டையா , திருவருள படைத்தாரக் கெளிதலான் மற்ற தேவர்கள் 
யாவாக்குமரிதே. 

இ - ள் .) ஒப்பில்லாத சொர்க்கலோகத்தில்- நரை -திரை- மூப்பு உண் 
டாகாதபடி அமிர்தமுண்டிருப்போர்களாகிய தேவர்களுமபோகத்தை 
அனுபவித்தற்குரிய அந்தச சொர்க்கமுதலான உலகங்களைத் தனித்த 
னி யாளுகின்றதேவேந்திரன முதலாகிய திக்குட்பாலகர்களும அருணா 
சலத்தலத்தில் கிருமியாகப் பிறக்கிறது சொர்காததின பதத்தை அனு 
பவிப்பதைப்பாககிலும அதிகமென்று பிறப்பாகு, ஆசைப்படுவராகள் 
தெய்வத்தன்மை பொருந்திய அந்தப்பதியில் பிறக்கிறது நூறுயாகஞ் 
செய்தலர்களுக்கு அல்லாமற்கிடையாது சுவாமியினுடைய கிருபை 
பெற்றவர்க்ட்குக கிடைக்கும அவர்களன்றி மற்ற தேவாகள் முதலா 
ன மகத்துவம பொருத்திய யாவர்க்கும் அப்படிப்பிறக்கிறது கிடைக்க 
மாட்டாது - எ - று . 

( ருய ) 
வெற்றிரும பிடத்தில் செம்பில வெண்கலத்தில் வெள்ளியிலவெ 
ள்ளீயபொன்னிற , குற்றமொன்றில்லாக குயிற்றியமணி போற் குலவிய 
சிவனிருந்திடுவன் , மற்றையதலத்தி ஒருணையென்றுரைக்குமவளம்ப 
திதனிலெழுந்தருள்வன பொற்றகட்டிடத்து மணியெனவுரைத்தான 
புனிதனாகிய வருணந்தி . 

( இ - ள் . ) சொற்பவிலைபெற்ற இருப்பிலும் , செம்பிலும் , வெண்கலத் 
திலும் வெள்ளியிலும் , வெள்ளைப்பொனனிலும் பதிக்கப்பட்டயாதொ 
ருதோஷமில்லாத மாணிக்கரத்தினம் போல மற்றத் தலங்களில் எங்கும் 
நிறைந்த பரமசிவன் எழுந்தருளி யிருப்பார்பொனனாற்செய்ததகட்டில் 
பதிக்கப்பட்ட அந்த இரத்தினமபோல அருணாசலமென்று சொல்லப் 
பட்டவளம் பொருந்திய தலத்தில் எழுந்தருளியிருப்பாரென்று பரிசுத் 
தமாகிய நந்திதேவர் திருவுளம்பற்றினார் , ஆதலால் எல்லாத்தலத்திற்கு 
ம் இத்தலம் அதிகமாம் - எ - று . 

கண்ணிணால் விளங்கும் திருமுகமுகத்தாற்கரியகண் விளங்குமல் 
விரண்டின , பண்ணினால் விளங்கு முடலெல்லாம வைபோற் பரமனா 
ஸ்விளங்குமவ்வருணை , யண்ணன்றான் விளங்கு மருணைமாநகரா லமா 
பேடருணை மாநகரா , லெண்ணிலாப்பதிக ளெவைகளும் விளக்குமெ 
வற்றிலுஞ் சிறந்ததென் றிசைத்தான் , 


திருநகரச் சருக்கம். 


| 


- ள் .) கேளும் மார்க்கண்டேயரே . கண்களிருப்பதால் முகம்பிர 
காசிக்கும் , முகத்திடத்திலிருப்பதால் அந்தககண்கள் விளங்கிக்கொண் 
உருக்கும் , இந்தவிரண்டினுடைய சோக்கை அழகினாலே தேகமெல் 
லாம் விளங்கும் , இலை போல் பரமசிவனாலே அருசலம்சிறப்படை 
திருக்கும் அந்த அருணாசலத்தால் சுவாமியும் அமிசையுடையவராய் 
விளங்குகிறார் அத்தலத்தினாலும் அதில் எழுந்தருளியிருக்கிற சுவாமி 
யினாலும் எண்ணிக்கையில்லாத எல்லாக்ஷேத்திரங்களும், சிறப்பாய்வி 
எங்கும் ஆனதினாலே எல்லாத்தலங்களிலும் அது சிறந்ததென்று திரு 
வாய் மலர்ந்தருளினார்- எ - று . 

( ருஉ ) 
இகனால் எலலாத்தலங்களும் உடலாகவும் , அருணாசலத்தலம்முக 
மாகவும் , அதில சுவாமி கண்ணாகவும் சொல்லப்பட்டது . 

வீசல ரிலை மெய் குளிந்திடுங் கொடியின் வேரினீர் சொரிதிடி 
னது போற் , பூசனை யருணை நகரிலே சிறிதும புறையற நடக்குமேயாகி 
ற் , காசியே முதலெத் தலமெலாமபூசை கனம் பெற நடந்த தாடலையே , 
லீசர்வாழந்தத் தலமெலாம் பூசை யியற்றிலே னியற்றிடாதிருந்தென் . 

( இ - ள் ) ஒரு கொடியினது வேரில் நீர் வபாத்தால அககொடியும் அதி 
லிருக்கிற மணம் வீசுகின்ற புஷ்பங்களும் இலைகளும் குளிர்ச்சியையடை 
யும் , அதுபோல அருணாசலத் தலத்தில சுவாமிக்கு எவ வளவாகிலும் 
பூசை குறற லாமல் நடக்கும் னால் காசிமு 1 லாகிய எலைத்தலக்களி 
லும் மேன்மையாகப் பூசை படந்ததாகும் , அத்திருவண்ணாமலையிலபூ 
சை நடவா விட்டால் மற்றத் தலங்களில் நடந்தாலென்னாடாலாவிட் 
டாலென்ன ஒருபய னமில்லை - எ - று . 

( நிக . ) 
நிலந்தொழு மருணா சலந்தனி லிருந்து நெஞ்சினி லையமாய் பிரி 
ந்தோர் , தலர்தனை விரும்பி நடந்தவர் முன் செய் தவங்களு மாங்களும் 
தவறாக் , குல மனி ஓதித்தோ ராயினும் புலைடர் குன்றாதவ ராயினு 
கொடிய , ருலத்தவருயிரோடிருக்கினுமதற்கோரு மைசொன்னவர் 
ககுமீ தொக்கும் . 

( இ - ள் ) உலகத்தார் போற்றுகின்ற அருணாசலத் தலத்தி லிருந்து 
இதைவிட உயர்ந்ததலங்கள் இருக்குமென்று மனதில் சந்தேகங்கொ 
ண்டு பிரிந்து ஒரு க்ஷேத்திரத்தை காடந்தவர்களுக்கு அவர்கள். அத 


அருணாசலபுராணம் . 


ற்கு முன் செய்யப்பட்ட தவங்களும் பிரயோசனப்படமாட்டா அவர்க 
ன் நாலகுலத்தில் பிறந்தவர்க ளானாலும் சேராவார்கள் , நல்லகுனங்க 
ளையுடையவர்களானாலும் கொடிய குணத்தராவார்கள் அவர்கள் உயி 
ரோடிருந்தாலும் இறந்தவர்களாவார்கள் , அந்த அருணாசலத்துக்குவே 
றொருதலங்களை ஒப்பாகச் சொன்னாலும் இந்ததோஷங்களெல்லாம் உ 
ண்டாகும் - எ - று . 

( ருச ) 
என்றுதானருணைச் சிறப்பெலா முனிவர்க் கேதுவோடெடுத்தி 
னிதியம்பிக , கன்றுமான் மழுவுஞ் சுரிகையுந் தரித்த கடவுணன் கிருக் 
ன னவனைச் சென்று சென்றிதறஞ்சிநெக்குநெக்குருகிச்சென்னி மேற் 
செங்கை வேரோட்டி , ஒன்றுமாநதப் பெருங்கடலிடைப்புக்குணர்ச் 
சிபாய் முனிவனீ துரைப்பான் . 

( இ - ள் ) இப்படி அருணாசலத்தின் பெருமையை ஏதுவோடு முனி 
வர்களுக கினிதாக எடுத்து அருளிச்செய்து , மான்கன்று , மழுஉடை 
வாள் இவைகளைத் தரித்த நந்திதேவர் களிப்புற்றிருந்தார் , அந்தநந்தி 
தேவரைப் பலதரம் வந்தனஞ்செய்து நெக்குவிட்டுருகிச்சிரசின்மேல் 
சிவந்த கைகளை கெடுபேரங் கட்பி ஒன்றுபட்டவராய் ஆனந்தசமுத் 
திரத்தில் முழுகித் தன்னை மறந்தவராகிப் பின்பு ஞாபகம் வந்து இதகனை 
ச்சொலலுவார் மார்க்கண்டேயர் - எ - று . 

( குரு ) 


முதலாவது திருநகரச்சருக்கம் - முற்றிற்று . 


ஆக - திருவிருத்தம் - எச .. 


WW HIST ) 


Sementara 


end 


DAImlity 


சியையம் . 


திருச்சிற்றம்பலம் . 


( இரண்டாவது 


திரும விலச்சருக்கம் . 


கலிநிலைத்துறை 


எந்தையே யருணந்தியே யடியவர்க் கெளியாய் 
சிக்தையானது மகிழ்ந்தன ஒருணையின சிறப்பா 
லந்தமாநக ரிடத்திலே சிவனழல் வடிவாய் 
வந்த வாறுடனது மலையாகிய வகையும் . 
( இ - ள் .) அருணாசலத்தின் மகிமையைக்கேட்ட மார்க்கண்டேயர் 
சொல்லுவார் எம்முடைய ஆண்டவரே அடியேனுக்கு அருள்செய்த 
கந்திதேவரே, அடியார்க்கெளியவரே நீர் அருளிச்செய்ததிருவண்ணா 
மலையெனனும் தலத்தின் மகிமையினால் மனங்களிப்படைாதேன் அப் 
படிப்பட்ட தலத்தினிடத்திலேபாரமசிவன் அக்கினி சொரூபமாய்த் 
திருவுருக்கொண்டதும் அதன் பின்பு மலை யுருவமானதும் எ - று . 3 ) 

அமமலைச்சுட ரடிதலை தெரிகிலா தயன்பா 
விம்மனுற்றது மவர்க்கருள் செய்ததும் விளம்பாய் 
கைம்மலைக்கட கரியுரி புனைந்திடும் கைலை 
செம்மலைத்தொழுஞ் செல்வனே யெனவவனன் செப்பும் . 
* நெடிலடி கன்காய் நிகழ்வது கலித்துறை என்ப திலக்கணம் . 


அருணாசல ராகம். 


-- எ - று . 


( இ - ள் ) அந்த அக்கினி மலையின் அடியும் முடியும் அறியக் கூடா 
மல்பிரமனும் விஷ்ணுவும் வருக்தப்பட்டதும பினபு சுவாமி அவர்க 
ளுக்கு அனுக்கிரகஞ்செய்ததும் திருவுளம் பற்றவேண்டும் கையுள்ள 
மலையை ஒத்ததாய் மதத்தை யுடையயானை யின்தோலைத்தரித்தருளிய 
கைலாயவாசகராகிய பரமசிவனை வணங்கும்படியான செல்வத்தை யு 
டயவரே யெறுை சொல்ல அதற்கு நந்திதேவர் சொல்லத்தொடங் 

( உ ) 
பஞ்ச பாதக மொருவனப் பதியிலே பண்ண 
நெஞ்சி னாநினைத் திடுகினு நினைத்ததே பரமாமத் 
தஞ்ச மாகிய முத்தியா மென மறை சாற்று 
மஞ்சொ லாவது மொழிந்தபோக் கென்னபே றறிதே . 
( இ - ள் . ) ஒருவன் அந்த அருணாசலத்திலே பஞ்சபாதகங்களைச்செ 
ச்செய்யவேண்டுமென்று நினைத்தாலும் அப்படி நினைத்ததேமேற்பட் 
ட புணணியமாகி அதனால் பற்றுக்கோடாகிய முத்தியுண்டாமென்று 
வேதங்கள் முறையிடும் , அனபையுணடாக்கும் , நல்லசொற்களினாலே 
தோத்திரஞ் செய்பவர்களுக்கு என்ன பேறு கிடைக்கமாட்டாது எ - று . 

ஆகையா லுமக் கன்றியே யெமக்குமுண் டதிகஞ் 
சோக மோகங்கள் தவிர்ப்பல னொருபாஞ் சுடராய் 
மாக முறே வளர்நதது மாலயற் காகப் 
போக லிங்கமொன் றான துமொருவகை புகல்வேன் . 
( இ - ள் ) ஆனபடியினாலே மார்க்கண்டேயரே இந்தமான்மியத்தை 
கேட் கினற உமககே யலாமல் எனக்கும் அதிகபலனுண்டாம் , துக்க 
த்தைம் மோகத்தையும் நீக்கிவிடுகிற சிவபெருமான் ஒப்பற்ற பெரிய 
சோதிவடிவாய்ப் பிரமவிஷ்ணுக்களுககாக ஆகம ளாவி வளர்ந்தது 
ம் . யாவருக்கும் போகத்தைக்கொடுக்கின்ற இலிங்கமென்று சொல்லும் 
படி திருவுருக்கொண்டதும் எனக்குத் தெரிந்தமட்டுமகொஞ்சம் சொ 
ல்லுகிறேன . எ - று . 

( ச ) 
ஒடுங்கு நளினி லேயன்றி யுருந்திரன் மகேச 
னெடுஞ்ச தாசிவன் வித்துநா கஞ்சத்தி நெறியே 
யடங்கி டும்பர சிவத்தினிற் பரசிவ மனைத்தும் 
கடந்த தத்துவ முடிவிலே நின்றது கருதி . 
இ - ள் . ) சர்வசங்காரகாலத்தில் முறைப்படிச்சகல உயிர்களும்பிர 
மனிடத்தில் ஒடுக்கி பிரமன் விஷ்ணுவினிடத்திலொடுக்குவார் , பிஷ் 


தருமலை ச சருககம . 
ணு உருத்திராடத்தி லொடுங்குவார் உருத்திரன்மகேசுரனிடத்திலோ 
இங்குவார் மகேசுான் சதாசிவனிடத்தி லொடுக்குவார் சதாசிவம்விக் 
துவினிடத்திலொடுக்குவார் விந்து நாதத்தி னிடததிலொடுக்கும் நாத 
மசத்தியினிடத்திலொடுங்கும் சததிபரமசிவத்தி லொடுங்கும அககப் 
பரமசிவம திருவுளங்கொண்டு எலலாம கடகததத்துவமுடிவிசேநின 
றது - எ - று . 

பரமசிவத்தினில்வருபரா சத்திடாற்குடிலை 
விடுவிடுமபரதத்துவ மடைவிலேவிரிந்த 
மருவுமைவருமொடுக்கிய முறையிலேவக்தா 

ரரிமகன் படைத்திடுவது நினைநதனனகத்தில் 
( இ - ள ) அப்படியெல்லாம ஒடுசகின காலக்தில தனியாய் நின்றபரம் 
சிவம உலகமுண்டாகக வேண்டுமென்று சிருவுளம் கொண்ட அளவி 
ல் அந்தச்சிவனிடத்தி , றோனறிய பாசதியினிடத்தில் குடிலை 
என் 
னும சாத்திதோன்றியது அதிலபெருமையறைதம நதகத்துவங்கள் 
முறையே உண்டாயின பஞ்ச கிருத்தியங்களினாலும் ( ர மன விஷ்ணு 
உருத்திரன் மகேசுரன் சதாசிவன முனனே ஒடுங்கி முறையே உண் 
டாயினார்கள் விஷணுவினுடைய புத்திரனாகிய பிரமன் உலகத்தைச்சி 
ருஷ்டிப்பதற்கு மனதில் எண்ணினா- எ - று , 

( சா ) 
மரீசியங்கிரன்புலத்தியன புலகனான மறையோ 
கிருதுவத்திரிசனபதி யெழுகூருங்கிளைக்தா 
ருரியதகசனுமல்ல ப்பரப் பெருவிரலுகிர்தாகா 
பிருகுமார் பினு மறந்திறை முகசதினுமபிறகு 2 17 . 

ள1 ) அப்படி பிரமன் நினைத்தவுடனே ஆக ரேசபலத்தியர் 
புலக்கருது அத்திரி -சனபதி - என்னப்படு ஏயூரிடிக்குமா கார்கள் 
தக்கன் வலது கால் பெருவிரலிற் பிறந்தான பிருகு மானிடத்தில் பிற 
நதான் தருமதேவதை முகத்திற பிறாத்து - எ - று . 

( எ ) 
உன்னுயைவ ரீன் u ரீசியாற காசி . திரான 
பனனுக்ககனுமைமபது பெண்களைப்பயந்தா 
னனன காசிபனவாபதின் மூவரையலைாதான 

முன்வைளாகியவதிதியா லிமை வர்முளைத்தார் . 
( இ - ள் .) பிரமனிடத்திற் பிறந்த பிள்ளையாகிய எழுவரில் பாசிரிஷியி 
னிடத்தில் காசிபரிஷபிரதா தககனென்பவன் ஐமபது பெண்களில் 


அருணாசல ராணம் . 


} 


பதிமூன்றுப் பெண்களைக் காசிபர் விவாகஞ்செய்தார் மூத்தவளாகியது 
திதிவயிறயில் முப்பத்து முககோடி தேவர்களும் பிறந்தாகள் - எ - று 

இருகை சேர்ந்திடுமிரணிய விரணியாக்காகளைம் 
தெரியவீன்றளைசிறப்புறுந் திதியெனுமிளையாள் 
தருணமைா தரிலிரணியன் பிரகலாதனனோ 

டருமைமைந்தர்கனை வரைப்பயாதனனவருள் , 
( இ - ள் ) அதன்பினபு அதிதிக்கு இளையள திடசிறப்புள்ளதிதியென் 
பவள இரணியன இரணியாட்சனெனனும் இரண்டுபேரையும் பிரசி 
த்தமாகப் பெற்றாள் இந்த இருவரில இரணியன் பிரகலாதனன் முதல் 
ஐந்து பிள்ளைகளைப் பெற்றான - எ - று . 

( கூ ) 
பிரகலாதனன் தவத்தினால் மூவரைப்பெற்றா 
னருளுமைந்தரில் விரோசனனமாவலியளித்தான் 
பரவுமாவவோணனென் றொருவனைப்பயர்தா 

னரனருச்சனை புரிந்தவ னயன்றொழ விருந்தான . 
( இ - ள் ) அப்பிரகலாதனன் தவத்தினால் மூன்று பிள்ளைகளைப்பெற்றா 
ன் அந்த மூவரில விரோசன னென்பவன் மாவளி என்பவனைப்பெற்றா 
ன் மாவலி வாணாசூரனைப் பெற்றான் அவ்வாணாசூரன் பரமசிவனைப்பூசி 
த்துப் பிரமன்தொழுமபடியான வாழ்வுபெற்றிருந்தான் - எ - று ( ) 

தனுவளித் தவன் சம்பரன் முதலினோர்பதின்ம 
ரனையதானவர்பெற்றனன் சிங்கிதையணங்கு 
பனியிராகுவே முதலொரு நால்வரைப்பயந்தாள் 

யினையவாக் கொடுமுன்றுயே ரசுரரைப் பெற்றாள் . 
( இ - ள் ) மலைகளினுடைய சிறகையறிவதற்குத் தேவேந்திரனுக்குத் 
தன்முதுகெலுமபைக் கொடுத்து தேகததை விட்டவராகிய தீசிரிஷி 
என்பவா சம்பரன் முதலாகிய பத்து அசுரர்களைப் பெற்றார் அப்பத்து 
பேரில் சிங்கிகை எனபவள் இராகு முதல் நான்குப்பிள்ளைகளைப் பெற்றாள் 
அவளுக்கிாையவள் மூன் றபோ அசுரரைப்பெறறாள் - எ - று . ( கக ) 

காலகேயர்கள றுவரைப் பயந்தனள்காலை 
சாலதில் சிறைக்கருடனு மருணனுத்தவிர 
நாலுபாலரைப்பு தல்வரா வினதையுனயத்தாள் 

ஆரேர் விழிக்கத் துரு பணியெலாமளித்தான் 
( இ - ள் ) காலை என்பவள் காலகேயர்கள் ஆறுபேரையும்பெற்றால் மிக 
வும் கண்டிருக்கிற சிறகினையுடைய சருடன் அருணனோடுகூடநான்கு 


திருமலைச்சருக்கம். 

. 


( 
க.க 
) 


கா 


பிள்ளைகளை விந்தை என்பவள் பெற்றான் விடத்தையொத்தகண்களையு 
டைய கத்துரு என்பவள் பாம்புகளைப் பெற்றாள் - எ - று . 

அரிட்டையென்பவளிடத்திலே யாமபையர் முதலாய்த் 
திரட்டிமங்கையர் பிறகதன ருலங்குளை முனிவ 
னருட்டவத்திலெண்ணிரட்டி ச 5 தருவரைடளிக்கா 

ரூருட்டுவாள்விழக்கயிலைபாற பதின்மர்வதுதிததார். 
( இ - ள் ) அரிட்டை என்பவளிடத்தில் அரம்பை ஊர்வசி முதலான 
பெண்கள் பிறத்தார்கள் இளங்கிளை என்பவள் முனியினுடைய கிருபை 
யினாலே பதிற்று வகையாகிய தநதருவாகளைப் பெற்றாள்வாள்போன் 
றகண்களையுடையகலையினிடத்தில்பத்துப்பிள்ளைகள்பிறந்தார்கள் எ - று 

அங்கிராசன்பதிகள் காந் தருவரையளித்தார் 
கங்கு வந்திரிகதிர்மதி புலத்தியன் தனையர் 
பொலகிராக்கதர் வானரர் கினனரர்புலக 

னங்குமைந்தர்கிம்புருடர்பின் விலங்கையுமளித்தான் 
( இ - ள் . ) அங்கிரர்சனபதி என்கிற இருவரும் காந்தருவரைப் பெற் 
றாாகள் அத்திரியென்பவர் சூரியசந்திரரிருவரையும் பெற்றா , புலத் 
தியர் இராட்சதர்வானரர்கின்னரர் இவர்களைப் பெற்றார் புலகரிஷி என் 
பலர் கிம்புருடரையும் மிருகங்களையும் பெற்றார் - எ - று . ( கச ) 

தருணராகியவகக்களைச சனபதிதர் தான் 
பிருகுவெனபவன் கவியுடன் சவுனரைப்பெற்ற 
னிருவரோடு செகதிருவையும் பிருகுபெற்றெடுத்தான 
பருவமைந்தரிறகவியுமோ வெள்ளுறைப்படயந்தான . 
இ - ள் ) சனபதி என்பவர் பின்மை கருணம் பொருந்திய அஷ்டவ 
சுக்களைப்பெற்றார் பிருகுஎனபவர் கவி என்பவனையும சவுனகரையும் 
பெற்றார் இவ்விருவரையும் பெற்றது மல்லாமல் பின்பு இலக்குமியை 
யும் பெற்றார் அப்பருவமபொருந்திய பிள்ளைகளில் கவி என்பவர்சுக்கி 
சனைப்பெற்றார் - எ - று . 

( கரு ) 
பரியதானவன்றேவிழுக்கி ரண்டினும்பரிதி 
யுரியவாண் பரியாகியிந் திரியத்சையுற்ற 
வரிசைபற்றிய மருத்துவ ரிருவரும் கார் 
விரிசரா * சரமபிறந்தன பலபல விதமாய் . 


சாம கடையுள்ளனவும் . அசரம - நடை யியலனவும் . 


உ 


அருணாசலபுராணம் . 


இ - ள் ) சூரியன் தன் மனைவியைச் சேருகிறதற்கு எத்தனப்பட்டபோ 
து அவளதற்குப்பொருந்தாமல் பெண்குதிரையா யோடினாள் சூரியன் 
ஆண்குதிரையாய்த் துரத்க அவர் திரும்பிப்பார்த்தரள அப்போதுசூ 
ரியன் தனதுபெண்சாதியீனிரண்டு மூககிலும் இந்திரியத்தை ஊற்ற 
வரிசையாகிய அசுவினி தேவர்களிருவரும பிறா தார்ச்ள் அதனபின்பு 
விரிந்த சரமும அசாமும் அரேவிதமாயுண்டாயின - எ - று . ( கசு ) 

* கலிவிருத்தம . 
கணலெகலாமெனது கற்பனைகளென்றே 
புண்டரிகவே தியன மதத்திரிபுரத்தில் 
தணடியெதிர்கொண்டுபகை தங்கவிசைவண்டார் 

வண்டுளபமாயவனை வைதுறைவழங்கும் . 
( இ - ள் ) இப்படிச் சகலமும உண்டாக்கிய பிரமதேவன் இந்தஉலகெ 
ல்லாம நமமுடைய சிருஷ்டியினாலலலவோ உண்டாயின வென்றகங்கா 
ரங்கொண்டு அதனால் வைகுந்தத்தில் வலிதிறபோ யெதிர்த்துப்பகை 
கொள்ளும்படி சங்கீதமபாடுகின்ற வண்டுகள் சூழ் ததுளபமாலையைத் 
தரித்த விஷ்ணுவைப்பார்த்து அவமதித்துச் சில வார்த்தைகள் தொட 
ங்கினார் - எ - று . 

( கஎ ) 
ஏழுலகமேழுயில பேழுபுயலோரே 
ழாழி முதலேழகிரி யாமவசையியற்றி 
வாழுமுயிர்யாவையும் வகுக்கிடமனத்தாற் 

பாழிகொணபரீசிமுதன் மைந்தர்கள்படைத்தேன் . 
( இ - ள் ) விஷணுவே பதிநானகுலோகங்களையும் கருத்தமேகங்களை 
யும் சத்தசமுத்திரங்களையும் முதன்மையாகியசத்தகு பருவதங்களை 
உண்டாகும்படி மனத்தினால் படைத்து இப்பொழு வாழ்கின்றன 
ஓலாவுயிர்களை யும் உண்டாக்க வலிமையமைந்த ப ரீசிமுதல்ரிஷிகளைப் 
பெறறேன் - எ - று . 

( கஅ ) 
மைந்தர துமைந்தர்கள் குருக்களுடன்வானோ 
சந்திரன் முதற்பெரிய தானவர்களா னோர் 
கந்தருவர்கிப் புருடர் சித்தர்கணநாத 

ரிந்திரன் முதற்றிசைத் தெட்டினுமிருப்போர் . 
( இ - ள் ) விஷணுவே என்னுடைய பிள்ளைகளாய் பிள்ளைகள் குருவா 
கிய பிரகஸ்பதியுடனே எல்லா தேவர்களும் சர்திரரியர்களும் அ 

அளவடிளகின் கஃசிருத்தமமே என்பதிலக்கணம் , 


தீருமலைச் சருக்கம் . 


சுரர்களும் கந்திருவர் கிம்புருடர் சித்தர் கணநாதர்களும் தேவேந்திர 
ன் முதலாகிய திக்குப்பாலகர்கள் எட்டு பேருமா யிருக்கிறார்கள் இவர் 
களெல்லோரும் என்னாலல்லவோ உண்டானார்க ளென்று பின்னுஞ் 
சொல்லுவார் பிரமதேவர் - எ - று . 

( கச ) 
எஞ்சுதலாலிறைவனென்பதனையென்பேர் 
கஞசனெ னுமைந்தனை மறந்திடுகரத்தா 
லஞ்சலில்ப்டைப்பொழியி லெட்டியலனிப்பாய் 
செஞ்சுவரிலாதெழுகு சித்திரமுமுண்டோ. 
( இ - ள் . ) குறைவில்லாத சகலத்துக்கும் நானே கர்த்தாவெனபதை 
யும் என் பிள்ளை தான் பிரம னென்பதையும் மறந்துவிடு நான்கைபி 
னாலே உலகத்தைப் படைக்காவிட்டால நீஎப்படி காப்பாற்றுவாய் 
சுவரில்லாமலெழுதுகிற சித்திரமு முண்டோவென்றுபின்னுஞ்சொல் 
லுவார் பிரமதேவர் - எ - று . 

(உய ) 
அளித்திடுகளிப்பினை யகத்தினில்விடாயேல் 
வெளிப்படவெரருத்தனை யளித்திடவிதிப்பேன் 
குளிர்ச்சியசமற்கிடை குதித்திட தனுள்ளே 

யொளித்திடுசுரத்திர ளுனைச்சருவுமுன்னே . 
( இ - ள் . ) விஷ்ணுவே சகலத்தையும் இரட்சிக்கிறோ மென்கிறமதத் 
தைவிட்டுவிடு நீவிடாமற்போனால் உன் உச் யோகத்தை நீக்கி மற் 
றொருவனையுண்டாக இரட்சிக்குக் தொழிலுக்கு நியமித்தப்போடு 
வேன் பம்புத்திர பௌத்திர்களாகிய தேவர் கூட்டங்கள்வந்து உன் 
னைக கொல்லும்படி வளைத்துக்கொள்வதற்கு முனனே திருப்பாற்கட 
லுக்குள்ளே குதித்து ஒளித்துப்போவென்று சொன்னார் பிரமதேவர் 

( உக ) 
வித்தக மூலுப்பிருகு விட்டமுனிவாலே 
பத்துருவெடுத்தனை பகுத்தறிகிலாயோ 
வத்தனையுடற்களு மமைத்தபடியாலென் 

கைத்தலமுமிப்படி கறுததபடி பாராய் 
( இ - ள் .) ஞான சொரூபியாகிய பிருகுரிஷியிட்ட சாத்தினாலேயத்து 
தரம் பூமியிலே பிறக்காய் , நீ அதை பகுத்தறிய வில்லையோ எல்லாம் 
படைக்து என்கைகள் காப்பேறி எப்படிகறுத்துப் போச்சுது பாரெ 
ன்று பின்னுஞ் சொல்லுவார் - எ - று . 

( உஉ ) 
உத்திமலரோனென் விகழ்ச்சியுரைக்காதே 
அந்தவொரு துணிடை மூளைத்தனையுனக்குக் 


எ- று . 


அருணாசலபுராணம் . 


சந்தைபெனவோவலது தாயடுதன வோசொல் 

செந்தழல்பிறந்துகழை தீப்பதறியாயோ. 
( இ - ள் ) விஷ்ணுவே நமமுடைய நாபிக்கமலத்திலேதான் வந்தா 
னெனறு நிலதனை சொல்லாதே முன்னாலே நீ ஒரு தூணினிடத்திலே 
பிறத்தாயே அந்தத் தூணை உனக்குத் தகப்பனென்று சொல்லட்டுமா 
அகதத்தூண் உனககுத் தாதையானால் எனக்கு தந்தையாவாய செ 
ன்னிறம் பொருத்திய நெருப்பு மூங்கிலி னிடத்திலே பிறந்து மூங்கிலைத் 
தானே கொளுத்திப் போடுவகை அரியாயோ அப்படி உன்னிடத்திலே 
நான்பிறந்தாலும் உன்னை அழித்துப் போடுகிறேனென்றார் பிரமதே 
வர் - எ - று . 

( உங) 
வேகனிவைசொற்றன கொடுமபடைவெதுப்தக் 
காதிடைதொளை கதனல் புகட்டின கடுப்பக் 
கோ தெமொடெழுந்தபுகை கொண்டநகைகொண்டே 

மாதவன்மதித்தனன் மறுத்திவையுரைப்பான் , 
( இ - ள் . ) பிரமன் இப்படி சொன்னவார்த்தைகள் விஷ்ணுவுக்கு இர 
ண்டுகாதிலும் வேலாயுதத்தைப் பழுக்கககாயச்சித் தொளை ககவிட்டு 
உள்ளேசெலுத்திய நெருப்புப்போல தகிக மிகுந்த கோபங்கொண்டு 
புகையெழுமபுமபடியாக நகைத்து இவனுக்கு இந்த அகங்காரம் வக 
தது எந்தவித்ததினாலேயென்று ஆலோசித்து சில வார்த்தைகனைச் 
சொன்னார் விஷ்ணு - எ - று 

( உச ) 
வந்தவழிதன்னையும் நினைத்திலைமனத்தென் 
னுதியுன தன்னையெனவுன்னு தலையில்லாய் 
தக்கைசிறுமைத்தாபிழை தன்னைவுணராரென 

றிந்தவுரைசொல்லினை யிகழ்சத்து பொறே னே . 
( இ - ள் . ) பிரமாவே நீவந்தவழியையும் நினைத்தாயில்லை என்னுடைய 
நாபியைத் தாயென்று ஆலோசிக்கவும் இல்லை தந்னதகளாயிருக்கிறவு 
ர்கள் செய்தபிழையை ஒருகுற்றமாக நினைபாாளென்று இந்தவார் . 
தை சொல்லினையோ இனிமேல் இப்படி பொறுக்கமாட்டேனென்று 
பின்னுஞ் சொல்லுவார் - எ - று . 

( உடு 
கனறுமதுவுங்கயிட வப்பகடுதானு 
மென்றனையராதரவு மிகழ்ந்துயிர்கொடுத்தேன் 
மன்றருவொருதீமைசெயின்மைகதெனெனவுண்டோ 
வன்றி யுடனோயையு மறுத்தெரிகிலாரோ. 


7 


ருமலைச் சருக்கம் . 
( இ - ள் . ) கோபத்தையுடைய மதுவும் யானை போன்றகைடவனும் 
எனக்குப் பிள்ளை களல்லவா என்னை மிகழ்ந்து எதிரத்தபடியினாலே 
கொன்றுவிட்டேன் நிலைபெற்ற ஒரு தீங்கு செய்தால் மகனென்று பார் 
க்கக் கூடுமோ அதுவல்லாமல் தேகத்திலே ஒருகட்டி கண்டால் அ 
தையறுத்தெறிந்து சொஸ்தப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கின்றார்க 
ளோ மனுஷர்கள் - எ - று . 

(உசு ) 
பித்தனுளதோர் தலை பிடுககியெறிபோதி 
லத்தலைநமக்கென வமைக்கவிதியில்லா 
எத்தலைவனென்பதனை யித்தகைமைகொண்டே 

பைத்தலையராமுடிகொள் பாரிடம்விதித்தாய் 
( இ - ள் . ) பிரமனே பயிததியக்காரனாகிய சிவன் உன்னுடைய தலைக 
ளிலொனறைப்பிடுங்கி எறிந்தகாலததில அந்தத்தலையை மறுபடியுண் 
டாக்கிக்கொள்ள வகையிலலை உன்னை எப்படித்தலைவனென்று சொல்லு 
கின்றது இந்தத் தலையைக்கொண்டுகனே படத்தையுடைய ஆதிசே 
டன் முடியிலிருக்கின்ற பூமிடைப் படைத்தா யென்றார் விஷணு- எ - று 

மச்சவுருவங்கொடு மறைத்தொகுதிதாதேன் 
விச்சையுளதானவரை வென்றுயிர்குடித்தே 
னச்சமரமாவெனினும் வைத்தமரமென்றே 

பச்சமுறுகின்றன னழிக்கவரிதென்றே. 
( இ - ள் ) பிரமனே சோமுகாசூரன் உன்னிடத்தில் வேதங்களைப்பீடு 
ங்கிக்கொண்டு போனபோது நான் மசசாவதார பெருந்து அவ்லசுர 
னைக்கொன்று வேதங்களை வாங்கித்தாதேன் அது எலாமற் சாமார்த் 
தியமுள்ள அநேக அசுரர்களை ககொன்று தேங்களோடு உன்னையும் 
காப்பாற்றினேன் எட்டிம, மானாஓம தான் வைத்த மரமாகவிருந்தால் 
வெட்டார்கள் அதைப்போல பிளாயான் உன்னைக் கொல்லக் கூடா 
தென்று பயப்படுகிறேனென்றார் பிஷ்ஓ - எ - று , 

என்றொருவருக்கொருவ ரெத்தனையுரைத்தார் 
கன்றினர் புயத்தின்மிசை கைத்தவமடித்தார் 
நின் லகுதித்தனர் பெருச்சினர் நிமிர்ந்தார் 

துன்றியகன றபொறி கருககெழவிழித்தா. 
( இ -ள் . ) இப்படி ஒருவருக் கொருவர் எத்தனைவார்த்கைகளையோ 
சொல்லி - கொண்டிருந்தார்கள் கோபித்துக்கொண்டு புஜத்தின்மேல் 
கையாலே அடித்துக்கொண்டார்கள் நின்று பூலோகத்தில் குதித்தா 


ருணாசலபுராணம். 


ரகள் நெருங்கினார்கள் நிமிர்ந்தார்கள் நெருப்புப்பொறி நெருக்கமாய் 
விழ சுறுககெனக கண்களை விழித்தார்கள் - எ - று . 

(உக ) 
வெற்புகள் பொடித்தன வெடித்தது கடாகம் 
பறபலசுடர்க்கதிர் பனிக்கதிரொளித்த 
சர்ப்பமுநெளித்தது தலைச்சுமைபொறாதே 

கற்பமுடிவென்றமரர் கணகளையிமைத்தார் . 
( இ - ள் . ) பிரமனும் விஷ்ணுவும் சண்டைசெய்யும்போது மலைகளெ 
ல்லாம் பொடியாயபோயின அணடகடாகம படீ.ரென்று வெடித்தது 
பலகிரணங்களுடைய சநதிரசூரியாகள் ஒளித்தார்கள் ஆதிசேஷன் 
தலைச்சுமை பொறுககமாட்டாமல உடலநெளிந்துக்கொண்டான் கற் 
பகாலாமவந்து உலகமழியப் போகின்றதெனறு தேவாகள்கணகளை 
இமைத்துக்கொண்டார்கள் - எ - று . 

( ங ய ) 
உடுக்கணமுகிற்கண முதிரந்தவுலகெல்லா 
மிடுக்கணில்விழுந்தன வெழிந்தனபராக 
மடக்கினபகிரதிமுன் னான நதியெல்லாக் 

திடுக்கொடுமுழங்கின திசைககரிகளெட்டும் . 
( இ - ள் ) நட்சத்திரக்கூட்டங்களும் மேகக்கூட்டங்களும் உதிர்ந்தன 
உலகமெல்லாந் துன்பமாய அடுக்குக் கு vைர் து விழுந்து தூளெழும 
பின , கங்கை முதலாகிய நதிகளெல்லாம் தண்ணீரில்லா மலவற்றிப்போ 
யின் . அவ்விடத்திலு மிருக்கிற யானைகள் திடுக்கிட்டுப் பயந்தன - எ - று 

மேலினிதெடுத்தெறிவர் வீழ்வர்கடி தோடிக் 
கோலியெதிர்குத்துகென நின்றிடுவர் குத்திச் 
சாலமடிதொட்டளவிலசாரிகைதிரித்தார் 

மாலையுமிருட்டுமவல மாய்வருதனமான . 
( இ - ள் ) ஒருவரையொருவர் மேலே எடுத்தெறிவார்கள் கீழே விரு 
வார்கள மறுபடியும் எழுர்து விரைவில ஓடிவந்து எதிரே நின்று 
குத்தென்று சொலவார்கள . அப்படிக குத்திக்கொண்டுமிகவும படி 
யைப் பிடித்துச் சூரைப்போ லனேகவிசை சுழன்று திரிவார்கள் 
அந்திசேகமும் இருளும் வலமிடமாக வருகலையொத்திருக்கும்படி . 

வருவனதத்துவன செல்வனவிண்ணோடே 
சேருவனநின்றென திரிக்தென திரண்டார் 
தாருவகையிற்றன தழைந்ததிருளெங்கு 
மேருவரைபுக்கதெழு வேளையன்றாக 


திருமலைச்சருக்கம் . 


15.5 


( இ - ள் . ) அவ்வேளையில உலகத்தில் ஊர்ந்து போகின்றவைகளும் த 
வழ்கின்றவைகளும் நடக்கின்றவைகளும் பறக்குஞ் சீவராசிகள் போல 
ஆகாயத்திலேபறக்கன நிலையாகநினற விருட்சமுமலைகளுந் திரிந் தன தி 
ரளாக நிறைத ஐந்துவகையாகிய தேவதருக்கள பொடிப்பொடியாய் 
ப்போயின எவ்விடமும அகரகாரம நிறைந்தது மகாமேரு அசைத்து 
சத்தசமுத்திரங்களுஞ் சேறாயின - எ - று . 

. 

( ஙங ) 
அருகமுடி வெலலை தனி லஞ்சியிமையோாகா 
மிகதிரனையெய்தினர்க ளெய்திய திரைக்கு 
முகதியவனுற்ற துயர் யாவையுமொழிர்து 

வந் தவரவேதென் வகுத்துரை செய்கினரா 
( இ - ள . ) சருவசங்காரகாலம் வந்ததென்று சொல்லும்படி இருவரு 
ஞ் சணடைசெய்யும வேளையில தேவர்களெலலாம பயட்பட்டு த தே 
வேந்திரனிடககிறபோயச சோந்து தங்களுடைய துக்கச்தைச சொல 
லுவதற்கு முனனே தேவேந்திரனபட்டதுன பங்களெலலாஞ சொல் 
லிப் பின்பு நீதகள் வதக்காரிடம் தென்று கேட்கத் வோகள் சொல 
லுவார்கள் - எ - று . 

( ஙசு ) 
ஆரணனுமநாரணனுமானவிருவோரு 
தாரணியிலேமிகு சமாசதொழிவிளை தகா 
போனியவேறுகதி பிலலையெவருககும 

காரணனையே கொழுதல கரியமிதென்றா . 
( இ - ள் ) பிரமயிஷ் களாயிருவருட்பியில் மிகுந்தயுகசத்தை 
ச் செய்கிறாகா எ ...களூருப் பினழககக் 7 ரமாாக்கம கேரேயில் 
லை எல்லாருக்கும் 

பரண பட்டுககிற பரா தொழுது இந்தச் 
செய்தியைச் சொலவதே காரியமொ SF- தாகௗ - எ - று , ( கூரு ) 

நாயகனிசைந்தபியா 14 சோ 
தூயமலர் போலடி துதி பரிவையாக 
மயடனமாடியன் வருத்தமதுத் ) 

தாமல து மைந்தா துணை தாரன யிழணடோ 
( இ - ள் ) இப்படி சொலலச் தேவேந்திரனும சமாதியது பின்பு அ 
வனோடு தேவா களெல்லாரும் போயச் சிவனுடைய பரிசுத்தமா கியதா 
மரைபோன்ற பசகைக் தொழுது கைபாகரீனா ஞசகல கொண 
6 விஷணுவும் பிரமனும் சனனடைசெய் கால வருந்துக்கத்தைத் தீ 

8 


اليه 


. 


அருணாசலப்ராணம் . 
ர்க்கவேண்டும் பிள்ளைகளுக்குத் தாயே துணையல்லாமல் மற்றொரு து 
ணை பூமியிலுண்டோவென்று சொன்னாகள -எ - று . (ஙசு ) 

உருட்படுசகட்டைங்க ரூற்றலகின் மீதே 
யிருட்படுபிறப்பினை பிறப்பினையுறாதே 
பொருட்பெறவுனக்கடிமை புககளவிலாவுன் 

னருட்கடலகுளித்திட வடைக்கலமதானோம் . 
( இ - ள் ) உருண்டுகொண்டு போகின்ற வண்டியினுடைய சக்கரம்போ 
ல் அஞஞானம் பொருந்திய பிறப்பையுமிறப்பையும் மாறிமாறியடைக் 
து வருத்தத்தையனுபவியாமல மோட்சத்தைப் பெற உனக்கடிமையா 
கப் புகுந்து உன்னுடைய அளவிலலர்த கிருபைக் கடலில் குளிக்க அ 
டைக்கலமானோ மென்றார்கள் தேவர்கள் - எ - று . 

( ங எ ) 
புழுக்கடையுடற்சுமை பொறுக்க முடியாத 
வி ழுக்குடையவிச்சைகெட விச்சையருளவே . னே 
முழுக்கடலிடைத்தின் முழுக்குறினுமாறா 

மழுககுமலமற்றிட வடைகாலமதானோம் . 
( இ - ள் . ) அநேகம்புழுக்கள் குடைந்து கொண்டிருக்கின்றஉடற்பார 
த்தைப் பொறுக்கமுடியாத இழுக்காகிய அஞ்ஞானங்கெடப்பிரியத்தி 
னாலே கிருபை செய்கின்ற சுவாமியே பெரிய சமுத்திரத்தினிடத்தில்தி 
ல் தினம் முழுகினாலும் போகாக முமமலமாகிய அழுக்கற்றுப்போக 
அடைக்கலமாயுமமைச் சேர்ந்தோமென்றார்கள் - எ - று . ( ந.அ ) 

எண்ணமினிவேறிலே யெமக்கருளசெயென்றே 
கணணு தலைவிணணவர்கள் கற்றுமொழிபோதி 
லண்ணலுமுணர் - தன னனைத்துரியினுள்ளே 

யெண்ணமென நிற்குமவ னீதறிகலானோ. 
( இ - ள் . ) இனிமேல் வேறே ஆலோசனையில்லை எங்களுக்குக்கிருபை 
செய்யுமென்று சிவனைத் தேவர்கள் புகழ்ந்துதோத்திரஞ்செய்கையில 
சுவாமியும் அவ்விருவருக்குமவந்த சண்டையின மூலத்தையறிந்தார் 
எல்லாவுயிர்களிடத்திலும் எள்ள்னிடத்து எணணெய்போல் நிற்கும் 
சுவாமி இது அறிய மாட்டாரோ அறிவார் எ - று . 

( க ) 
அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தம் . 
ஈடுக்கமுறுமுனிவரெலாமரரெலாம பயர் தவிரநாகமீது 
படுக்கைபுரிதிருமாலும் பங்கயத்திலுறுவயனும் பகைமை தீர 
வடுக்கிபிடும் புவனமெலாட்கோழியா திருத்தமனத்தருளவதாகி 
கடுக்கரியதழலுருவத்தொருவரையாயிருவரையுந்தடுப்பதாஞன் 


. 


திருமலைச் சருக்கம் . 

ருகூ 
( இ - ள் . ) நடுக்கமடைந்த முனிவர்கள் தேவர்களெல்லாரும பமீல் 
குமபடி சர்ப்பசயனததில் நித்திரைசெயகின்ற விஷ்ணுவும் தாமரைப் 
புட்பத்தில் வீற்றிருக்கின்ற பிரமனும ஒருவருக்கொருவர்பகையைநீங் 
கவும அடுக்கடுக்காயிருக்கும் அண்டவகளெலலாம ஆடுககு குலையாம 
லிருக்கவும் கிருபைசெய்வதாய்த்தடுததறகரிய அக்கினிசொரூபத்தோ 
கூடிய ஒருமலையாகி இவ்வுருவரையும் தடுக்குமபடி எழுந்தருளினார் 
பரமசிவன் - எ - று . 

(சுய ) 
பாதலத்திற்பணிகளெல்லாம் விழுதாக வதன கழிற்பருவேரோ 
டிப் , பூகலததிற கிளைத்திமையோ ருலகெலலா மலாக துமலாப் புண் 
டரீகன் , மீதலத்து முகடுடைத்துக் கடாகவெளிகடாது பெரு வெளி 
ககுமேலா , மாதலத்துக கிதுவுமொருகனன் மேரு வடுத்ததென விளா 
ந்தமாதோ. 

( இ - ள் ) பாதாளலோகத்திலிருக்கும் பாம்புகளெல்லாம் அம்மாலைக் 
குச் சல்லிவேராகவும் அதன்கீழ் பருத்தவேரோடி பூமியிறபெரிதாய் 
கிளைத்துத் தேவலோககை வெலலாநதாண்டிப் பிரமலொகத்து முகட் 
டையுடைத்து அண்டகடாக வெளியைக்கடாது அதற்கப்பாலிருக்கு 
மபெரிய வெளிக்கு மேலாயிருக்கிற இடத்துசகும் அக்கினி சொரூபமா 
கிய மகாமேரு அடுத்ததென்று சொலெ வளாாதது . 

முளை க்குநெடுஞ சுடரிரவி புரவியுல வரவுல , முமுதுமோடிக ,, 
கிளைக்குமணியருவாசற்ற வேற்றிவைதத விளக்கெனவேகிளாககையா 
லே , யாளககரெலாமளப்பரிய வடவை பழலபரநததெனவரத்தமானத் 
திளைக்கு மெழுகிரிகளெலலா மது சொரிந்த சிறுபொறி போரசிவந்த 


மாதோ . 


( இ - ள் ) உதயமாகி நெடுந்தூரம் கிரணங்களை வீசுகின்ற சூரியனு 
டையதேரிற்கட்டிய குதிரைகள் சஞ்சரிக்கக்கூடாத உலகமெல்லாம் 
ஒடி கிளைத்த கீலமணிபோலுங்கரிய இருளையோட்டு வதற்கு ஏற்றிவை 
த்த விளக்குப் போல பிரகாசிப்பதினாலே சமுததிரமொலாமசொல்லு 
தற்கரிய வடவாமுகாககினி பரத்தது போலச் சிவப்பு நிறம பொரு : திய 
சத்தகுல பர்வதங்களெல்லாம் அந்தப் பிரகாசத்தினாலே அந்தஅககினி 
மலை செறிந்த அககினிப்பொறிகள் போலச் சிவகதன - எ று . ( சஉ ) 


கலி நிலைத்துறை . 


வானக்கண்ணழலா யது கண்டமலரோனுங் 
கானக்கண்ணனு மஞ்சியகன்றார்கரைகாணார் 


அருணாசலபுராணம் . 


דעת 


* 


ஞானக்கண்ணினர்காணுவ தல்லானவைசே 

சரு 
மீனக்கண்ணினருக்கெளியானோ வெம்மானே . 
( இ - ள் . ) இப்படி ஆகாயபரியா தம அககினிசொரூடத்தைக்கண்டபி 
ரமனும் வேணுகாதத்தைச் செய்கின்ற கிருஷ்ணனாகிய விஷணுவும்பய 
ப்பட்டு ஒதுங்கிநின்றார்கள் . ஞானக்கணகளை யுடையவாகள் காணுவத 
லலாமல் குற்றம் பொருந்திய ஈனமாகிய முகத்திறகணணுடையவர் கா 
ஐகிறதற்கு எளியவரோ நம்முடைய பரமசிவன - எ - று . ( சங) 

அறுசீர்க்கழிநெடிலாரிய விருத்தம் . 
கண்ணிலள விடவரிய கடரினைக்கண் டிருவருமாயக்கவலையானா 
ரெண்ணிலித னடிமுடியை பறிபவ ,ேபெரியவரென் றிசைத்தாரிந்த 
மண்ணினடியறிவனெனப் பணியிடையிற்றூக்கமிக்கோன் வராகமானா 
ன் , விண்ணின் முடியறிவனென் பெகினவடி வெடுத்தயனுமவிரைந் 
போனான் . 
இ - ள் . ) கண்களாலே இவ்வளவு 

தூரம் இந்தமலை போலிருக்கிறதென் 
று அறியக்கூடாத பிரகாசமான பலையைப்பாத்து இரண்டுபேருநது 
ன்பத்தையுடையவராய் இந்தமலையினது அடிமையாதெ முடியைய 
வது அறிகிறவரே பெரியவரெனறு ஒருவருக்கொருவர்சொல்லிக்கொ 
ண்டார்கள் . அப்பொழுது சாப்பததில் நித்திரை செய்பவரர்கிய விஷ் 
ணு இந்தமலையினடியை நானறிந்து வருகினரேனென்றுவராகலடின் 
னார் இந்த மலையின் சிகரத்தைக கானுமனறேனென்ற பிரமனும அ 
னபணியாகிய ஆகாயத் திற புறாதாா . 

( ச 
மெத்து மரைக் கணத்தினுககா யிரங்கா கம்பரர் காஞார் விரைந்து 
போனா , துத்தியராவெடுத் தபுவி கணத்திகைகாயிரககாதாதொளை 
த்துப்போனா ரத்தகையோ செயலுவரக்கற்கனகால கெடுயபூட் 
க்கருகிலோடு , நித்தலப்பொற் குண்டிகைபு நீலமணிக்குண்டிங்கயும் 
நிகர்த்தமாதோ. 

( இ - ள் ) சொல்லப்பட்ட அரைக்ஷணத்தில் பிரமன் ஆயிரங்காக 
ழிப்றாது மேலாகப்போனார் படத்தையுடைய ஆதிசேடன சமா 
பூமியை அரைநொடியிலே ஆயிரங்காததூரம தெளைத்துக்கொண் 
விஷ்ணுகீழாகப் போனார் அது எப்படியிருந்ததென்றால் அமயலைதா 
கடிபமாகிய இரட்டணப் பூட்டைபோலவுல் அகில் இறைக்கிறதுக்கு 
கட்டி விட்டிருக்கின்ற நீலாத்தினத்தோண்டி போலவும் முத்துக்களில் 
த்திருக்கிற அழகிய தோண்டி போலவுமிருந்தறு - எ - று . (ஈரு 
பூவுலகையரியான் றுகீழுலகின் முறைமுறையேபுகுத்து போர்து 
காற்றடிரவலிதன் போகவதி பெனும் பாமுக் கடத்துமேவிய 


இந்த மலையின் முடியை 


திரு மலச் சருக்கம் . 


தேவர்தொழும பரஞ்சுடர் வாழாடகேசுரங்கரத்தின் சிறத்தும போற் 
மூவுலகைமுதலளாதோனேழுலக மளந்து மதன முடிவுகாணான . ( றி 

( இ - ள் ) வராகவடிவமெடுதத விஷ்ணுபூவேகத்தைக்கடது அதின் 
கிழிருக்கிறஏழுலகத்தையும் முறையே தொளைத்துக் கடந்து போய் 
மாவலிசசககரவாதிக காவலிலேயிருக்கிற போகவதி பட்டண ததை 
த்காண்டி அப்புறம் தேவாகள் வணங்கும பிரமசொருபம் விளங்கும் 
னற ஆடகேசுரததைசகண்டு கைகளினாலும் சிரத்தினாலும் வணங்கி 
முன்னே மூன்றுலகத்தையு மளாதவா இப்போதேழுலகங்களை அன் 
கதும அந்த மலையின் டி யைக காணாமறபோனா. 

வளாப்புடைய பிறை போல வளர்மருப்புந் தேய்பிறை போல மழு 
எகிப்போக்க , குளப்படியு முகநுளியும் பினை ததேடு யாசையைப்போ 
ற் குறைந்து போக, பெரிய துரியனவிழுக தொருது றாண்டொழி 
ததற்பினததனைவாழ் 55 , இளைப்பதுவுஞ சலிப்பதுமா றெழுதலாமு 
மிடாக்கடலுமேறினானே . 

( இ - ள் ) அப்படி மகாவிஷ்ணு வராக வடிவங்கொண்டு தேடுகிறபோது 
வளாபிறைபோல நாக்குநாள வளாசசியுறற இரணடுகொமபுகளும் 
தேய்பிறைபோல கு றாது மழு : போவும , சாபுகளும முகத 
தினுனியும் சேடுமான பின்பு படிதல் போயிறறோ அப்படிக் 
தேயாது குறைய எண்ணக்கூடாத து கசமுத்தத்தில் விழுது 
நூறுவருஷ் கால5 ;ே 2 யுகாருமல் ( sa || டெலிவுவாது பிவ இடை 
ய செயலென்றறிந்து அவ ரத தியான ஏசொ ளைப்பஞசலிப்பும் 
நீங்கித் தனனுடைய து.சமுத்திரதா, யு பூலோகத்தையும் 
தாண்டி வந்தார் - எ - று . 

தமபோரை முகற்படுக்கக கழற்பிழபயெழிந்தவந்தத் தலத் 
தைச்சாந்தா, மைபோகவிதய முடியி னா தா னெனமனத்தினை 
யக் தீர்கதா , யாருக்கரியானைச சேயானைத தனது விழிகடன ததோ 
டே , பைமபோதைப்புனவானைப் பலகாலுட்ட துருகப்பரவி நின 


( சஎ . 


( இ - ள் . ) தனக்கும் பிரமனுககும வாசகலகத்தை நீககும .. 
அக்கினிசொரூபமாக எழுந்த தலககைசசோந்து அழகியதாமரைப் 
வறு கிச்சயஞ் செய்துக்கொண்டு ஈம பா கமலகாசளுக்கு அரிய 
வயை எப்படிப்பட்டவாகளிக்கும் தூரமாகவிரு கிறவரைத் தம்முடை 
யாவண்ணாகிற புட்பத்தோடு அழகிய புட்பங்களைத் தரிக்கின்றவரைப் 
பலர்காமம் வத்தண்டு செய்து உள்ள முருகிப் பாயினார்லி 


அருணாசலபுராணம் . 


கலிவிருத்தம் , 
இன்ன தாமிவன் செய லிருக்கவிக்கிதன் 
முன்னமேயழற்கிரி முடியைத்தேடவே 
அன்னமாய்பறந்தவ னரைக்கணத்திலே 

மன்னுமோராயிரக காதமவாவினான் . 
( இ - ள் . ) இக்தப்பிரகாரம இந்த விஷ்ணுவிருக்க இதற்குமுன்னே 
அக்கிளிகலையின் - முடியைத்தேட அன்னப்பட்சியாகி பறந்தபிரமன் 
அரைக்ஷணத்திலே ஆயிரங்காதவழியாகத் தாண்டினார் . 

கீறியேயண்டகோ ளகையுங்சீழுற 
வேறி நூறாயிர மாண்டுமேவினா 
லூறு நூறாயிரம் காதமநோக்கினு 

மீறிலா தி ருகததவ் வெரியின் றூணமே. 
( இன் . ) அண்டகோளகையுங் கீழ்படக்கிழித்துப் பறந்து நூறாயிர 
ம் வருடந்தேடினார் அப்படி அநேக நூறாயிரங்காதம் தாண்டிப்போய் 
ப்பார்த்தாலும் முதல்பார்த்தது போலவே யிருந்தது அக்கினித்தூண் . 

சிறையெலா முதிர்ந்தன விசையுந் தீர்ந்தன 
நிறைவதாமிடுக்கணுமுயிர்ப்பு கண்டன 
குறையெலாம் 

வளர்நதிடத் தனிமைகூர் தலான் 
மறையினானிவையிவை மனத்திலெண்ணினான் . 

ள் ) அப்படி பிரமன் அன்னமாய்ப் பறந்து போமபோது சிற 
கெல்லாமுதிர்ந்து போயின விசையும் அடங்கிற்றுகுறைவில்லாததுக 
கமும் பெருமூச்சும அதிகப்பட்டன மனக்குறைவளர ஒருவருமில் 
லாமல் தான ஒருவனானபடியினாலே பிரமன் சிலவற்றை மனத்திலெ 
ண்ணினார் - எ - று . 

( ருக ) 
அரியபாலிதனடி பறித்துமீளுமோ 
தெரிவுருதிடையிலே திரும்புமோவென 
வுரிய தாகிய துயரூசலாடினா 

னெரிபுறு மெழுகுபோ லிளஞ்சிந்தையான் . 
( இ - ள் ) அரியவிஷணு இந்த அக்கினி மலையினுடைய அடியையறி 
து திரும்புவானோ கொஞ்ச தூரந்தேடி இனிமேல் தேடக்கூடாதே 
ன்று திரும்பிவருவானோ என்கிற துக்கமாகிய கசலிலிருந்தாடினார் 
நெருப்பிலே பிட்ட மெழுகுபோக் இளகிய மனமுடையவளுகிய பிர 
கன் - எ - று . 

( 62 ) 
மற்றிதுசிவனென மனத்திலெண்ணிலே 
வற்றரி தன்னையு முறவு கொண்டிலே 


மன் -எ - று . 


திருமலைச்சருக்கம் . 
னிற்றைநாள்வரைக்குமிவ் விடர்க்குண்மூழ்கினேன் 

சிற்றறிவுடைமையோ செய்த தீமையே. 
இ - ள் .) இந்தமலையைச் சிவனென்று அறியாமற்போனேன் பகைத் 
துக கொள்ளப்பட்ட விஷ்ணுவையாவது உறவு கொள்ளாமற்போனே 
னென் றுமுத லினறுவரயிலுமவெகுகாலமாய்த் துக்கச்சமுத்திரத்தில் 
மூழ்கினேன் எனனுடைய சிறியபுத்தியினாலேயோ பூர்வகாலத்திலே 
நான் செய்த பாவத்தினாலேயோவெனறு விசனத்தையடைந்தான் பிர 

(ருகூ) 
எய்தினேன் முடியடிக் தேகிலேனெனும் 
பொய்களையுரைக்கினும் பொருந்தவேயுரை 
செய்துணைபிரிதிலை யென்று தேம்பினான் 

கைதையின் மடல்வரப் பினபுகண்டனன 
( இ - ள் ) இவ்வளவு தூரம் தேடி வந்தும் முடியையறியாமற்போனே 
ன் . ஆனாலு இனிமேற் போயவிஷ்ணுவினிடத்திற் பார்த்தேனென் 
றுபோய்சொன்னாலும் ஒத்தாசையாகப்பார்த்தேனென்று பொட்சாட் 
சி சொலவதறகு ஒரு துணையு மிலலையே யென்று விசனப்பட்டான் 
அந்தச் சமயத்தில் தாழம்பூமடா ஒன்று மேலேயிருந்து இறங்கப்பார் 
த்தான் பிரமன் - எ - று 

( ருச ) 
இம்மடலெங்குற்று வருவதென்னு முன 
மைமடலணைந்ததங் கதனையேற்றனன் 
செமமரன் முடியிலவீழ் கைதை செமயலர் 

மெய்மைசேருயிர்ப்பதாய் விடுமினென்றதே . 
( இ - ள் .) இந்த தாழைமடல்எம்கேயிருந்துவருகிற தென்று ஆலோ 
சிக்குமுன்னே தாழம்பூ பிரமனுக்குச சமீபத்திலவர அதைககையினா 
லே பிடித்தான அது பரமசிவ ஓடைய சிரத்திலிருந்து தவறிவிழுந்த 
தாழம்பூவாகையால மெயடையான பெரு பூச்சோடு என்னை சீசுகிரத்தி 
லே விட்டுவிடுவயென்று சொலலிற்று.எ - று . 

ஏரணிகைதையை இங்கு நீவருவ 
காரணமேதெனக கமலன கூறினான 
ஆரணனண ளைவிடாமுத 
றாரணிமுடியினுந் தவறிவீழ்ந்தனன் , 
இ - ள் ) அந்தத்தாழம்பூ சொல்லியதைக்கேட்டு அழகான தாழம்பூ 
வே எங்கேயிருந்து இங்கு வந்தாயென்று பிரயன் கேட்கப் பிரனை 


அருணாசனம . 
லும் விஷ்ணுவினாலும் அறியகடாக பரமசிவத்தினுடையசிரத்தி 
லேயிருநது தவறிவிழுந்தேனென்று சொல்லிற்று - எ - று . 

( ருசு ) 
தாாப்பொன் முடியினதறிவீழ்த்தபின 
நாறபதினாயிரம வட்டமாகணணினே 
னேறபது விதி வென றிசைப் வெந்தையைப் 

เมนபது விடு கதயன பகாவதாயினான . 
( இ - ள் ) கொன்றைமாலை பிரகாசிக்கின்றசுவாமியின் திருவடிமேல 
கினறு விழுகதி நாறபதினாயிரம வருஷகிகளாக வாதேன இனனும 
கான பூமியிற் போக வில்லை வருத்தத்தோடு வருகிறேன எனனைப்பிடி 
ககவேண்டாம விட்டு விடென்று தாழம்பூசொலெப்பிரமன சுவாமியை 
த்தேடுவதைவெறுத்துச சிலவாரத்தை சொலலததொடங்கினான . 

துனனிய கைகையே துணையுமாய நமக் 
கினனமுலைவுறா திருக்கணீக்கினா 
யுன்னிலு மூயா துணை யுறவுவேறிலை 

யனனியனல்லனா ஒன்னமுமலலவே . 
( இ - ள் ) சமீபத்தியடைாத காமமபூவே நீ எனக்குத் துணையாயிரு 

எனினன முக தேடியலை பாயல் எ வரு கதகக நீக்கினாய் உன் 
னைப் பார்ககிலும் உயிபோன்ற துணையும் உற ம வேறிலலேகா னும 
அன்னியனல்ல அன சுப்பட்சியு மலலவென்று சொன்னானபிரமன 


கா 


- 


( 30 ) 


நாமமோநான முக னானுமாலுமா 
யேமமாமிவர்கள விசைகா வெண்ணினோம 
பூமிகிழிடந்தவன போயிருனயனத 

தீமையெனறிருமுடி தேடிககாணகி லேன . 
( இ - ள் ) என்பெயரோபிரமனநரனும விஷ்ணுவும் கூடி அக்கினிசொ 
ரூபமாகிய இசைமலையின அளவைத தெரிந்து கொள்ள வெணணினோ 
மபூமியின் கீழிடக்தைப்பிள துக்கொண்டு அடியை அவனதேடப் 
போனான் பாவியாகிய நான முடியைக்காண வெகுநா 

குநாள தேடி புங்கா 
கிலன் - எ - று . 

( ருகூ ) 
அடிதலைவரவினி வதுகெண்டென்பய 
னெடியனவரவின னினைத்ததெயதினாற் 
படியளந்தவனுடன் பறவையாமிவன் 
முடியறிந்தானென்ன மொழிதல் வேண்டுமே . 


இ - ள் , ஆதியந்தமாக நடந்த செய்தியது அதைக்குறித்துப்போ 
சுவதனாற் பயபொன்ன பெருமை பொருந்திய உனனுடைய நல்வரம் 
வினாலே நினைத்தகாரிய முடித்தால்தான பயன் பூமியையளந்த விஷ் 
பணுவினுடன் பகைக்கொண்டு பறைவை யாயுருவெடுத்த இப்பிரம 
ன் சிவனுடைய முடியையறிந்தானென்று நீ சொல்லவேண்டுமென் 
று பின்னுஞ்சொல்லுவான் பிரமன் - எ - று . 

( கூம் ) 
வஞ்சமென்றிகழ்ந்திடேல் வருந்தினார்க்குயிர்த் 
தஞ்சமாமெனிரபெரும் பொய்யஞ்சாற்றலா 
மஞ்சயே சொல்லத்தா மொழியுமன்றது 
ராஞ்சமுண்டமைவரே நண்பு வேண்டினார் . 

இ - ள் த ழப் பூவே கேள் இதுவஞ்சனைத் தொழிலென்று த 
ள்ளாதே யாதோ ஒரு துன்பத்தை படைர் தவற்கு உயர்சேதம் வ 
ருமானால் அதுழைப்பதற்கு பெரிதாகிய பொய்யையும் சொல்ல 
லாம் இதுபப்பட்டுச் செல்லக்காத வார்த்தையுமல்ல .அன்ப 
ன் பொன்னால் கினேகதத்தை விருப்பினவர்விஷத்தையா தின்ன இ 
சைவார் . உண்ண என்னும் செய்வனெச்சம் உண்டு எனச்செய்த 
னெச்சமாகத் திரிர்து இழிவு சிறப்பும்மை தொக்கின்றது ஏகார 
ம் தேற்றத்தி கண் வந்தது -எ - று . 

( காக ) 
கண்ணு தன் மடியில்வாழ் கைதையோறி 
தெண்ணுவதொழிசென வியந்து போந்தது 
விண்ணினுமிருந்தது சீழ் விரைந்துதில் தியன் 
மண்ணுலகளர் தமான் மருங்கில்கண்ணினான் . 

இ - ள் . பரமசுவைைடய முமயில் வாழகின்ற காழம்பரவவே 
றேஒரு ஆலோசனையுஞ் செய்யவேண்டாம் அதற்கடன்பெடென்று 
சொல்லக் தாழம்பூ அதற்கிசைந்துவர்தது ஆகாயத்தில் நின்று சீக் 
கிரத்தில் பிரமன் பூமியையளந்த வில்னு விடத்தில் எந்து சேர்ந் 
ன் , எ - று . 

சீதராகேட்டியென் வரவின் செய்கையைக் 
கா.க காறாயில ககனத்திலேகடக 
தாதியான் முடியாத கணதேனென 
வோதினான்கைதையு முள்ளதென்றதே 

இ - ள் . விஷ்ணுவே என்னுடைய நல்லவரவைக்கேள் ஒரு நொடி 
மிலே நூறாயிரங்காதம் பறந்து எல்லாருக்கும் ஆதியாகியசிவனுமை 


அருணால் பாணிய 


ய சிரசைப் பார்த்தேனென்று சொன்னான் . தாழக்கவும் நிஜந்தான் 
பிரமன் பார்த்தானென்று சொல்லிற்று - எ - று . 


எழுசீர்க்கழிநெடிலாசிரியச் சந்தவிருத்தம் . 


அக்கண மழற்கிரி வெடிக்காது வெடித்தவாதத்தினி லரக்கரி 
மையோ, ருக்கரை திகைக்களிறு கக்கின் வரக்கரையுருக்கிய தென 
க்குருதி நீர் , செக்கரொளி மட்கிட முருக்கிதழ் கறுக்குமெய சிவப் 
பொளிவெளுதத வடிவாய் , முக்கண னதற்கிடை முளைத்தனன் 
சத்திலவன் முப்பரமெறித்த நகையே . 


இ - ள் . இப்படி பிரமன் சொன்னவுடனே அக்கினிமலைபடீரெ 
ன்று வெடித்தது வெடித்த சத்தத்தில் இராட்சதர்கள் தேவர்கள் 
திடுக்கிட்டு உயிர் சேர்ந்தார்கள் திக்கில் உள்ள பானைகள் சூரியர்க 
என உருக்கிச சாய்த்தாலெப்படியோ அப்படியே இந்த ஜலத்தைக் 
கக்கின செக்கர்வானத்துப் பிரகாசம் மழுங்கிப்போகும் படியாகவும் 
முருக்கப்பூவிதழ் கறுக்கும்படியாகவும் சிவந்த தமது திருவுருவின் 
ஒருருவு பொருந்தியகிறம் விபூதியினால் வெளுத்தவடிவாய்த் தோன் 
ற அந்த வெடிப்பில் பின்றும் பரமசிவன் எழுந்தருளினார் . முப்புற 
த்தை யெரித்த நகைப்பு அவர் முகத்திலே வாதது - எ - று . ( சுச ) 


முண்டக வவந்தையின் மொழிந்தவுரை நன்றென மொழிது 
நகை கொண்டவளவே , அண்டபகிரண்டமும் நடுங்கின வொடுங்கி 
ன வடங்கின விஞ்சுட செலாங் , கொண்டலு மறைந்தனசிறந்தன 
விறை , தள குறைந்தன நிறைந்த னகுவா , லெண்டிசை திரிந்தன 
கரிர் தெனடொரி தன வெரித்தன விரிந்ததருவே . 


இ - ள் பிரமனே உன்னுடைய அகங்காரத்தினால் சொன்ன சொ 
ல் நன்றாயிருந்ததென்று சொல்லி நகைத்தபோது அண்டப் 

பகிரெண் 
டங்க ளெலா மகிடுடென்று ஈருலகி ஒடுங்கிப்போயின சூரியர் சந்தி 
ரருடைய பிரகஈமடங்கிப்போயின மேகங்கள் மறைந்தனசிறந்து 
லையாயிருக்கிறதுகளெல்லாம் இறந்தன நிறைர் தவைக ளெல்லாம் 
குறை குறைந்து போபின் குறைந்தவைகளெல்லாம் நிறைந்தன கூ 
ட்டமாகியதிக்க கள் அலந்தன மரங்களெல்லாம் கரிந்தும் பொரிக் 
தும் எரிந்தும் போயின் -எ - று , 

( கரு ) 
கலிவிருத்தம் . 
அழிந்தனனயனென வடராஞ்சினர் 
குழிந்தது நிலமெனக் கொள்ளையாய்மலர் 


தி ரும் 


பொழிந்தன பெடிவம் குவதைபூத்தது 
கழிந்ததுமலரலர் கிடுப்பைக்கங்குலே . 
இ - ள் . தேவர்களெல்லாரும் பிரமன் இன்றே அழிர்து போனா 
னென்று பயப்பட்டாாகள் பூமி பள்ளமாகும்படி கொள்ளை கொ 
ள்ளையாகப் புட்பமாரி பொழிந்தார்கள் . விஷஜுவுக்குச் சாதோஷ 
ம்வந்து பிரமனுக்கு முன்னை அத்து காரமென்கிற இருள் நீக்கிப்போ 
யிற்று . 

( கஎ ) 
பாடினான் பரவினான் பரவசுத்தினா 
லாடினானேடினானளவிடா முதல் 
கூடிஞனெவ்வரக் கொள்ளுகேனெனத் 
தேடினான் சிவனையத் தெளிந்த செங்கண்மால் . 
இ - ள் . அப்போது தெளிவையடைந்த விஷணு அக்கினியலை 
பினிடத்திலிருந்து எழுந்தருளிய பரமசிவனைப் பாடினார் வந்தனஞ் 
செய்தர் பரவசங்கொண்டு ஆனந்தக்கூத்தாடினார் நான்கு திக்கிலும் 
ஒடினார் யாவராலு மளவிட ககூடார இந்தச் சுவாமியைத் தரிசித்து 
க்கூடினேன் இனி கானென் னவரக் கேட்பேலென்று ஆலோசலை 
செய்தார் - எ - று . 

ஆசையாலுருகுமவ் வரிதணன்புகண் 
டீசனும்பலவர மினிதுால்கின் 
வாசமாமலரவ வுனக்கு மண்ணின்மேற் 
பூசையுங்கோயிலும் போகவென்றனன் . 
இள் . இப்படி மிகுந்த பத்தியினாலே தேகம் உருகாநின்றவிஷ் 
ணுவினுடைய அடிமைத் திறத்தைப் பார்த்தககேட்ட வரங்க ளெ 
ல்லாஞ்சிவன் அருளிச்செய்து பிரமனைப்பார்த்து உனக்குப் பூமியி 
லே கோயிலும் பூசையுமில்லாற் போகக்கடவ தென்று திருவுளம் 
பற்றினார் சுவாமி - எ - று . 

( சுஅ ) 
கைதையேயிவனொரு கரவுமீயுரை 
செய்தரல நீண்டிலே மென் று தீர்த்தன 
னெய்திய முனிவுகண் டேங்கியான் முகன் 
மெய்கறை புறப்பதம் வீழ்ந்து போற்றினான் , 
இ - ள் . தாழம்பூவே இப்பிரமனோடு சேர்ந்து பொய்சாட்சி சொ 
ன்னபடியினாலே உன்னை இது முதற்கொண்டு தீண்டே னென்றுத் 
ள்ளினார் அதன்பின்பு சுவாமிக்கு இப்படிப்பட்ட கோபம் வந்தாத 
ப்பார்த்து ஏக்கமெடுத்துப் பிரமன் தன்னுடைய தேகம் பூமியிலே 
நன்றாய்ப்படிய விழுந்து வர்தனஞ் செய்தார் . 


எ 


அருணாசலகபாணம் , 
பொடியமூடி தயழலேநிகர் பலையானவமலமாத் 
செடிமூடுகையாலேயுழல் சிறியேனொரு பொருளோ 
வடிவேபெருவெளியேசதுர் மறையே ச நூர்மறையின் 
முடிவேதனிமுதலேயெனை முனியேலெனை முனியேல 
இ - ள் . நீறு மூடிய நெருப்பை பொத்தகவாமியேசண்டாளத்து 
வமாகிய ஆணவமல . மென்கிற செடி மூடிக கொண்டிருப்பதினால் 
அவிவேகியாயத் திரியானி எற சிறியேனொரு பொருளோ உருவமா 
னவரே அகண்டவெளியான பரோன்கு வேதமானவரே நான்கு 
வேதத்தினுடைய அக்தாத் லிருககின் றவரேஒப்பற்ற முதலாகிய 
வரே கோபித்துக்கொள்ள வேண்டா - எ - று . 

( எய் ) 
எநநீர்களுமொன்றாகிய வெழுவாரியுமறுக்கி 
வெந்நீரதுவானாலுடன் விளவப்புனலுண்டோ 
நின்னீர்மையிதென்றாலுல குயிரெப்படிரிசழும 
முன்னீர்விடமுண்டோயெனை முனியேலெனைமுனியேல் . 
இள். எல்லாநதிகளினீரும் விருந்து ஒன்றாகிய ஏழு சமுத்திர 
மூங்காய்த்து வெந்நீராய்ச் சுட்டால அதை ஆறறு வதற்கு வேறே 
சாலமுண்டோஉமக்கே இப்படிப்பட்ட கோபம் வந்தால் உலகத்த 
விருக்கிசீவராசிகள் எப்படி பிழைக்கும் முன்னே சமுத்திரத்திலே 
பிறந்த ஆலகாலவி.மாதையுண்ட மூாந்திகோபம் செய்ய வேண்டா 
கோபம் செய்யவேண்டாம்- எ - று . 

( எக ) 
பிறையே முழுமதியோறை பெண்ணேபிற w - far 
கறையோமைலரேயெவ ஈானாவிதாவை 
பொறையே திருவருளேவொழியுயலேரியல் சையே 
முறையே பலமுறையேயெனை முனியேலெப் முனியேல் 
இ - ள் - மூன்றாம் பிறையாகியும் தாண்சாதினாபோ பெண் 
கியும் ஆணாகியும் தேவனாகியும் புமாகியும் மலைககாரகம் இருப்பா 
வருஷ ததைப் பொழியின்ற மேகமாகியும் சொலொரியும் காதமாக 
யும் மற்றும நானாவித ரூபமாகிபு மிருக்கின் மூர்த்தியே உமக்கடி 
மறயோ முறை என்னைக கோபிக்க வேண்டாம் அடியேனை க்ஷமிக் 
கவேண்டும் இறைவனே - ஏ - து . 

( எஉ ) 
வெம்மைச்சு நமலராகிய வில்வேள் தனுவென்றே 
கொம் மைத்தலைம் வாறெழு கோபக்களிறன்றே 
செம்மைக்கலன்னறேகொலை செயுமந்தனன்றே 
மும்மைப்புரமப்றேயொரு பொருளா யெனைமுனியேல் 


ம 


ம் - எ - று . 


வ 


இ - ள் . மிகுந்தவெப்பத்தைக் கொடுக்கின்ற புஷப்பாணங்களை 
யுடை மன்மதன் தேகமல்லவேதாருகாவனத்து ரிஷிகள்விட்டஎழு 
மபின தலையும் ஆறுபோன்ற மதத்தையுமுடைய கோபமாகியயானை 
யல்லவே . அந்தரிஷிகள் பின புவிட்ட சிவப்பாகிய அக்கினியல்லவே 
கொலைசெய்யத் தொழிலுடைய எமனல்லவே திரிபுரமல்லவே நான் 
எவ்வளவு உமக்கு என்னை ஒரு பொருளாகக் கோபஞ்செய்யவேண்டா 

( எ- ) 
இரிதற்கரிதாமுன்முடி யறிவேனெனுமளவே 
பறவைப்படிவானேனினி மேலோவிடர்படுவேன் 
சிறுமைப்படுமென்பாலருள் செய்யென்றுரைசெய்தா 
மருசிக்குளிரனல் போலிறை மகிழ்வாயிவைமொழிவான் . 
இ - ள் . யாவராலுமறியக்கூடாதஉமமுடைய முடிடையறிகிறே 
னென்ற மாத்திரத்திலே பறல.வயுருவமானேன் இனியேலோ துக்க 
த்தை யடைவேன் சிறுமையைய டைர்த என்னிடத்திலகிருபைசெ 
யயுமென்று சொல்லி விசனப்பட்டபோது மறுகககாயந்து குளிர் 
ந்த ஜலப் போலச் சிவபிரான் சந்தோஷமாய் திருவாய்மலாந்து சில 
திருமொழிகளைச செய்வார் - எ - று . 

( எச) 
அமபொருகவஞ்சேலினி யவனித்தலமறையோர் 
தமபூசனையுன் பூசனை யாகித்தபனியமாஞ் 
சம்பூகரவுலகேழையும் விதியென்றருட்செய்தான் 
கப்பூரகடல்விடமுண்டருன் கருணைக்கடலானான் . 
தாள் . பிரமனே இனிமேல் நீ படிப்படாதேபூமியில் பிராமண 
கஞச செயகிற பூசை உன் பூசையாகக கொண்டு பொன்னுரு 
வமாயுண்டாகி மகாமேருமலைதாங்கும் நழுலுகத்தையும் எப்போ 
து போல படையொறு அருளிச்செயதார் சலகுகள் தவழ்கின்ற 
சமுத்திரத்தின் விஷத்தையுண்ட கிருபைக்கடலாகிய சிவபெருமா 

( எரு) 
அறுசீரடி ஆசிரிய விருத்தம் 
இக்கை யுமக்குவரங் கொடுத்தலினால்யோசலை மூன்றெ 
லலை தூரம் , சுத்தபத் திரளானத் தலமாகப் பொவிகவிக்கச சோ 
திதானுஞ், சிற்றுருவமகையாகிவர முதவக்கடவதின்பஞ் சிதந்ததா 
ன , முத்திதனைத் தனகயாம லுதவுமிதற் கருணைபுரி மொழியுகாமம் 

இ - ள . பிரம விஷணுக்களே உங்களுக்கு இத்தலத்திலே அனுக்கி 
ரகஞ்செய்துவரங்கொடுத்தபடியினாலே இத்தலத்தைச் சுற்றி மூன்று 


* 


அருணசாழர்ணம் ,, 


யோசனை தூரம் வரைக்கும் சுத்த பவித்திரமாக விருக்க வேண்டிய 
து இந்தச் செந்தீ மலையானது சிறிய உருவத்தோடுங்கூடியமலையா 
கககடவது பேரின்பஞ்சிறந்த மோட்சத்தைததடையில்லா மலகொ 
இக்கும் இந்தத் தலத்துக்கு அருணைபுரியென்று பெயராம - எ - று . 

வரதைப்படு மிகதிரனு மிமையவரும நினைக்கவவர் வருத்தகதீர் 
த்தோம் , ஆதலினா வித்தலத்தை நினைப்பலாக்குப் பிறப்பிடும் பை 
யகற்றுவோமிப் , பூதலமு மித்தலமு பிரளயத்து மழியாத பொற்ப 
தாகி , மோதியகாற்றடைந்ததிசைச சராசரங்க ளெவையுமுயர் 
த்தி சேர்க்கும் 

இன . துன்பத்தையடைந்த தேவேந்திரனும் தேவர்களும் நம 
மைகிணைக்க அவாகளுடைய தின்பத்தை தீர்த்தோம ஆனபடியா 
லிக்கத் தலத்தை நினைக்கின்றவாகளுக்குப் பிறவித்துக்கதை நீக்கு 
வோம இந்தப்பர்வதமும் இந்தத்தலமும் பிரளயகாலத்திலும் நாச 
மடையாத லக்ஷணத்தை யுடையதாகிமோதுகின்ற வாயுசஞ்சரிக்கி 
ன்ற திக்குகளிலுள்ள சராசரங்க ளெலலாவறறையும் முத்தியிலே 
சோக்கும் - எ - று . 

வையகத்தி வரியதவம் புக்கததருக் கிளியமுத்தி வழங்க வே 
ண்டிச் செய்சயவிந்தக் திருநகரி லவதரிக்க வரந்தருவோஞ செயத 
தான மெய்பெறயொன் றாயிரமாய் வனமிதிற கொமெபாவம வி 
ளைய தீதையையு ளமென வுணர்வார்க்குப் பரகதிகிட்டாது நமதா 
தாணை தானே , 

இன் , பூமியிலதாகிய தவத்தை செய்தவர்களும் இனிமை 
மான மோட்சத்தைக் கொடுக்க விரும்பி சோதிசொருபமாகிய இந் 
தத் தலத்தி லவதரிக்க வரத்தைக் கொடுப்போம் இதில ஒரு கான 
செய்தால் ஒன்று ஆயிரமாயவிருத்தியாசம் இருகத் தலத்தில் பா 
வமே யுண்டாகாது இதைச் சாநேகமாக சினை ப்பலாகளுக்கு மோ 
ட்கக் கிடைக்கமாட்டாது , நமமுடைய ஆணைப்படிக்கு என்றார் பர 
பூதிவன் - எ - று . 


அண்ணவிவை மொழியளவி எழற்றுண மது குறுகியகலமா 
கி , வண்ணகொஞ் சுடர் விரிந்து விளக்கு கண் டயன் தியமால 
வணங்கிச் சொல்வார் , விண்ணவற்கு பெங்களுக்கு ரிதன சோதில் 

குறுகி விழிககபோகா , தெண்ணரிய சுடர்களெல்லா முடக் 
பக்த மலையாக விருக்கவென்றார் . 

இந்தப்படி சுவாமி சொன்ன அளயில் அக்கினிமலை குறு 
அ ரூ சிறியயலையாய் நிறம் பொருத்திய மிகுகத பிரகாசம விரிந்து 
சீராகிப்பது பார்த்த பிரமலும் விஷ்ணுவும் சுவாமியை வணகரே 


திருமலைச் சருக்கம் 


எக 


சொல்லுவார்கள் தேவர்களுக்கும் எங்களுக்கும் மிகுந்துமனையின் 
சோதிககெதிராகப்போய் கண் விழிகக கூடவிலலை ஆனபடியினால் 
எண்ணு தற்கரிய கிரணங்களெல்லா மறைந்து ஒரு மலையாவிரு சுகவே 
ண்டும என்றார்கள் எ - று . 

( எக ) 
அன்னமிசை வருவானுங் கருடன் மிசை வருவானும் மலமூர் 
த்திவன்னியொளி மறைத்துமற்றை மலையாகவிருத் கிபென மலையா 
ய்ச செய்தார் , சென்னியிலே யோருசேதி யனுதினமுாதெரியவரு 
ள் செய்வாயென்றா ரென்னுமர் தவடியவர்க்கா விறையவனு மிரங்கி 
எவை சியம்பலுற்றார் 


-ள் . அன்னவாகனத்தி லேறுகின்ற பிரமனும் கருடவாகன 
த்தில் வருகின்ற விஷணுவும் , மாநகிதராகிய சுவாமி அக்கினிப்பிர 
காசத்தை மறைந்து மற்றலைகள்போ லிருக்கவேன்டுமென் றகே 
ட்க அப்படி யே மலையுருவாகச் செய்தார் இந்தமலையினுச் சியிலே 
ரு பிரகாசம் எந்நாளுந் தெரியும்படியாகக் கிருபை செய்யவேண்டு 
மென்றார் அப்படிச் சொன்ன தொண்டர்களுக்காக இறங்கிச் சுவாமி 
யுந் திருவாய்மலர்ர்தார் எ - று - 

( அ ) 


கார்த்திகைக்குக் கார் கதிகைார ளொரு சேதி மலை நுனியிற் சா 
ட்டி நிற்போம் , வாய்த்தவர்தச் சுடர்காணிற் பசுபிணிரில் வாதுல 
கில் மன்னிவாழ்வார் . பார்த்திவற்கு மருந்தவாக்கு மிடையூறு சவறு 
மிது பணிரதோர் கண்டோர் , கோத்திர்த்தி லிருபத்தோ தலைமு 
றைக்கு முத்திவரங் கொப்ேபோசென்றார் 


இ - ள் பிரமவிஷணுக்களே கார்த்திசைமாதத்தில் திருத்திகை 
ஈட்சத்திரத்தில் மலையினுச்சியில் ஒரு காசங் காண்பிப்போம் 
ப்படி பொருந்தியசுடரைக் கண்டால் தரித்திரமும் வியாதிகில் 
பல் உலகத்தில் நிலை பெற்று வாழ்வார்சள் இர்தச் சோரி ை காண் 
ட அரசர்களக்கும் அரிய தவசிகளக்கும் இடையழகனம் இதை 
ப்பணிந்தவர்கள் தரிசித்தவர்கள் கோத்திரத்தில் இருபத்தொரு த 
லை முறைக்கும் முத்திவரம் கொடுப்போயென்றார் அருசலேசர் 


மரணபவ மறுக்கால்ல மருந்தாக மதாசமலை மறர்தென்றோ 
பேர் , அருணைவடி வாதலினாலாணகிரியென மொாபோசனையா 
ர்கால் , தாணியிலே யரைத்தவர்க்கு முக்கோடி பன்செழுத்துச் 
த் ததாமென் , றிருணிலவு மிடற்றிறைவ னிசைக்கமகிழ்ந் திரைஞ்சி 
யவரிசைப்பதானார் . 


அ 


இ - ள் இறப்பினையும் பிறப்பினையும் நீக்குதர்க்கு மருந்தானம் 
டியினாலே இந்தமலைக்கு மருந்தென்று பெயர், இந்தமலை சிவப்பறதி 
மானபடியினாலே அருணகிரியென் று ஒருபெயர் அதை ஒருதரமபூமி 
யிலே சொன்னவர்களுக்குப் பஞ்சாட்சரத்தை மூன்று கோடி தரம் 
உச்சரித்ததற்குச் சமானமாகுமென்று நீலகண்டத்தையு சிவன் அ 
ருளிசசெய்ய ரேமவிஷணு:சுகள் சந்தோஷத்தை யடைர் துசுவா B 
யை வணங்கிச் சொல்லுவார்- எ - று . 

(உஅ ) 
அடுத்கருணகிரியானேபுனக்கு வின்னீ ரலதபு லாட்டுவாரார் 
சொடுத் தவுடுத்திரளலது கிருமுடிக்கு மணிமாலை சூட்டுவாரார் 
கடுத்திகழிமிடற்றானே கதிர்களன்றிமணித்தீபக் காட்டுவாரார் ( றார் . 
எடுத்திறைஞ்சிபூரை செய்ய விதங்கீழோரிலிங்கவடிவெடுப்பாயென் 

இ - ள் ஸ்ரீ அருணாசலேரே மலையாகிய உமக்கு ஆகாயத்தில் 
நின்று பெய்கின்ற மழையேல்லாமல் ஜலங்கொண்டு வந்து அபி 
ஷேகஞ்செய்கிறவர் களார் ஈட்சத்திரக்கட்டாகளேமுத்துமாலையா 
வதல்லது வேறே முத்துமாலை சூட்டுகிறவாகளார் சூரியகிரணமே 
தீபமாவதல்லாமல் தீபங்கொண்டுவந்து ( வர காட்கரிறவர்களார் 
ஆன டியினாலே நா கெள் அஷேக முதலானலைகள் செய்து பூசை 
செய்வதற்சிசைந்த மலையின் கீழ் ஒரு இலிங்க வடிவமாய் எழுந்தரு 
எவேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்கள் - எ - று . 

அ 
அன்னதுவாயிருககதர் காமிரக்தி லருக்கியமென் றசலம் 
புக்கார் , எநிலம புகழவங்கோர் சிவனருவ முளைத்ததுகண் டி 
றைஞ்சியேக்கி , மன்னிமழைபொ மிர்து பரவசமாய் மகிழ்ந்தா 
டி.மானக் கவிக் , தன்னிகரில் கோலரமு மண்டபமுமணிமதிலுஞ் 
சமைப்பித்தார்கள் . 

இ - ள் . அப்படியே இலிங்கமாகிறோம் பக்தியுடன் பூசியுங்க 
ளென்றந்த மலையிலுள்ளே மறைவு கோலஞ் செய்கார் எந்தத் தேச 
மும் புகழும்படி அவ்ரிடத்தில் ஒரு இலிங்காதோன்றிற்று அகை 
க்கண்டு வணங்கித் தோத்திரஞ்செய்து புட்பவருஷம் பொழிந்த 
பரவசமாய்ச் சந்தோஷமடைர் து ஆனர் ரக்கூத்தாடி ம ! னென்கிற 
தேவதர்சனக்கூப்பிட்டு ஒப்பில்லாத கோபுரங்களும் மண் ! பங்க 
ளும் அழகுள்ள மதிலுஞ் செய்வித் கார்கள் - எ - று . ( அச ) 

அழியாத வளாகாக் தீர்தத முந்நூற்றறுபதிங்கண்டழகு செ 
ய்கார் , வழியாநீர்ச் சுரந்தியஞ் சுரதருவுங் கேணிகளு மாமுமான , 
மொழியாம லீமையவரு மிரரு மனிதரென வுருவங்கொண்டா 
ர் , விழியால் விடமனைய கணிகையராய் அரம்பையரு மேவினாரே 


4 


திருமலைச் சருக்கம் 


இ - ள். எப்பொழுது மழியா த வளப்பமுள்ள நகரமும் முந்து 
ற்றறுபது வகையாகிய தீர்த்தமும் உண்டானது கண்டழகு செய் 
தார் வழியாத சலத்தையுடைய ஆகாயகங்கையும் கற்பகவிருட்சமு 
ங் கிணறுகளும் மரங்களாயின் நீங்காமல் தேவர்களும் ரிஷிகளும் 
மனிதவடிவங் கொண்டு பிறந்தார்கள் . விஷம் போன்ற கண்களையு 
டைய தாசிகளாக அரமபாஸ்திரீகள் பிறந்தார்கள் - எ - று . ( அரு ) 

காலையிலே முழுகி மரவுரியுடுத்துச் சிவந்தசடைகட்டி நீறு , மே 
லணிந்து கண்டிகைபூண் டனமுதலாயஞ்சனத்தான் மிகுத்தசார்த 
ன் . மாலையினாற் சிவபூசை புரிந்தண்ணா மலைவதனை வலங்கொண்டே 
த்தி , ஏலவொரு பதினாலா யிரவாண்டு கழிந்ததற்பின் னிறைவரா 
னார் . 

இ - ள் . பிரமவிஷணுக்கள் இருவரும் காலையில் முழுகி மரவுரிதரி 
த்துக்கொண்டு சிவந்தசடைகட்டி விபூதியை தேகமெல்லாந்தரித்து 
ருத்திராட்சமாலைப பூண்டுகொண்டு அன்னமுதலாகிய திருமஞ்சனத் 
தினாலும் மாலையினாலும் சிவபூசை செய்து திருவண்ணாமலையைப்பி 
ரதக்ஷண செய்து வணங்கிப் பின்பு பதினாலாயிரம் வருஷம் ஆன 
பின்பு சுவாமியினிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு தங்கள் பதிக் 
குப்போய் தங்கள் நிகாரத்தைப் பெற்றுக் கொண்டார்கள் - எ - று . 

ஆசை தருந் திருவருணை சமைத்ததற்பின் கயிலைமலை யாசை 
போயிற் , றீசனுக்கும் கனகமலையிது வாயின் வெள்ளிமலை யினிமே 
லென்னாங் , காசிமுதலெயத் துறைக்குஞ் சிறப்புடைய தலமேழுங் 
கனகநாடு , மாசகன்ற கதிர்தோன்றவொளியிழந்த வுடுக்கணம போ 
ல் வளமைதேய்ந்த 

இ - ள் . சவாயிக்கு ஆசைகொள்ளும்படி திருவருணா சலத்தல 
ம் அமைந்தபிறகு கயிடைமலையிலிருக்கம் ஆசைவெறுத்தது இந்த 
மலையே பொன்னுருவக கொள்ளுடாயின் வௌளிமலையின் மேலா 
சையுண்டாகுமா காசிமுதலாகச சொல்லப்பட்ட எழுதலங்களும் 
தேவலோகமும் குற்றம் நீங்கிய சூரியனுதயமாகப் பிரகாசமழிந்த 
நட்சத்திரங்கள் போல ஒளிமழுங்கிப் போயின- எ - று - ( அஎ ) 


அரியயமைளவிடுதற் கரியமலை நிலையுறைக்க வரிதென்றாலுக் 
தெரியவுனக்கறிந்தபடிசிறிதுரைத்தேனினியுரைக்குந்திறமே தென் 

10 


அருணாசல புராணம் . 


றான் , வரிசைபெறு மார்க்கண்ட முனிமகிழ்ந்து பணிந்துமையாள் 
மலரிற்றோன்றி , உறியசிவனிடங்கலந்த கதையுமுரைத்தருளுகென 
உரைப்பதானான் . 

இ - ள். நந்திதேவர் மார்க்கண்டேயரிஷியைப்பார்த்து விஷணு 
வும் பிரமலும் அதற்கரிதாகிய திருமலையின் சிறப்பை என்னால் சொ 
ல்லுதற்கரிதென்றாலும் எனக்குத்தெரிந்த அளவில் சிறிது உமக் 
குத்தெரியும்படிச் சொன்னேன் . இனிச் சொல்லவேண்டிய தென் 
னவென்றார் வரிசைபெற்ற மார்க்கண்டேயரிஷிசர்தோஷித்து வண 
ங்கிச் சுவாமி பார்வதியார் இமோற்பருவதத்தில் அவதாரஞ் செய்த 
தும் சுவாமியை நோக்கித் தவஞ்செய்து அவரிடப்பாகம் பெற்றது 
வுஞ் சொல்ல வேண்டுமென்று கேட்கச் சொல்லத் தொடங்கினார் . 


ரண்டாவது 


திருமலைச்சருக்கம் - முற்றிற்று . 
ஆக திருவிருத்தம் கூச . 


SECOND 


M 
SAGE 


E 


n. 


Trell. 


L 


சிவமயம் . 


மூன்றாவது பார்வதியார் 
திருவவதாரச் சருக்கம் . 


அறுசீரடி ஆசிரிய விருத்தம் . 
பன்னிருவர்பதினொருகாரெழுவரெண்டர் திசைக்கிறைவர் பணி 
நாட்டுள்ளோர் , கிம்பருடர் சித்தரியக்கர் இமையவர் முனிவர் கிளை 
பிலுள்ளோர் , மன்னுமல ரயன் திருமாலகலைமடைந்தை மலர் படக் 
கை மகிழ்ந்து சூழ , முன்னவனை யிகழ்ந்து தக்கன் முடியாத பெரு 
வேள்வி முடிக்கலுற்றான் . 


பூருவகதை . 
மார்க்கண்டேயரே முன்னாளிலே பிரமனிடத்திற் பிறந்தடக்க 
சென்பவன் அரிய தவஞ் செய்து உயாந்த வரங்களைப் பெற்றுக் 
கொண்டுமிகவும் பிரசித்தனாக வாழுகிறகாலத்தில் பார்வதியார் தன் 
னிடத்திற் பிறக்க அந்த அம்மையைச சுவாமிக்குத் திருக்கலியா 
ணஞ் செய்துக்கொடுத்து மாமனாகுப்படி வரம்பெற்று அந்தப்படி 
செய்தபின்பு ஒருநாள் இவன் சுவாமியினுடைய சபைக்குப் போயி 
னான் . அவ்விடத்தில் சுவாமிதனக்கு எழுந்து மரியாதை செய்யவில் 
லை என்கிற கோபங்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து கவாபாமி 
தைப்பார்க்கிலும் உயர்வையடைய வேண்டுமென்று , 


டனம் , 


இள் . பன்னிரண்டு சூரியர்கள் பதினோரு ருத்திரர்கள் சாத்த 
சீஷிகள் அஷடதிக்குப் பாலகர் நாகலோகத்தார் கின்னரர் கிம்புரு 
டர் சித்தர் யட்சர் தேவர்கள் முனிவர்கள் நிலைபெற்றபிரமன் விஷ 
ணு சரஸ்பதி இலட்சுமி மிகவுஞ் சந்தோஷம் அடைந்து சுற்றிக் 
கொள்ள எல்லோருக் தம் முதல்வராகிய பரா சிவனைநிந்தித்து முடி 
யக்கூடாத பெரியயாகஞ்செய்யத் தொடங்கினான் - எ - று . ( க ) 

எந்தை செயு மகப்பார்க்க விடையருளென் றிறைக் இறைவியி 
சைத்தா னித்தைப் , புத்தியிலா திசைந்தனனென் றுரைத்தனனீ 
தெனை வேண்டிப் பொறுப்பாயென்று , வந்தனஞ்செய் தனளவனை 
நகைபுரிந்து கடிது சென்று வருவாயென்றான் , கந்தமலர்க்குழலாளு 
ந் தந்தை மகந்தொடங்குகன தலத்தைச்சார்ந்தாள் . 


இர். பார்வதிதேவி தகப்பனாகிய தககள் யாகம் பண்ணுவ 
தைக் கேட்டு சுவாமி என்னுடைய தகப்பன் செய்கிற வேள்வியைப் 
பாய்த்து வருவதற்கு உத்தரவு கொடுமென்று கேட்க அதற்குசுவா 
மி உன் ககப்பன் பூத்தியில்லாமல் என்னை மிகவும் நித்தித்திருக்கின் 
முகேன போகலாமா வென்று சொல்ல அதைக்கேட்டு சுவாமிஎன் 
தகப்பன் செய்த இந்தக் குற்றத்தை என்னை வேண்டிப் பொருக்க 
வேண்டுமென்று நமஸ்காரஞ் செய்தபோது அந்த அம்மையைப் 
பார்த்து நகைத்து நல்லது நீபோய்ச் சீக்கிரத்தில்வந்து சேரென்று 
சொலெப்பார்வதியும் தகப்பன் யாகஞ்செய்கிற இடத்துக்குப்போ 
னாவ் - எ - று . 

( உ ) 


தாயாரைக்கண்ட்டி தொழுதா ளவளழுதா திருந்தனள் தன் 
நாதையான , தீயவனைப் பணிந்தனளங் கவனுமிகழ்ந் தானிசழ்ந்த 
செயலை நோக்கிப் , பேயிருக்குஞ் சுடலையெனப் பிழைபிறந்து விடுக 
* ன் பெருவாழ் 

வென்று , வாய்பிறக்குக் கொடுமை சொலி மறைக் 
நனச் செயலறிந்தான் மங்கைபாகன் . 

இ - ள் . பார்வதி தககன் யாகசாலைக்குப் போய் தன்னுடைய தா 
பணங்கினால் , அவள் இந்த அம்மையைதழுவி உபசாரஞ்சொ 
ம.பிருந்தார்கள். அதன் பின்பு தீமைபொருர் திய தகப்பனைகந்த 
செய்ய அவனும் சிந்தித்தான் அதைப் பார்த்துக்கோபங்கொண் 
உன்னுடைய யாகசாலை வாழ்வு போயிருந்து விளையாடுஞ் சுடலை 
பாதிப் போகக்கடவதென்று சபித்து இப்பாவி வளர்த்ததேகம் இ 
ஆக்கக்கூடாதென்று யோகத்தினாலே தன்னுடைய தேகத்தைவிட் 
டன் அச்செய்கை யுணர்ந்தார் பரமசிவன் - 

-எ - று . 

( சு ) 


வந்த 


கலிவிருத்தம் 
உண்ணிலாவுவஞ்சிசொல்ல வொருவனாகியும் புமோ 
தண்ணிலாமுடிக்குன் று தழலைதொண்டிறைக்கையா 
வண்ணல்வெம்பிமுனிவு கொள்ளு மளவினெற்றிவிழிகனில் 
விண்ணடுங்கமண்ணடுங்க வீரன் வந்து தோன்றினான் . 

இ - ள் . எப்பொழுதுக் கூட விழிந்த பார்வதிதேகத்தை விட்ட 
வுடனே ஒன்றியாகியிருந்த பரமசிவனுடைய உயிர் சவுக்கியத்தை 
யடையுமோ குளிர்ச் தசஈதிரன் தம்முடைய சிரத்திலேதாாேரு 
ந்து ரெய்யை வாரிச் சொரிகின்றபடியினாலே அதிக தாபமடைந்து 
இந்தத்தக்கனாகிய பாவியி எல்லவொ இவ்வருத்தம் உண்டாயிற் 
றென்று கோபித்துக் கொள்ளாம்போது அவருடைய நெற்றிக்க 

க்கன் 
ணிலிருந்து வீரபத்திரர் ஆகாயவுலகமும் பூமியும்நடுங்குப்படிதோ 
ன்றினார் - எ - று . 

ச ) 


மஞ்சுபற்றியுடல்கறத்து மணியாரமுடி டன் 
சஞ்சரிக்குமேருவென்ன விடிமுழுங்குதழலின்வாய் 
ரஞ்சுகொப்புளிக்கநெற்றி நயனமுங்கொதிக்கவே 
லஞ்சலித்தகையொடுங்களையன்வந்து தோன்றினான் . 

இள் . தேகத்தைப் பார்க்கிலும் உடம்புகறுத்துமயிலின் நிற 
ம் போன்ற மரகதரத்தினமிழைத்த கிரீடத்துடன் சஞ்சரிக்கின்றமே 
ருவுக்கு ஒப்பாகி இடிபோல முழங்குகின்ற நெருப்பாகிய சொல்லை 
யுடையவராய் நஞ்சைக் கொப்பளிக்க ரெற்றிக்கண் கொதிக்கச் 
தத்தின் மேல் வைத்துக் கூப்பியகைகளோடு எமது ஐயராகிய வீரம் 
த்திரர் வந்துதோன்றினார் - எ - று . 


ஒழித்தசிங்கவுரி புயத்தி தைரியமாகவே 
கழித்தெரிந்தவல்லியத்கி தைனிசைத்தகச்சையாய் 
விழித்திமைக்கு முன்னர் விண்ணின் பெரியடைத்தரேளிய 
யழைத்ததென்னவென்னவென்றுவையன்வர்துதோன்றினான் 

இஇ - ள் . இரணியரைக்கொன்ற நரசிங்கந்தடையதோல் 1 
தரீயமாகவும் தாருகாவனத் துரியிகளால் விடப்பட்டுச் சுவரியாக 
ரேணமடைந்த பசியின்தோல் இடுப்புக் கச்சையாவும் சக்தி 
இடைப்பதற்கு முன்னே ஆகாய மெல்லா பறைர் த தேகக்கமே 
என்னையழைத்தது என்ன காரணம் என்னகாரணமென்று வீரர் 
திரர் வந்தார் - எ - று . 

( சு 


அய 


அருணாசலபுர ணம் . 


எ 


முக்கணத்தனீர்கொடாது கனல்கொடுக்குமுகலெனத் 
தக்கன் வேள்வியைத்தகாத்து மீளுகெனறு சாற்றினா 
னககனளத்தினுவகை பொங்கியடிவணங்கியேகினான 
பக்கமின்றபூதனாதர் பாரிடங்கள் சூழவே . 

இ - ள் . என்னையழைத்த காரியம் என்னவென்று கேட்க வீரப 
த்திரரரைப்பார்த்து மூன்றுகண்களையுடைய பரமசிவன் கலத்தைப் 
பொழியாமல் நெருப்புகளைக கககுயேகம போறபோயத் தக்கனு 
டைய யாகத்தை யழித்துவாவென் றருளிசசெய்ய அக்கணமே வீ 
ரபத்திரர் அதிக சநதோஷ மடைந்து சுவாமியினது திருவடியைத் 
தொழுது பக்கத்தில னின்ற பூத கூட்டங்களு பேய்களுஞ சூழப் 
போதார் - எ - று . 

ஈஞ்சகொப்புளிக்கு நாக காலிரண்டுமாலையா 
யஞ்சிரட்டி பூதநீல வாலவட்டம் வீசவே 
குஞ்சங்களெட்டையுங் குதம்பையாகவிட்டவெண் 
கஞ்சுகத்தர்நால்வர் தூய கவரிகின்ற வீசவே . 

இ - ள் . விஷம் கக்குகின்ற அஷடமாநாகங்களை மாலையாகத்தரி 
த்துக்கொண்டு பத்து பூதங்கள் நீலவர்ணமான ஆலவட்டம் வீசிக் 
கொண்டுவரவும் திகிலிருக்கிற யானை களெட்டை புஜகாதிலேகுண் 
டலமாகக தரித்துக் கொண்டு வெள்ளைச்சட்டையணிந்த நால்வர் 
பரிசுத்தமாகிய சாமரம் வீசவு 0 1pப்பட்டார் வீரபத்திரர் -எ - று . 

தீயிருந்தவுகரவெர்மை வின் பிழிந்து தீர்த்திடும் 
பேயிரண்டு நாறு நா காகளம் டிக்கவே 
வாயிரண்டு போலுயாலை மதியிழந்தபுதமோ 
ராயிரங்கவிக்க முத்தி மைத்திரங்களே . 

இ - ள் . வடவாமுகாக்கினி குடிகொண்டிருந்த வயிற்றிைைடய 
பகியைரேகங்களைப் பிழிந்து குடிக்கு ஆற்றிக் கொள்ளுகின்ற இர 
ண்டா பிரம பேய்கள் எக்காளமபிடிக்கவும் சந்திரனை இரண்டாகப் 
பிளந்து இரண்டுவகையிலும் வைத்தது போலு ரிருக்கும் ஆயிர 
ம பூதங்கள் முத்துக்குடைகள் பிடிக்கவும் புறப்பட்டா -- று . 

மாயமாயர் தந்துசங்கு கோடிகோடிமறுகவே 
தீயின வாயனூர்தி தந்த சிங்கநா தமூதவே 
சாயு மெண்ணில்காலாகேசி தந்தகொமயிசைக்கவே 
யாயிரங்களிறறெருத் தணைந்ததேரிலேறினான் , 

இ - ள் . இறந்திறந்து பிறக்கின்ற அநேக கோடி விஷணுக்களுடை 
யகையி.கிருந்த சங்குகளை அநேகபூதங்கள வாயிலவைத்து ஊதிவ 
ரவும் இறந்த அக்கினிபகவான்வாயுபகவானே றுகின்ற ஆட்டுக்கடா 


கல 


காவா மல்வைத் அனேக 
பூதங்களுதவும் இந்த 

பரசர்ககேறிய எருமைக்க 
டாக்களுடைய கொம்புகால்வைத்து அனேகபூதங்களும் 
தலம் "ஆயிரம் யானை கர்கட்டி விழுகிற தேரிலேரிஞர் வீரம் 
த்தார் -று . 

கணங்களானை வான சிலகணங்கடேரதா 
புலவுகின் றசிலகணங்க ளோடுகின் றவாசியாய் 
மவுகொண்டுசிலசணங்கள் , மனிதர்தேவராயின 
வலகைதானுமளவிலா தனந்தவேடமானதே. 
இ - ள் , அப்படி வீரபத்திரர் தேரி லேறினபோது . சில பூதங்க 
ள்யானை ரூபங்கொண்டன ஆபூதங்கள் தேரினுருவங்கொண்ட 
ன , சிலபூதங்கள் குதிடை ன ,சிலபூதங்கள மனி தரும் தேவ 
ருமாயின அளவிலலாதபேய்க ளனக தரூபக்கொண்டு புறப்பட் 
டன - எ - று . 

யேழாங்கவுண்டும் விடாய் கொடாதுமிளுமே 
பாரவேழுப்பாருமுண்டு பரிகொடாது படருமே 
கூர்வேலெறித்து கால னாெெகாள்ளை கொள்ளுமே 
போரையே விரும்புமுன னடந்து சென்றதுமே 
இ- ள் . வீரபத்திரர் புரப்பட்டவுடனே யுத்தஞ்செய்ய சரும 
பி அவருக்கு முன்னோடந்தபூதங்கள் எழுசமுத்திரத்து நீராட 
ங்கலும் குடித்தாலும் விடாய்தீராமல்திரும்பும்பாரமாகிய ஏ 
ழுலக்கத்தையும்சாப்பிட்டுப் பசி போகாமல் அலைந்து கொண் 
ருக்கும் கூர்மை பொருந்திய வேலாயுதத்தை எறிந்து எமனு 
டைய நாட்டைக் கொள்ளை கொள்ளும் இப்படிப்பட்ட வலிமை 
யுள்ளன . எ - று . 

கொண்டவேழையுஞ்சிவந்த குஞ்சிமீது சுற்றுமே 
புண்டரீகாண்டமும புதைகொளுத்துமீருமே 
பென்டிசாமுகத்தைகாடி யாகசாலைதேடுமே 
சண்டவாயுவென்னவங்கை தட்டியோபூெதமே . 
இ - ள் . எழுமேகங்களையும்பிடித்துச் சிவந்த கலைமயிரிலே சு 
ற்றிக்கட்டிக்கொள்ளும் , அநேக பிரமாண்டங்களையும் புகையு 
ண்டாகநெருப்பினாலே கொளுத்தும் எட்தேதிக்குக்கேடி யாக 
சாலையெங்கேயென்றுதேன் , பிச்சண்டவாயுபோலக் கைகளை 
க்கொண்டு வீரபத்திகாவின் னேயோடுகின்ற பூகங்கள் . எ- று.க. 

வெள்ளவாழிமத்துகர்ந்து வீறுகின்றசிலகணக் 
உள்ளவாபுவன் முற்றுச் சுற்றுகின்றசிலகனக் 


டி 


க 


. 


சு 

Pe யுயா .. 
தள்ளுகின்றபேர்கனென்று சாய்க்கரின்று கைசெய்யும் 
பள்ளி கொள்ரூமுடனெழுந்து பரிவு கொண்டு பாடுமே . 
இ - ள் . சிலபூதங்கள் வெள்ளமாகியசமுத்திரம்போன்று மிகுச் 
தமதிவைப்பானஞ்செய்து அதன் வீறாப்பு மேலீட்டுச்சண்டை 
க்கு எழுந்தன சிலகல்ன் நம்முடைய சுவாமியைத் தன் 
றவர்கள் யாரென்றுகேட்க அவர்களைக் கொள்ளுதற்காக பிசறு 
லிரநகை கொள்ளும் , சிலபூகங்கள் நித்திரை செய்யும் . சில பூதங் 
கள் உடனே யெழுந்து அன்புகொண்டு சிவனைக்குறித்துப்பாடு 
ம்எ.று. 

வெதிர் சிலம்புமுா சுசங்கம் விருது பம்பையதிவே 
புதியகண்டைமணி தவண்டை புரிமதங்க மறுககள் 
கதிகடந்துயாகராலை கண்டுபூதகணமெலா 
மதிதிமைந்தரானபேர்களையும் வாரி வீசினர் 
இ - ள் , வீரபத்திரர் புறப்பட்டவுடனேபுள்ள ங்குழல் சிலம்பு 
முா சுசங்கங்கள் விருதாகிய உ.டுக்கை முதலான வாத்தியமுழங் 
கவும் பெரியமணி தவண்டைமிரதங்கம் சத்திக்கவும் வழிமுழு 

ம் போய்த் தக்கனுடைய யாகசாலையைக்கண்டு எல்லாப் பூ 
தக்கூட்டங்களும் அதிதியினு டை பிள்ளைகளாகிய சகலதேவர் 
களையும் , தூக்கிவாரிவிசின . 

காரிலேரிமையிலேறி கடா விலேறியலகைமே 
லேரிமேறிமகரமேறி யிரலையேறியலகையாம் 
பாரிவேறிமானமேறி பசுவிலேறியெண்மரு 
தேரிலேறிவந்தவீர் சேனை மாளமோதினார் . 
இ - ள் . மேகவாகனனாகிய தேவேந்திரனும் ஆட்டுக் கடாவி 
லேறுகின்ற அக்கினியும் எருமைக்கடா வாகனனாகிய யமனும் 
பேய்வாகனனாகிய நிருதியும் மகாவாகனனாகிய வருணனும்மா 
ன் வாகனனாகியவாயுபகவானும் அளகாபுரியையாண்டு விமா 
னத்திலேறுகின்ற குபோனும் எருதுவாகனனாகிய ஈசானியனு 
மாகிய எட்டுப்பேர்களுக்தேறிலேறி எதிர்த்துக்கொண்டு வந்த 
வீரபத்திரருடைய பூதகணங்களை யெதிர்த்தார்கள் - எ - று . 

வானி சூலம்வேலுலக்கை வச்சிரக்கணிச்சிவாள் 
மீளி சேனை காவலாளர் விழுமாறு விடுகர் 
கூளி நாலிரண்டு சென்று கொடியவெண்மர்பரியெலா 
மாளியோடெடுத்தெறிந்த வம்பனைக்கு நிகரவே . 
* அய்மனை மகனியாடு மோர் விளையாட்டு .. 


தடு 


கன் 


திருவவதாகச்சகுரம் . 

அ . 
இ - ள் . திக்குப்பாலார் எட்டுப் பரும் பான் சூலாயுதம்வே 
ல்உலகினை வச்சிராயுதம் மழு கத்தி இதுகளை வீரபத்திரரு 
டைய சேனைத்தலைவர்கள் விழும்படி பிரயோகஞ்செய்தார்கள் அ 
ப்போது எட்டுப் பூதங்கள் புறப்பட்டுத் திக்குப் பாலகர் எட்டுப் 
பேரையும் அவர்களேறியவாகனங்க ளெட்டையும் அம்மனைக் 
குச்சமானமாக எததெறிததுகள் . 

அலகைநாலிரண்டுவீழ வமர்செய்பூகமோடவே 
மலைவுகண்திேக்குப் பாலர் வாகையாலை சூடினார் 
நலிதலகணடுவான் வாளி வாளிரண்டையேவினா 
னுலகபாலருடல்புகுந் துளமுமூண்டுலாயதே . 
இ - ள் . முன்னே எட்டுப்பூதங்களாய் எறிபட்டு விழுத் திக் 
குப்பாலகசெட்டுப்பேரும் அந்தஎட்டுப் பூதங்களும் கீழே விழவு 
ம்மற்றைய பூதங்களெல்லாம் ஓடிப்போகவும் யுத்தஞ்செய்து 
வெற்றிமாலை சூடிக் கொண்டார்கள் அதுகண்டரபத்திரர் எம் . 
இப்பாணத்தை விட்டார் அவைகள போய் எட்டுப்பேருடலைத் 
தொளைத்து அவ்வுடல்களுள் இருக்கிற அமிர்தத்தைப் புசித்து 
சஞ்சரித்தன. எ - று . 

கஅ 
மருங்கழி கதுகுயிலதாகி வச்சிரத்தோனேகினா 
னெருங்கியீசனள கையாளி நிருதிவாயு வருணனுஞ் 
சுருங்கினார்கடாவிலேறித் துஞ்சினைழற்பிரான் 
பெருங்கையேழுமீசனன்பர் பிறவி போலறுத்தனன் 
இ - ள் . தேவேந்திரன் தன்வாகனத்தை விட்டுக் குயில் வடிவ 
ங்கொண்டு ஓடினான் , ஈசானன் குபோன் நிருதிவாயு வருணன் 
இவர்கள் தோற்று வெட்கத்தை யடைந்தார்கள் , எமன் இற 
தான் , அக்கினிபகவானு டைய ஏழுகையையும்சுவாமி அன்பரு 
டைய பாவங்களை அறுப்பது போல அறுத்து தள்ளினார் வீரப 
த்திரர்.எ - று . 

கச்சமற்றவச்சமோடு கலைய கானவெச்சனா 
ரெச்சனாகவுயிரைவா ரி யுடலுரிகதெரி 5 தனன் 
பச்சைவல்லியன்னையர்ன் பன்னிகாதிரண்டையு 
வச்சுரத்தினா வசிக்க மாமன் முன்பு சென்றனன் . 
இ - ள் . பயங்கொணடயாககர்த்தாவாகிய கலைக்கோட்டு காரி 
ஷிபிராணனுக்தேகமும்வேறாககிகொண்டு உடலைஉறித்து எறி 
தார்பார்வதியின் தாயாகியதக்கனுடைய பெண்சாதியின் இரண் 
தொதையும் அறுத்துத்தள்ளிமாமனாகியதக்கனிடத்திற்குப்போ 
னார் வீரபத்திரர் . 


கத 


அருணாசவபுராணம். 


மிக்கருந்தி சோமபானம் வீரபானமாகவே 
யொக்கநின் றயாகதண்ட மென்னகொண்டு குன்றுபோற் 
றக்கனாரெதிரத்தபோது தலையரிந்து தள்ளினா 
னக்கணத்திலொன்னுசென் றரைக்கணத்தயின்றதே 
இ - ள் தேவர்கள் கூடிச்சோமபானம் செய்வதை நீக்கித் தன 
க்கு வீரமேபாணமாகும்படி யாகசாலையிற்புகுந்து யாகத்தம்ப 
த்தைப் பிடுங்கிக்கொண்டு எதிர்த்த தக்கனுடைய தலையை மலை 
போல் கீழே விழ அறுததுத்தள்ளினார் , அப்போது அந்தப்பூகக 
ணங்களிலொன்று அரை நொடியிலேதானே அத் தக்கன் தலை 
யைத் தின்று விட்டது , 

பசுக்களேறுருத்திரப் பசுக்களா வி தன்னையும் 
வசுக்களாவி நன்னையு மறுத்ததேவராவியும் 
முக்கள் போலொளித்திருந்த முனிவசாவிதனனையு 
மசிக்கவீான் விட்டசூல மளளியள்ளியுண்டதே 
இ - ள் . மாடுகளிலேறுகின்ற பசுப்போன்ற உருத்திர கூட்டங் 
கள் பிராணனையும் அஷ்டவசுக்களுயிரையும் மற்றுமுள்ள தே 
வர்களுயிரையும் குரங்குகள் லொளித்துப்பதுங்கி பிருந்து முனி 
வருடைய பிராணனையும் பரியாசஞ்செய்ய வீரபத்திரர் விட்ட சூ 
லாயுதம் எடுத்து எடுத்துத்தின்று விட்டது - 37 - று . 


உக 


உஉ 


விழியினோடருக்கர் பல்லை வேரற்றுவிழத்தள்ளினா 
வெழில்படைத்ததுண்டா லிரண்டுதுண்டமாக்கினான் 
கழலமைத்தவன்குதிக்க வமிர் தமுண்டகலை கிலா 
வழலவிக்குமாறு தாளி லமபு வெண்ணெயொத்ததே . 
இ - ள் சூரியன்பற்களு கண்ணும்தெரித்துக் கீழேவிழ அடி 
த்துச்சரசுவதியைப்பிடித்து இரண்டாகலாக்கரிக்கார் , இலக்கு 
மின்யை மூக்கரித்தார் , வீரகண்டாமணியைத்தரித்த காலி ஹாலே 
சந்திரனை மிதிக்க அவன் அங்கித்தக்கனு டைய யாகசாலைசெரு 
ப்பை மிதிதததனால் அந்தவெப்பந்தீர அப்பிய வெண்ணெய் 
போலாதன்.எ - று , 

காயமண்னில் விட்டதேவர் கரியமேனியலகையாய் 
மாயமாகி மூன்னையாகம் வந்து தோன்றியமர்செயத் 
தூயசேனையாயபேர் தொடர்ந்து சாகவமர்செய்தார் 
பேயதாயிருக்கவும் பிணக்ககன்றதில்லையே , 
* தின் அவிட்ட தென்றது , இங்ஙனம் பிளந்து கொன்றது , 
என்று கூட்டுக. 


2 . 


2 


திருவைதசாச்சருக்கம் . 

அரு 
இ - ள் . பூதகணங்களாலே இறந்து போனதேவர்கள் கரியதே 
கத்தையுடைய பசாசாகி மருபடியும் முன்யாகத்திலே மாயமா 
ககதோன்றி எழுந்து சண்டைசெய்ய அவகளை வியந்திரசே 
னை அடித்து கொன்றார்கள் ஆகையால்பேயாய்ப் போயுது 
கக நீங்க விரலை . 

விதிபுனைந்துவோமகுண்டம் வேறுபட்டதென்னி ஓம் 
புதியசோறு மெளனேடு பொரியும்வாய்பு கட்டிமுன் 
குதிகொணெய்க்கடாவெடுத்து தொழுகு பூதர்கூளிதான 

னுதா குண்டமணலெழுந்த வோமகுண்டமானதே. 
இ - ள் பிரமனாலை விதிக்கப்பட்ட யாகசாலை பாசத்தையடை 
ந்தாலும் அதற்குயோகமாகவை கதிரு 6 த சோறும் எள்ளும்பொ 
ரியா ஒருபூதம் வாயிறகொட்டிக்கொண்டு செய்க்கு - 5 களையெ 
டுத்து மடமடவென்று விட்டு கொள்ளும் போது அதனுடைய 
ஓமகுண்டமாகவும் உதராக்கினியே செருப்பாகவு மிருநதது 
எ - று . 

உடு 
அட்டதிக்குப்பாலரும் வசுக்களுங்குருக்களும் 
முட்டரான முப்பதிறது மூன்று கோடிதேவரும் 
பட்டபோது வவர்தம் மெய்கள் பழுகறது தன்னுபோ 

ட்டபூதவுதர முன்ளை யாகசாலையொத்ததே. 
இ - ள் . அஷ்ட திக்குப்பாலகரும் அஷ்டவசுக்களும் தலைவா 
கலந்த குருக்களும் முட்டுப்பட்டவராகிய முப்பத்து முக்கோடி 
தேவர்களும் இயந்தது போது அவர்கள் தேகம் வீணாகப்போகா 
மல வீரபத்திரருக்கு முன்னே அவருடைய சேனைகள் சாப்பிட் 
டபடியினாலே அதேபூதகணங்களுடைய வயிறு பாகசாலையை 
யொத்தது எ - று . 

கம்பகாலமுங் கெடாத கணமிதிக்கலமரர் 5 
மற்பமாமுடம் பிரத்த மாய்விகாரமொதததால் 
பற்பல வியக்கர் சித்தர் பண்டிசித்திகுடறகளாற் , 
சர்ப்பயாகமொதததென்று தக் 50 செய்தயாகமே 
இ - ள் . கற்பகாலத்திலும் அழிவில்லாத பூதகணங்கள் மிதிக் 
தபடியினாலே தேவர்கள அநபுதமாகிய உடம்பினினறும் பீரி 
ட்ட உதிரம்யாகத்துக்கு நெய்யெடுததிச்சொரி 55 து போலிருக 
தது பலபலயட்சா சித்தாகளுடைய வயிறுபிதுங்கப்பட்டு அ 
வர்கடைய குடலகொடி கொடியாகச் சி திக்கிடக்திந்து சர்ப்ப 
யாகஞ் செய்தலையொதத்து அன்று தக்கன் செய்தவேனவி . உ . 

சிறந்ததிக்குப்பாலயாதி தேவர்சித்தர் முதலினோ 
ரிற திறந்து போவதனிமை பற்றி நான் 


அருணாசலபு பணம் . 
பிறந்து வந்து வந்து போர் பெருக்கினாற்பிறந்தபேர் 
மறந்து வீழவீரன்போல் மலரினானை மண்டினான் . 
இ - ள் . சிறப்பு பொருந்திய திக்குப் பாலகர் முதலாகிய தேவர் 
கள் சித்தர்கள் இறக்கப் பிரமன் கொடிப்பொழுதிலேயவரைப்ப 
டைத்துக் கொண்டேவந்தார் அவர்கள் மறுபடியும யுக்கஞ்செ 
ய்தார்கள் அவர்கள் பினனும் பிறக்காமலிருக்கும்படி பிரமனை 
படுத்து யுததஞ் செய்யத் தொடங்கினார் வீரபத்திரர் - எ - று , உ.அ 
செத்ததேவர் மீளவுஞ் செயப்படப்படைத்திடும் 

கத்தலங்கள் வீழுலாறு கமலனானை மோதினான் 
முத்தலைக்கொளபடையெடுத் 7 முண்டகத்கர்சிதைசேர் 
பத்து மைந்தர் சென்னியும் படுக்களே பரப்பினான் , 
இ - ள் , 

-ள் , இறந்துபோன தேவர்கள் மறுபடியுஞ்சண்டசெய்யப்ப 
டைக்கும் பிரமனுடையகைகளை அறுதது ததள்ளினார் மூன்று 
தலையையுடைய ஆயுதத்தினாலே அவர்மன திலஉண்டாகிய பத 
துப்பி : மருடையதலைகளையும குத்திப் பூமியில் விழத்தள்ளினா 
விபத்தரர் - எ - று , 
அண்டகூடமுண்டுமிழ்ந்த வாதிமாயனமர் செயத் 
துண்டமேருவே விளங்கு கருடன்மீது தோன்றியே 
விண்டவாளிவருடசாக வீரன் மார்பிலலீசினான் 
கண்டதுண்டமாகவீரன்கையிலவாவியேவி 
இ - ள் , அண்டங்களை விழுங்கி உமிழ்ந்த முதல்வராகிய விஷ 
ணு சண்டைசெய்யமூக்கையு கடய மேருங்காகவிளங்கிய கரு 
டன்மேல் ஏறிக்கொண்டு அனேகம்பாண வநஷங்கள் வீரபத்தி 
சாமார்பில்படும்படியாகப்பெழி தா அப்படிப்பட்ட பானாங்க 
ளை எல்லாம் துண்டமாகத்தனகைப்பாணத்திலே அறுததெரி 
தார் வீரபத்திரர் , 

வையமுண்ட மாலவெகுண்டு வாள் விதிர்ந்து வீசிலை 
னையனங்கோர்வாளியா லறுததெறிந்தோரம்பினால 
பையரா வருந்தியா வி டருகினான மெய்கருகினான் 
கையிலாழியேவினான் கனி ததணணலகாலிலே, 
இ - ள் , விஷ்ணு விலயுத்தம்பண்ணுகிறதறகுச் சக்தியில்லாம 
ல்கோபங்கொண்டு ஒருகத்தியை எடுததுச்சுற்றிவீசினார் , வீரப 
த்தி ரா துக்கத்தியை ஒருபாணத்தைவிட்டறுத்து ஒருபாணத்தி 


னான் 


உஎ 


* முத்தலக காம படை சூலாயுதம் , 


திருவவதாரச்சருக்கம் , 


அஎ 


கூக 


லே பாம்பைக்கொல்லுகின்ற கருடனைக் கொன்று விட்டார் 
அதுகண்டு துக்கத்திலேஉடாபுகறுப்பாய்க் கைலிருக்கிற ச 
க்கரத்தை வீரததிராமேல பிரயோகஞ் சேய்கர் அதுவே 
சுவாமி காலிலே விழுந்து பணிந்தது - எ - று 
எங்கைமுன்னளித்தவாளி யெந்தைதாளில் வீழவே 
யந்தமெய்யொழிந்து பன்றி யரியின் வேடயாகியே 
வந்து வந்து போர் தொடங்கி வாளின் வேலின் வவ் 
னுந்திவேறோர் சேவதாகி வாரிமீகொளித்தனன , 
இ - ள் , முற்காலத்திலே விஷணு ஆயிரம் தாமரை மலரைச் 
கொண்டு பரமசிவனைப் பூசித்து வருகிறபோது இவர்பத்தியை 
ப் பரிசோதிக்கவேண்டி ஆயிரம்பூ விலை ஒருபூவைச் சுவரிம 
றைத்து வைத்தார் விஷனு பூசை செய்து அரு + + ன பண்ணி க 
கொண்டு வரும்போது ஒருபுட்பங்குறைய அதற்குப்பதிலாத 
தன்னுடைய தாமரைப்பூவொத்த கண்ணைப்பிடுங்கி அருச்சிக்க 
ச்சுவாமிக்கு மனதில் சந்தோஷம் வர்து சக்ராயுதங்கொடுத்தார் 
அந்தச்சக்கிரத்தைத் தானே சுவாமிமேலே விட அதுபய துகா 
லில்விழவே இனிமேல் இந்தரூபத்தோடேநின்றால் பிழைக்க 
மாட்டோமென்று அந்த உருவத்தையொழித்துப் பன்றியாகவு 
ம் சிங்கமாகவும் ரூபமெடுத்து வந்து யுத்தஞ்செய்ய அந்த உருவ 
ங்களை வாளாயுதத்தாலும் வேலாயுதததாலும் வீரபத்திரர் வெ 
ன்றார் அதன் பின்புமிகவும்பயந்து மீனுருவமெடுததுச் சமுத்தி 
ரத்திலே விழுந்து ஒளித்தார்- எ - று , 

அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிருததம் , 
புவியுண்டநெடுமாலும் பனழயபடி , புவியுண்டு போனான்வே 
தன் , தவியுண்டுதலை நாலுந் தனையுண்டாரியைவாதந்தடியூனுண் 
டந்ர் , கவியுண்ட கனகுண்டம் பேயிறைச்சி யருந்து தன கல 
மேயான் தவியுண்மெனமகிழ்ந்தங் கெய்தமுனிவசெலலாம் ம 
வியுண்டாரோ , 
இ - ள் , மண்ணை யுண்ட விஷ்ணு தோற்று மண்ணைவாயிற்போ 

ககொண்டு ஒளித்துக்கொண்டார் , பிரமன் தவிர்த்து நான் 
கலையும் அறுபட்டிறந்தார் , தேவர்களுக்கணடத்தாலடிபட்டு இ 
தந்தார்கள் , பூதகணங்கள இதைச்சாப்பிடுகிறதற்கு ஓமகுண் 
டபாத்திரத்தில் அவிர்ப்பாகஞ்சாப்பிட்டுவாத முனிசிரேஷ்டர் 
கள் எல்லாரும் வீரபத்திர சுவாமியினாலிறந்தார்கள் , 

இங்கிதுவாய்முடிந்ததற்பின் வீஎனறைபதம்பாவி மிசைத் 
தானெல்லா ,மங்கனனு முனிவரறி யருள் சந்து மகத்திறந்தா 


கூ .2 


நக்காமியிந்து , மங்கரியபதங்களெல்லாம் பயழயபடியுதவுதலு 
ம் வனக்கிப்போனார் , சங்கரியை மூன்பெற்றானென் பெற்றான் 
தனக்காட்டுத்தலைப்பெறானே , 


இ - ள் , இவவிடததில இவ்வாறாகயாகசாலையோடு யாவரும் கா 
சமடை தபிற்பாடு வீரபத்திரர் கைலாயததிறகுப்போய்ச சு 
வாமியினு டையபாதததிலே வணங்க அங்கேநடந்த சமாச்சார 
மெலலாஞ் சொன்னா அதுகேட்டருளிய பாமசிவன் 3 கோப 
மாறி இருஈபபிறாது யாகத்திலிறாதவர்கள் அனைவரையும் பி 
கூறப்பித்துக் கேடில்லாத அவரிடங்களையவரவர்க்குப் பழயபடி 
யே அருளிசசெயதலும் அவர்கள் சுவாமீ நாடுகள் விவேகமில் 
லாமையினாலே செய்த குற்றத்தைப் பார்வதியைப் பெற்ற தகப் 
பனுக்கு நிருதை செய்ததற்கு அபராதம அடையாளமாக ஆட்டு 
ததலையை அவனுடலிலவைததுப பொருத்தி எழுந்திருக்கும் 
படிசெய்தார் - எ - று , 

என்னாதன றகைளயிகழ்தோன் புகல வியென வுலகுரைக்குமி 
டுக்கணடீாத , தன்னாகநதனயோக சாதனத்தால் விடுத்தி மயன 
றவத்தினாலும் , முனனாகமைகாகன் றனைப்பயக் தமேனையதுமு 
யற்சியாலு , மினனாக வவதரிததா ளமாரெலாங் கற்பகப்பூவீசி 
னாரே . 

இ - ள் , எனக்குநாதராக இருக்கின்ற பாமசிவனை நிகதித்த தக் 
கனுடையகுமரியென்று பழிப்பாகஉலகம் சொல்லுமே நம்மை 
யென்றுபாரவதி அத்துக்கத்திர தன்னுடைய தேசத்தை யோ 
காக்கினியினாலே நிவர்த்திசெய்து இமயோற்பருவதராசன் த 
போமகிமையினாலும் முன்னே மைநாகனென்கின்றபிள்ளையை 
ப்பெற்ற மேனாதேவியினது தவமுயற்சியினாலும் அவர்களுக் 
குமாரியாக அவதாஞ்செய்தாள தேவர்கள கற்பகபுட்பங்களை 
வருஷமாகப் பொழிந்தார்கள் எ - று , 


ரு 


சித்தாந்தந்தொன்று சத்தி சிவத்திரண்டாய் ஞானமிச்சைசெ 
யலின மூன்று , கொத்தாகிக்கு கலைதரு நாதவிந்து விரண்டினுக் 
குகொழுகொம்பாகி , முத்தாகிச் சிவனிடத்தே யுருத்திரன் மா 
லயன் முதலாமுனை ததமூல, வித்தாதி நிறைவாளைப்பயந்தவறகு 
முடிந்ததவம் விளமபல மே , 


இ - ள் , சித்தாந்தமாகச் சொல்லப்பட்ட சிவனிடததிலே ஒன் 
றுபட்ட அபின்னாசததியாய்ப் பின்பு அச்சிவத்தில் நின்றும்பின் 
சைத்தியென்று வேறுபட்டுப் பின்பு ஞானசத்தி இச்சாச்த்தி 
கிரியா சத்தியென மூன்று வகையாகிக்கடிலையிலுண்டாகிய 
நாதசேது களுக்கு . 


திருவவதாரச் சருக்கம் . 


அக 


கொழுகொம்பாகியும் சுவாமிக்கு முத்தாகியும் பரமசிவனிடத்தில் உ 
ருத்திரன்விஷ்ணு பிரமன் முதலானவர்கள் உண்டாகிறதத மூலமா 
கியவித்தாகியும் எங்குநிறைந்த பார்வதியைப் பெற்றவர்க்கு முடிந்த 
தவப்பெருமையைச் சொல்லக்க . மோ - எ - று . 


கலைவளரு மதிபோன்று சிவனை வெல்ல மதன் வளர்க்குங் கரும் 
பேபோன்றும் , பகலையுந்தெளிந்துபர்ந்து பந்துகழக்கூசல் பர்ரிப்ப 
t ? Y நாளில், மலையரசனிடத்தின்மறை நாரதனாரொருகா மிய மசிழ் 
வாலெய்தி , யுலகமெல்லாக்குடி பிருக்கும் திருவாற்றாலைக்கணம் 
தத்துரைக்கலுறரார் . 


இ - ள் . பார்வதி , இமாசல ராஜனுக்கும் போதேவிக்கும் குழம் 
சயாகி களர்பிளை பாலாளுக்கு நாள வளர்து மன்ம வனே 
வெல்லலிலவேணர் அகாதவளது கரும்பையொக்கப் பால் 
ரெய்களை புங்க உட்படத , பழங்கு , ஊரல விளையாட்ட) 
ma ஈய்து கொ வெரு : காலக் மலையரசனிடம் பேதமு 
ஈர்நத நாரதர்ாருநாள்வது உலகங்களெல்லாம் வாயல வேத் 
திருந்த அம்மை புடைம் இலட்சாம்பார்த்துச் சொல்லுவார்று . 


21AT 


நெற்றியிலோர் புலத்தியரை நேத்திரமுணடாமொருகை நெடி 
ய நலம் , பற்றுமொரு தனமறைபு மொருபாக மாகதம்போய்ப் பத 
சரமாகும் , கற்றைநெடுங் குழாற்பதிசடையாகு மொருகைவளை கழன் 
றுபோகு , முற்றுவர விவைகளென தலைபரசன் மனமுருக யுவகை 
யானான் . 


+ 


இ - ள் . பருவதராஜனே உம்முடைய குமாரத்திக்குச் சிலபொழு 
கிலே நெற்றியில் ஒருபக்கத்தில் அரைக்கண்தோன்றும் , ஒருகை 
பல சூலமுண்டாகும் ஒருபக்கத்துக்களம் மறைந்துபோகும் பாதி 
டைகளாகும் , ஒருகையிலே வளைகரிலலாமறபோகும் , இவைகள்ச 
ம்பவிக்குமென்று நாரதர் சொல்லப் பருவதராஜன் உள்ள முருகிச்சந் 
தோஷத்தையடைந்தான் - எ - று . 


கஅ 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 


வையநீர்க் கங்சை பாயும் பணிவரை மருங்கி வந்தாள் 
துப்பநீர்ச் சடையான் வந்தங் கோதவரு கொடங்கக் கேட்டு 
வையக மளித்தா டாதை வள்ளலைப் பணிந்து மானை 
பையன் றவத்துக் கேவல் கோடி பென் சித்துபோனன . 

12 


கல 


அருணாசலபுராணம் 


இ - ள் இப்படி நாரதர்சொன்னதைக் கேட்டுப் பார்வதியே நமக் 
குப்பெண்ணாக வந்தபடியினாலே பரமசிவன் மருமகனாகி வரவேண் 
டுமென்று பிரார் சதித்துக்கொண்டிருக்கிற நாளையில் பூமியிலே கங் 
கைபைசசெயக்கக் கொண்டிருக்கிற இமயபர்வதத்தி லொருபக்கத் 
தில் பரமசிவன்பாதோவொரு நினைவினாலே போகத்திலிருக்கிறாரெ 
ன்றவார்த்தை கேள்வி பாகித் தன் மகளாகிய பார்வதியையுஞ்சிலதோ 
ழிப்பெண்களையும் அழைத்துக்கொண்டுபோய் நமஸ்காரஞ்செய்து எ 
ன்னுடைய பெணயன உம்முடைய தவத்துக்காக ஏவல் செய்ய ஒப்பு 
க்கொள்ளுமென்று அவரிடத்தில் அம்மையை விட்டுப்போனான் பரு 
வதராஜன - எ - று . 


கூவ 


ஓங்குமாலயன் மற்றுள்ளோ ரொழிவிலாத்தவம் புரிந்தால் 
தாங்குபோளிப்பான்றானோர் கருத்தினாற்றவஞ்செய்போதிற் 
பூங்குழல்கனியும்போது முஞ்சியும்புன லுங் கொண்டு 
பாங்கியர் பலருஞ்சூழப் பணிவிடைபலவுஞ்செய்தாள் 


இ - ள் . எல்லாத்தேவரிலு முயர்ந்த விட்டுணு பிரமாமற்றவர்கள் 
பெருமையா யொழிவில்லாத தவசுசெய்தால் அவர்களுக்கு வேண 
டியவரத்தைக் கொடுக்கிறசுவாமி யாதோ ஒருகாரணத்தினாலே தவஞ் 
செய்கிறபோது பார்வதி பழம் புட்பம் தருப்பை திருமஞ்சன முதலா 
னவைகளைக் கொடுத்துத் தன்னுடைய பாங்கிமார்களுடனே பலபணி 
விடையுஞ் செய்துக்கொண்டிருந்தாள் - எ - று . 


இங்கிவையிருக்கத்தேவரியா வருமிமையோர்கோவும் 
பங்கயத்தவளை செய்திப் பணிந்தனர்பதுமத்தோனு 
மக்கவர்க்கிருக்கையோதா னவரவர் முகத்திற்சோர்வுக் 
குங்குமக்குழம்புநீத்த புபங்களிற்குழைவுங்கண்டான் 


இ - ள் . இவ்விடத்தில் இப்படியிருக்க எல்லாத் தேவர்களும் தே 
வேந்திரனும் கூடிப்பிரமனைச்சேர்ந்து தொழுதார்கள் அந்தப்பிரம 
னும் அவர்களுக்கு இருக்க ஆசனங்கொடுத்து பிறபாடு அவர்களுடை 
ய முகஞ்சோர்ந்து இருப்பதையும் குங்குமம் பூசியிருந்த தோள்கள் இ 
ளைத்திருப்பதையும் பார்த்தார் - எ - று . 


வச்சிரமொடிந் தீசானன் கணிச்சிவாய்மடிந்துங்காலன் 
முச்சிரம்வளைந்துமந்றோர் படையெலாமுறிந்து தேவர் 
மெய்ச்சுரமகுடமீர்ந்து மெலிந்தனம்விளம்புமென்றா 
னச்சுரர் தமக்குமோ மான் றாரகனழித்தானென்றான் . 


திருவவதாரச் சருக்கம் . 


இ - ள் . வச்சிராயுதம் ஒடிந்து போயும் ஈசானன் மழுவாயுதத்தின் 
வாய்மழுங்கியும் என்னுடைய சூலாயு தம்வளைந்தும் , மறவர்கள் ஆ 
யுதமுறிந்து தேவர்கள் சிரத்திலேயிருக்கிற மகுடம் பிடுங்கப்பட்டும் 
வருத்தத்தையடைந்தீர்கள் அவ்வருத்தத்தை சொல்லுங்களென்று 
கேட்கத் தேவேந்திரன் தாருகாசுரன் இப்படி அவமானரு செய்தா 
னென்று சொன்னான் - எ - று . 


காலையம்புயத்தோன் சொல்வான் காலனாற்கனலாற்காற்றான் 
மாலினாலென்னாலுன்னாலவன் வலிதொலைக்கலாமோ 
வாலமாமிடற்றான் சேயாயாலமாதிடத்தேதோன்றும் 
வேலனார் வெல்வாருங்க .. சிறையெலாம்விடுப்பாரென்றான் . 


இ - ள் . அப்படிதேவேந்திரன் சொல்லக் கேட்ட பிரமன்சொல் 
வான் எமன் , அக்கினி , வாயுவிட்டுது இவர்களாலும் என்னாலும்உ 
ன்னாலும் அந்ததாருகாசுரனைக் கொல்லக்கூடுமோ சிவனுடைய பிள் 
ளையாய் இமாசலபுத்திரியான பார்வதி பினிடமாக சிவசுப்பிரமணிய 
ர் அவதரித்து அவனைக் கொன்று உங்களசிறையை மீட்பாரென்று 
சொன்னான் -எ - று . 


சக 


யோகத்திலிருக்குமீச னுமைக்குநானளிக்குமாறு 
வேகத்திலியற்றுமென்றே யவன்விடைகொடுத்தான் மீண்டுன் 
மாகத்திலணுகித்தேவர் மதன்னை நினைத்தார்மாரன் ( ன 
சோகத்தையொழிக்குந்தென்றற் றேருடன் றோன்றிச்சொல்வா 


இ - ள் . யோகத்திலிருக்குஞ் சிவபிரான் பார்வதிக்கு மங்கிலியதா 
ரணம் செய்யும்படிச் சீக்கிரத்தில் முயற்சி செய்யுங்களென்று பிரமன் 
சகலருக்கும் உத்தரவு கொடுக்கத் தேவர்களெல்லாம் அமராபதிக்கு 
வந்து மன்மதனை நினைத்தார்கள் அவன் விடாய் தீர்க்கத்தகுந்ததென் 
றலாகிய தேரிலேறிவந்து சொல்லுவான் -எறு . 


எவன்றவமழிக்கமாத ரெவர்களை மயக்க நீவிர் 
கவன்றதெத்துயராலெம்மை யழைத்ததென்கருமமென்றா 
னவன்றனையிறுகப்புல்லி யமரர்கோனருளினோக் 

க்கிச் 
சிவன்றவமழிக்கவேண்டி யழைத்தமை தெரியச்சொன்னான் . 


இ - ள் மன்மதன் தேவர்களைப்பார்த்து எவனுடைய தவத்தை 
அழிக்கட்டும் எந்தப்பெண்களை மயக்கட்டும் , நீங்கள் எந்தத்துக்க நிமி 
த்தமாக என்னையழைத்தீர்க ளென்று கேட்கத் தேவேந்திரன் அந்த 
மன்மதனை இரண்டுகையினாலும் இறுகக்கட்டித் தழுவி உபசாரதுத் 


அருணாசலபுராணம் . 


டனேபாதுகார்த்துச் சிவனுடைய தவத்தையழிக்கும்படி உன்னைவே 
ண்டியழைத்ததென்று தெரியச் சொன்னான் -எ - று . 


விண்ணுளார்மகவான் சொல்ல வெகுண்டுவேள் மயந்து கூறும் 
பெண்ணலாரலியாணல்ல பிறப்பிலாரிறப்புமில்லார் 
கணணினாலளவை நூலாற் கருத்தினாலளவாவந்தத் 
தண்ணிலா முடியார்செய்யுந் தவத்தையார் தவிர்க்கவல்லார் . 

இ - ள் . தேவலோகத்திலிருக்கும் இந்திரன் சொல்லக் கோபித்து 
சுவாமிக்குப்பயப்பட்டுச் சொல்வான் தேவேந்திரனே சிவன பெண் 
னுமல்லர் ஆணுமல்லர் , அலியுமல்லர் , பிறப்பும் இறப்பு மிலலாதவ 
ர்காட்சிப்பிரமாணத்தினாலும் ஆகமப்பிரமாணத்தினாலும் தவத்தினா 
லும் இப்படிப்பட்டவரென்று நிதானிக்கக்கூடாத குளிர்ச்சிபொருந் 
திய சந்திரனைத்தரிக்குமுடையையுடைய அந்தச்சுவாமி தவத்தைய 
ழிக்கின்றதற்கு யார்வலலவர் - எ - று . 


கன்னிகைகவுரிாசன் கதமிலாப்பிரமசாரி 
சந்திதிமகிமையாலேயுயி ரெலாந்தழையாநிற்கு 
முன்னியவுயிர்கள்போல வொடுங்கிடும்மன்பாற் செல்லு 
மன்னியபொருளும் தோன்றி மனதிலேயொடுங்குமாபோல் . 
இ - ள் . அம்மனே கன்னிகை சிவனோகுற்றமில்லாத பிரமசாரி 

ஓ 
வர்களிருவருடைய சந்திதி மகிமையினாலே சகல உயிர்களு முண்டா 
கிவிர்த்தியாகும் முன் எப்படிசுவாமியினிடத்திருந்து சீவன்கள் உன் 
டாயினவோ அப்படியே அவரிடத்தில் ஒடுங்கும்மனத்திலே தோன் 
றிய அனேக வஸ்துக்கள திலே ஒடுங்கும்மனத்திலே தோன்றிய அ 
னேக வஸ்துக்களதிலே ஓடுங்குவதுபோல் - எ - று . 


தாமதகுணத்தாரென்பர் சங்கையுத்திடலா வீசன் 
சேமமாமுயிர்கட்கெல்லா மிளைபொழித்தருள்வதாகும் 
மாமன்குணமொன்றில்லை வடிவமிக்கனலாமென்கைப் 
பூமலர்சொறிந்தக்காலும் புகையெழப்பொரிந்து போமே 
இ - ள் . உலகத்திலே சங்காரத்தொழில் செய்வதனாலே சிவன்த 
குணத்தையுடையவரென்று சொல்வார்கள் அப்படி அன்றுஉயி 
ர்களுடைய இளப்பை யொழிப்பதாகும் மற்றத்தேவர்களுக்கு உண 
டாயிருக்கின்ற மும்மலசம்பந்தமில்லை இவருடைய சொரூபம் மிகவும் 
நெருப்பாகும் அவர்மேல் நான் புஷ்பபர்ணத்தைவிட்டால் அவைகள் 
புகையாய்க் கரிந்துபோகும் . 


போ 


உருவெனத்தெரியாதானை யுருவினோடருவாவானை 
யருவெனத்தெரியா தானை யமர்செயலரிதென்றஞ்சி 


திருவவதாரச் சருக்கம் . 


வெருவரப்புகுந்தானந்த வேளையில் வேளைகோக்கித் 
தழிவனத்திடையில்வாழுஞ் சதமகனுரைப்பதானான் . 


இ - ள் . உருவென்றுயாவராலும் தெரியக்கூடா தவரை யுருவமா 
கியும் அருவமாகியும் இருக்கின்றசிவனை அருவமென்றுந் தெரியாதவ 
ரைமிகவும் யுத்தஞ்செய்து செயிக்கப்படாதென்றும் மன்மகன் பய 
ப்பட்டுத் தன்னுடைய தானத்திற்குப்போகப் புறப்பட்டான் அக்கா 
லத்தில் மன்மதனைப்பார்த்து கற்பகத்தருவினிழலிலவாசஞ்செய்யாநி 
ன்றதேவேந்திரன் சொல்லத்தொடங்கினான் . 


மரபவனிரத்தின் மீது மலரவனாவின் மீது 
நாயகன்சிரத்தின் மீது பொறுத்ததுன்னலமேயன்றோ 
காயுநற்கதிரின் மேனிக் கடைந்தது.மெனக்குயிந்த 
வாயிரநயனந்தந்த செயலுமுன்னாண்மையன்றோ. 


இ - ள் . விட்டுனு தம்முடைய மார்பிலே இலட்சுமியை வைத்து 
க்கொண்டதும் உன்னுடைய சாமார்த்தியமல்லவோ சூரி பனைச்சாணை 
யில் கடையச்செய்ததும் எனக்கு ஆயிரங்கண் வந்தது உன்னுடைய 
ஆண்மையல்லவோவென்றான் தேவேந்திரன் - எ - று . 


செல்வதின்றெமக்காயங்கே தருவது தேவர்க்காவி 
வெல்வது சிவனை வென்று கொடுப்பது காமவேட்கைச் 
சொல்வதுமறுக்கவேண்டா மெனச்சொல்லித்துணைக்கைப்பற்றி 
நல்வரமிது தாவென்ன மதனவேணயந்து கூறும் . 


இ - ள் . பின்னுந்தேவேந்திரன் சொல்வான் மன்மதனே எனக்கா 
க அங்கே சென்று சிவனை செயித்து அவருக்கும் புத்திரனுண்டாகு 
ம் அந்தப் புத்திரன் அசுரர்களைக் கொன்று தேவர்களை பிழைக்கும் 
படி செய்வார் அதற்கு நீயேகாரணமாயிருக்கிறாய் நான்சொன்னவா 
ர்த்தையை மறுக்கவேண்டாமென்று கையைப் பிடித்துக்கொண்டு எ 
னக்கு இந்தகல்வரத்தைக் கொடுவென்று கேட்க மன்மதன் சகதோ 
ஷித்துச் சொல்வான் - எ - று . 


அரன்சிலைமலையென்றாலு மடுங்கணையரியென்றாலும் 
வறம்பெறவிசைந்தநானும் வரகதியாவென்றாலுங் 
கரும்பெனுஞ்சிலையாலைந்து கணையெனுமலரால் நீலச் 

( னான் 
சிரும்பெனுக்குணத்தால் வெல்வேனெனச்சொல்லித்தொழுதுபோ 


அருணாசலபுராணம் . 
இ - ள் . தேவேந்திரனே சிவனுக்கு வில்மலையாகியிருந்தாலும் வி 
ட்டுணுவே பாணமாகி யிருந்தாலும் வாசுகியே நன்றாக எற்றுகின்ற 
நாணியானாலும் என்னுடையகரும்பாகிய வில்லினாலும் ஐந்துபுட்ப 
ங்களாகிய பாணங்களாலும் நீலநிறம் பொருந்திய வண்டென்கிற நா 
ணாலும் அந்தச் சிவனை செயித்துப்போனான் மன்மதன் . 


சந்தனமணமுந்தெய்வத் தமிழ்ட்புதுமணமுங்கொண்டு 
வந்ததுமலயத்தென்றல் வசந்தமந்திரியுஞ் சேர்ந்த 
திந்துவு நிலவாம் வெள்ளை வலையினை யெறிந்ததெங்குங் 
கொக , லரிளமாவெல்லங் கோகிலமுழங்கிற்றன்றே . 


இ - ள். மன்மதன் சிவனை ஜெபிக்கும்படி புறப்படும்போது பொ 
திபமலையிலிருநது அவ்விடத்தில் தங்கிய சந்தண வாசனையும் திவ்விய 
மான தமிழ்வாசனையுங் கொண்டு தென்றறகாற்றுவந்தது வசந்தமாகி 
ய மந்திரியும்வந்து சேர்ந்தான் சந்திரனுங்கிரனமாகியவௌளை வலை 
யினை நான்கு பக்கமும் வீசினான் புஷ்பக்கொத்துகளையுடைய இள 
மையுள்ளமாமரத்திலெல்லாங் குயிலமுழங்கியது - எ - று . 


மல்லிகைமுகை பாஞ்சங்க மதுகரமுழக்கஞ்செப்ப 
முல்லைசண்பகமேசோகு முளரிபேமுதலாயுள்ள 
வௌளையின்மலருந்தேனு பிசைந்ரதன்னிரும்பைச்செம்பைக் 
கல்லினையுருக்குஞ்சொலலார் குறிஞ்சியாழ்கரத்திற்கொண்டார் 


இ - ள் . மல்லிகை பரும்போ சங்கமாகவும் அவ்வரும்பில் சப்திக்கி 
ன்றவண்டுகள் அச்சங்கத்தைவாயில்வைத்து ஊதுகிறவீரனாகவும்வி 
ளங்கமுல்லை சண்பகம் அசோகு தாமரை முதலாகிய கணக்கிலலா 
தபுஷ்பங்களையும் தேனை பும் நான்குபக்கமு மிறைத்துக் கொண்டுக 
டினமாகிய இரும்புகள் , பெண்கள் குறிஞ்சியாழென்னும் வாத்தியத் 
தைக்கையிலே கொண்டார்கள - எ - று . 


பொங்கியவடுக்கபான புகரணிமுகத்துச் செக்கா 
தங்குசிந்தூரமாகுந் தனியிருட்கரியுங்கிள்ளைப் 
பைங்குரக தமுஞ்செல்லப் பனைமுலைப்பவளச்செவ்வாய் 
மங்கையரெனும்போர் வீரர்வடிககணவாள்விதித்துச் சென்றார் . 


இ - ள் . மிகுந்த நட்சத்திரங்கள் முகத்திலிருக்கிற புள்ளிகளாகவும் 
செவ்வானம் ஒருதிலதப்பொட்டாகவும் விளங்குகின்ற ஒப்பற்ற இரு 


திருவவதாரச் சருக்கம் . 


ட்டாகிபயானையும் பசுமை பொருந்திய கிளியாகிய குதிரையும் நடக் 
கப்பருத்த முலையையும் பவளம் போன்ற வாயையுமுடைய சுத்தவீர 
ர்கள தங்கள் தங்கள் கண்களாகிய கத்திகளை அழைத்துக்கொண்டு 
புறப்பட்டார்கள் - எ - று . 


( 


கோணியகரும்புமைந்து குலமலர்க்கணை புக் கொண்டு 
வாணுதலிரதி செல்ல மகரகேதனத்தினோடு 
தாணுமாவனத்தைச் சேர்ந்தான் றவஞ்செய்வான்றனைக்கண்டிஞ்சி 
நாணினானறுகால்வண்டு நாணினானடுங்கினானே . 


இ - ள் , வளைவாகிய கரும்புவில்லையும்புட்பங்களாகி பஜந்துபாண 
ங்களையும் எடுத்துக்கொண்டு ஒளி பொருந்திபநெற்றியையுடைய இர 
திதேவி கூ - வர மீனக்கொடியுடன் பரமசிவன் போகத்திலிருக்கிறவ 
வத்தைச்சேர்ந்து அவ்விடத்தில் தவஞ்செய்கிற அந்தச் சுவாமியை 
ப்பார்த்து இவரைஎவ்வாறு செயிப்போமென்று பயந்து வெட்கத்தை 
யடைந்து நடுங்கினான் வணடைநாணாகவுடைய மன்மதன் . 


வெளித்தலர் த்தெதிர்த்தாலென்று வினையுமோ தனக்கென்றெண்ணி 
பொளித்தனன் முன்னே பின்னே யுமைவன் வரவுகண்டு 
களித்தனன்னயக்கமாமோ கனத்துகளிறைத்துவில்லை 
வளைத்தனனரிகாண் பூட்டி வடிக்கணைதொடுத்தான்மாரன் 


இள் . நேரே வெளியாக வந்து யுத்தஞ்செய்தால் என்ன கேடு நம 
க்குண்டாகுமோவென்று நினைத்து சுவாமியின் பின் தெரியாமல் ஒரி 
த்திருந்து சமயம்பார்த்துக் கொண்டு இருந்த போது பார்வதி அக்கட 
வுள் முன்னேபணிவிடை செய்யலருகலைக்கண்டு பெண் துணை நமக்கி 
ருக்கிற படியினாலேவெல்லக்கூடுமென்று சநதோஷித்து மோகத்தை 
உண்டாக்கும் புட்பபாணத்தை இறைத்துவில்லை வளைத்து நாணேற்றி 
ப்பாணங்களைத் தொடுத்தான் மதன் - ஏ - று . 


ஒருகரும்புருவச்சாப மொடியிமுைலகமீன்றா 
சரிருகரு ம் புருவச்சாப முள வெறுமெழுச்சியாலே 
பொருகணைதொடுத்தாற்சென்று புரஞ்சுடுகாண பினாலு 
மொருகணைகவித்தான்மார னுடலெலாங்கொளுத்திற்றன்றே. 


இ - ள் . மன்மதன் தானதிகசண்டைசெய்தால் ஒருகரும்பு உருவு 
மாகிய வில்லானது ஒடிந்தாலும் , உலகத்தைப் பெற்ற பார்வதியிதன் 
ரணடுகரும்புருவமாகிய விலஉண்டாயிருக்கின்றன நமக்குயா யெளை 
குறைவுமில்லையென்கின்ற செருக்கினாலே போய் அனேகபாணங்கருா 
விட்டபோது மூன்றுபுரத்தையும் எரித்தனகிஇயக அம்பையுடைய 


அருணாசலபுராணம் . 


சிவன் அம்மன்மதன் மேல் நெற்றிக்கண்ணைச்செலுத்தினார் அக்கண்ம 
ன்மதனுடைய உடம்பை யெல்லாங் கொளுத்திவிட்டது - எ - று . 

ஒருகண்னை யென்றமையால் நெற்றியென்று வருவிக்கப்பட்ட 
து , கண்ணையென்றசொல் மெய்கெட்டு கணையென்று சொல்லணி 
யேற்றது . 
அருக்கவெண்பஞ்சுபோல வமற்கண்ணாவணங்கனான 
திருக்குளங்கலைக்கண்டு தேவருந்திசையினோரும் 
வெருக்கொளலொளித்தார்பூத கணத்துடன்விசையினாலும் 
பொருக்கெனமறைந்து வெள்ளிப் பொருப்பிடைபுகுந்தானன்றே. 


இ - ள், நெருப்புப்பட்ட எருக்கம்பஞ்சுபோல்மன்மதனாகியமாறு 
பாடு பொருந்திய மனத்தையுடையவன் எரிந்துபோகக்கண்டு தேவர் 
களும் அஷ்டதிக்குப்பாலகரும்பயப்பட்டு ஒலித்துக் கொண்டார்கள் 
அதன்பின்பு சுவாமிபூதகணங்களுடன் ஓக்கிரமாக அந்தவிடம் விட் 
கிக்கைலாயத்துக்கு எழுந்தருளினார்எ று . 


சங்கரன்மணத்தைவேண்டி யுமை புகற்றவமே செய்தா 
ளங்கதுபுணறுமாறேழ் முனிவருக்கமலனசொன்னான் 
மங்கல வேளவி செய்த முனிவருமகிழ்வாபெய்தித் 
துங்கவெற்பிறையார்க்கத்தைச் சோபனஞ்சொல்லினார்கள் . 


இ - ள் . பரமசிவன் தன்னைக்கலியாணஞ்செய்து கொள்ளப்பர்வத 
ராஜனிடத்திறபோய் சுவாமிக்கு உன் பெணணைக் கலியாணஞ் செய் 
து கொடுவென்று கேளுங்களென்று அனுப்பினார் அந்தப்படியே அந் 
தஏழுபேரும் பருவதாரஜ நிடத்திற்குப்போய் இந்தசோபனசங்கதி 
சொன்னார்கள் - எ - று . 


மலையி ைமமகிழ்ந்தானந்த மலை பிலறபுதல்வன்வள்ளல் 
குலமதி யுய்ந்தோர் காமங் குடிப்பெயரே துவாழுந் 
தலமது புகலுமென்றான் றவத்தவர் நகைத்துக்சொல்வா 
ரலகிலான்பிறப்பநலல கிளையெனவறிவித்தார்கள் . 


இ - ள் . ரிஷிகள்போய்ச்சொன்னவுடனே பருவதராஜன்சந்தோ 
ஷித்தான் , அவன்பிள்ளை பாகிய மைநாகரிஷிகளைப்பார்த்துசிவன் எ 
ன்னசாதி ஊரெது சொல்லுங்களென்று கேட்டான் அதைமுனிவர் 
கேட்டு நகைத்துச் சிவனோ அளவிடக்கூடாதவர் அவர் பிறந்தவிடம் 
மூங்கில் அவர் நல்லசாதியென்று தெரிவித்தார்கள் . 


சுக 


பொருத்ததோருவகையாகிப் பிறைமுடியன் பேர்நாளிற் 
பொருத்தமுநாளுந்தேர்ந்து புனிதரைப்புகழ்ந்து போற்றி 


திருவ்வதா " ** சு . 


விருத்தியார்வரவுநாளுங் குறித்திறைவிடுத்தானன்னோர் 
பருத்தகங்கையினார்க்கிந்தப் படியெலாம்பணிந்து சொன்னார் 

இ - ள் , அப்படிசத்தரிஷிகள் சொன்ன பிறகுபருவதராசன் முத 
லானவர்களெல்லாம் மகாசந்தோஷத்தை யடைந்து சந்திரனைத் தரி 
த்தமுடியையுடைய சிவன் பிறந்த நட்சத்திரத்திற்கும் அம்மை பிறந்த 
நட்சத்திரத்திற்குத் தகுந்தபொருத்தமுங் கவிபாணஞ் செய்கிறகால 
முமறிந்து நிச்சயஞ்செய் துரிஷிகளினுடைய பாதத்கைபுகழ்ந்து வ 
ணங்கி விருத்திபொருந்திய திருக்கலியாண முகூர்த்தொலையும் எழுதிக் 
கொடுத் தனுப்பிவித்கான் அந்தஏழுரிஷிகளும் கங்கையைத் தரித்த 
கவாமிக்கு நடந்த சங்கதிகளெல்லாம் வணங்கிச் சொன்னார்கள் - எ - று 
இமையவெற்பிறைவனோலை முகத்கிலேழ்கிரிக்குமேருச் 
சிமையமால்வரைக்குஞ்செம்பொற் கரிமாவரைக்குமேழு 
தமரவாகடற்குஞ்சித்த சாரண முனிவோருக்கும 
அமரரானவர்க்கும்வஞ்சி மனத்தினையறிவித்தார்கள் . 

இ - ள் . இமய பருவதராசன் பார்வதியம்மை திருக்கலியாண மு 
கூர்த்த ஓலையை அநேக தூதர்கள்கையிற் கொடுத்தனுப்பிவிக்க அவர் 
கள் சததகுல பருவதங்களுக்கும் கொடிமுடி பொருந்திய மேருவுக்கும் 
சக்கிரவாளகிரிக்கும் , ஒளியையுடையசத்த சமுத்திரத்திற்கும் , சித்தர் 
சாரணர் முனிவர் தேவர் முதலானவர்களுக்கும் , அம்மன் கலியாண 
த்தைத் தெரிவித்தார்கள் - எ - று . 

ஒலைகண்டளவேசேர்ந்த வுத்திகளேழும்பூமி 
மாலையாச்செல்லுகின்ற மகிமைசேர்கதிகளேழும் 
நீலமேமுதல யுள்ள கிரியெல்லா நெருங்கிச்சென்ற 
கோலமாமுனிவர்சித்த ரிமையவர்குழாங்கொண்டார்கள் . 
இ - ள் . ஓலையைக்கண்டவுடனே ஏழுசமுத்திரத்திற்கும் பூமிதே 
விக்கும் மாலை போன்று பிரகாசிக்கின்ற மகிமைபொருந்திய எழு நதிக 
ளுக்கும் , நீலகிரி முதலாகிய சப்தகுலபர்வதங்களுக்கும் அதிஷ்டா 
னமாகிற தேவதைகள் நெருங்கிச் சேர்ந்தார்கள் முனிவர்களும் , சித் 
தர்களுந்தேவர்களும் கட்டங்கூட்டமாகச் சேர்ந்தார்கள் - எ - று , சுச 

அஷ்டதிக்கனைத்துந்தேரார் கொடிகளாலடைத் தார்விண்ணை 
மட்டறுவிமானந்தன்னான் மாலையான் மறைத்தார் வீதி 
நெட்டிலையாம்பைபூக நிறைகளால் நிறைந்தார் வெற்பிற் 
றட்டியபுழுகினாலே மெழுகினார் தரைகளெல்லாம் 

13 


கக 


லபுராணம். 


இ - ள் . எட்டுதிக்குந்தேரினாலுங் கொடிகளாலும் இடமில்லாம 
ல் நிறைக்துவிட்டார்கள் , ஆகாசத்தையிடமில்லாமல் விமானத்தினா 
லும் மாலைகளிலும் மறைத்து விட்டார்கள் வீதிகளில் கேட இலைக 
ளையுடைய வாழைகளையும் , கழுகுகளையும் நிறை றையாக நட்டு அ 
லங்காரஞ்செய்தாகள் மலையி ருக்கிற புழுகைக்கரைத்து தரைக 
ளெல்லாமெழுகினாகள் - எ - று . 

தோரணஞ் சமைத்தராமுக்தின் றொடையெலாந்தொடுத்தார்வி 
ண்ணிற் , பூரண கும்பம் வைததா புது மணிவிள க குமிட்டா, ஆரண 
னுலகுமற்றை யளகையும மாநாடு , நாரணனுலகுவந்து காணவே 
வேணுமாறே . 

இ - ள் . தோரணங்கட்டினாராள் அகில் முக்துமாலைகளைத் தொங் 
கவிட்டார்கள் , ஆகாசகங்கையை கொண்டுவந்து பூரண கும்பம் வை 
த்தார்கள் , நூதனமாகிய ரத்தினவிளக்கு ஏற்றினார்கள் பிரமலோக 
மும் அளகாபுரியும் தேவலோக மும , வைகுண்டமும் இதைப்பார்த் 
துகாணும்படி சிங்காரிததராகள் - எ - று . 


கசு 


மணிவிளக்கனையமின்னை மலையரமகளிர் கூட்டி 
கணிமலர்க்கங்கையாட்டிக் கலையினான மருங்கைவாட்டிப் 
பணிமணியாரப்பூட்டிப் பரியாத்தாபஞசூட்டி 
யணிநுதற்றிலகந்தீட்டி யருமறைச்சடங்கு செய்தார் . 


இ - ள் . இரத்தின தீபபோன்ற பார்வதியைபலையி லிரு கின்ற 
பெண்கள் கூடிக்கற்பாமலா வாசனை சோகககங்க சலகதினாலே ளநா 
னஞ்செய்வித்து இருப்புத்துவளும்படி சேலை கட்டி ஆபரணங்களும் 
முத்துமாலையம் பூட்டிப் பரிமளம் பெருக்கியமாலைகளைச் சூட்டி அழ 
கியநெற்றியிலே திலதப்பொட்டுவைத்து வேதவிதிப்படி சடங்குசெ 
ய்தார்கள் . 

பூரரணக்கோலஞ்செய்த பொடியணிபுனிதனாரைத் 
தாமணக்கோலஞ்செய்யச சதுமுகன் முதலே :ரீண்டிக் 
தூமணிததுகில்கள்சாத்திச் சுரதருமாலை சாத்தி 
மாமணிப்பணியை நீக்கி மாமணிப்பணிகள் நீட்டி 

இ - ள் . வாசனை பொருந்திய புட்பபாணங்களை எய்த மன்மதனை , 
நெற்றிக்கண்ணாலேயெரித்து அந்தப் புட்பத்தைப்பூசிய சுத்தராகிய 
பரமசிவனை மணக்கோலஞ் செய்யும்படியாய்ப் பிர்மா முதலானவர்க 
ள் கூடிப் பரிசுத்தமாகிய ரத்தினமயமாகிய வஸ்திரஞ்சாத்திக்கர்ப்பகப் 


T 


பூமாலை தரித்து முன்னேயிருந்த கர்ப்ப பரணத்தைக் கழற்றிப்போ 
ட்டுமாணிக்க ரத்தினங்கள கிய ஆபரணங்களைத் தரித்தார்கள் - எ - று , 

சடையிளம் பிறையைத் தங்க விறையெனத்தகைந்துசூழ்ந்த 
உடு குலமென்ன முத்தா லொளிவிடுமகுடஞ்சூட்டி 
அடைவு -ன் விழியசிங்கள: தயாக தின்மீது 
குடியிருந்தனபோற்செய்ய குண்டலமிரண்டுஞ்சாற்றி 

இ - ள் , சுவாமியின துசடையிலேகரித்த பிறையைப்பார்த்து தம் 
முடைய புருஷனன்று சுற்றிக்கொண்ட நட்சத்திரக் கூட்டங்கள் 
போலமுத்துகள் பிரகாசியானேகிரீடஞ்சூட்டிப்பொருந்திய கண்க 
ளாயிருக்கிற சந்திரசூரியரிருவருபக தினிடத்திற் குடியிருந்தாற்போ 
ல அழகாகிய இரண்டு குண்ட லங்களைச் சாற்றினார்கள் - எ - று . 

வரம்பெற்ற திருமால் சற்று மலர்விழிக்கரிய சோதி 
பரம்பிற நனைய நீலப் பருமணிசிலம்புசாத்தி 
விரும்பியகோலஞ்செய்தா ரிறையுமால் விடைமேற்கொண்டா 
ரரமபையா நெருங்கிதண்ணி ராஞ்சனங்காட்டினாக 

கள் 
இ - ள் , விட்டுணு வானவர் வரம் பெற்றுக்கொள்வதற்காகத் தம் 
முடைய கண்ணிலொன்றை பாதகநிறத்தினாரே அந்தக்கண்ணி 
அது கறுப்புச்சோதி காலை சுற்றிப்பாவினது போல் நீலம்மணி களாலி 
6 மக் , சில பைத்தரித்து சாவகதிர ரூம விருயாத்தாந்த அலங்கா 
மஞ்செய்தார்கள் பாமசிவன் விட்டுறுவேருருவாகி ரிஷபத்திலேறி 
டூர் அப்பொழுது ரம்பாஸ்திரீகள் மஞ்களாலாத்தி எடுத்தார்கள் . 
குலவுமா லணு ப்ேபேற்றக் குமுதவாய்மலர்ந்தான்கஞ்ச 
பலரினான் வணங்கச்சற்ற மணிமுடியசைத்தான் விண்ணோர் 
தலைவனாரெதிரரின்றேகதத் தனிநகை புரிந்தானறேவர் 
பலருமவந்திறைஞ்சியேத்த வாக்கெலாம்பார்வையீந்தான் . 

இ - ள் . விட்டுணுவானவர் சுவாமியின் முன்னேவந்து வணங்கச் 
செவ்வாம்பற் தீப்போலுக் திருவாய்மலாந்து வாருயென்றார் தாமரை 
ப்பூவிலி ருக்கிற பிமாவந்து நமஸ்கரிக்கச்சற்றே ரத்தினகிரீட மிழை 
த்த திருமுடியை யசைத்தார் தேவே திரவம் தனஞ்செய்பப் புன்சி 
ரிப்புக்கொண்டார் மற்றக்கேவர்களெல்லோரும் வந்து வணங்கக்கிரு 
பைக்கண்ணினாலே பார்த்தருளினா - எ - 

கலிவிருத்தம் . 
முடித்தகங்கையாற் பிறை கொழுந்தெழுந்து மேன்முகைத்து 
வெடித்ததாமெனத் தவளவாய்கவீகைமேல் விளங்க 


-அ . 


எட் 


வடித்தகங்கையினருவியுமம் புலிக்கொழுந்துந் 
தொடுததுவிழுமாறனபுரிகவரிகளொடுங்க . 

இ - ள் . சடையிலேவைத்தகங்காசலத்தினாலே பிறையானது கொ 
ழுத்துவிட்டு அரும்பாகியதுபுஷ்பித்ததென்று சொல்லும்படி யாக 
வெள்ளை வட்டக் குடைபிடிக்கவும் அலையடிக்கின்ற கஙகைபினருவி 
யும் , சந்திரனும் சேர்ந்து விழுநததுபோலும் இரண்டுசாமரம் வீசவும் 

திருவினாயகடைப்பை கொண்டாறுபுறமுஞ்சோக் 
தருவுாையகனகளாஞ்சி கொண்டொறுபுறமுஞ்சார 
விரவினாமுகனால வட்ட ககொடுவீசப் 
பரவினாரவரவாதுமபுருவிருபுறமசாட . 

இ - ள் . இலட்சுமிகாந்தராகிய விஷணு பாக்குவெற்றிலை முதலா 
னவை வைத்திருக்கிற அடப்பையெடுத்துக்கொண்டு ஒருபக்கம் வர 
வும் கற்பகத்தருவுக்கு நாதனாகிய தேவேந்திரன் படிக்கம எடுத்துக் 
கொண்டுவரவும் , பிரமாசமீபத்தில நின்று ஆலவட்டமவீசவும் தும்பு 
ருநாரத ரிரண்டுபேரும் வந்தனஞ்செய்து இருபுரத்திலும் நின்று ச 
ங்கீதம் பாடவும் - எ - று . 

கூற்றனானவன் கனகபாதுகை கொடுகுறுகக் 
காற்றுவேந்தனுந் திசையெலாநறும்புகைகாட்ட 
வேற்றுவாகனக்கடவுளுஞ் சிறியவாளெடுப்பத் 
தோற்றுமாதவர் கலைமதிவிளக்கெடு சூழ 

இ - ள் . யமராசனானவன் தங்கத்தினாலே செய்திருக்கிற பாகக்கு 
றடுகளைக்கையாலெடுக்துக்கொண்டு வரவும்வாயுபகவான் திக்குகளெ 
ட்டிலும் அகிறபுகை சாம்பிராணிப்புகை காண்பிக்கவும் ரீஷிபத்தினி 
யனேகரும் சந்திரானேகருமவிளக்கெடுத்துக் கொண்டுவரவும் - எ - று 

கரமடந்தையர் துயிலின் மஞ்சிகைபலசுமப்ப 
வரமங்கையர் நவமணிப் பணிசுமந்தணுகப் 
பரவுகினனரர்முதலினோர் வீணையார்ப்பரிக்கப் 
பொருவினான் மறைநடந்திறை தலைமையைப்புகழ . 

இ - ள் . தேவகன்னியர் அநேகர் வஸ்திரம்வைத்திருக்கிற பெட் 
டிகளைத் தூக்கிக்கொண்டு வரவும் 114 லோகப் பெண்கள் நவமணிக 
ளிழைத்திருக்கிற ஆபரணங்களைச் சுமந்துகொண்டு வரவும் கின்ன 
னர்கிம்புருடர் வீணை வாத்தியஞ்செய்யவும் நான்கு வேதங்களுஞ ச 
மீபித்துச்சுவாமி யெல்லாருக்கும் பெரியவரென்று புகழ்ந்துமுறை 
பிடவும் , 


திருவவதாரச் சருக்கம் . 


கிரகமேறுவெண்வசுக்களு முனிவருங்கிளா 
வரகர்விஞ்சையரிமையவர் மகிழ்ந்து கண்டுணா 
விருகரங்களாலுருத்திரர் மலர் மழையிழைப்பத் 
திருவு வெண்கலை மடந்தையுமிமாசலந்தெளிப்ப 

இ - ள் . சந்திர சூரியரிருவருந் தவிர மற்றையேழுகிரகங்களும் அ 
ஷ்டவசுக்களும் , முனீசுவரர்களும் களிகூர்ந்துவர நாகலோகத்தார்வி 
கதியாதரர்கள் தேவர்கள் பார்த்துச் சந்தோஷத்தையடைந்து உருக 
ஏகாதசி உருத்திரர்களும் இரண்டுகைகளாலும் புஷ்பங்களை வருஷ 
மாக இறைப்ப இலட்சுமியும் சரஸ்வதியும் பனிநீர் தெளிக்கவும் -எ - று 

திக்குப்பாலகர்தெரிவையர் திசைதொழுந் திகழ 
மிக்க மாதர்களெழுவருஞ் சோபனம் விளம்ப 
விக்குநேர்மொழி நீரறமகளிர்வாழ்த்தெடுப்பத் 
தக்கவிஞ்சையர்மகளிர்பல் லாண்டிசைவழங்க . 

இ - ள் . திக்குப்பாலகருடையதேவிகள் அவரவர் திசைகளி னின் 
றுசேவிக்கவும் , சத்தமாதர்கள் சோபனப் பாடவும் , கருப்பஞ்சாறுபோ 
ல்மா துரியம பொருந்தியவார்த்தைகளையுடைய நீரரமகளிர் வாழ்த்து 
சொல்லவும் , தகுந்தவித்தியாதரமாதர்கள் பல்லாண்டு கூறவும் - எ - று . 

சண்ட பேரிகை குடமுழாமுழவுகாகளக் 
தவுண்டைமல்லரீசல்லரி வலமபுரியொலிப்ப 
யண்டகோளகை மடந்தையர் சிலம்பொலியதிரப் 
வெண்டிசாமுகந்தனிலுமென் பிரம்பொலியிசைப்ப , 

இ - ள் , பெரியபணி பினோசையும் , பேரிகை குடவாத்தியம் மத் 
தளவாத்தியம் . காகளம் , சப்திக்கின்ற மல்லரி, சல்லரி - சங்கங்கள்கோ 
ஷ்டிக்கவும் தேவப்பெண்கள் காலின சிலம்பு கலீலென்று சப்திக்க 
எட்டுத்திக்கிலும் நகதிகேசரானவர் வருகிறகட்டங்களை விலக்க அடி 
க்கிறபிறம்பினது சத்தம் பிரகாசிக்கவும் - எ - று . 

சஅ 
எண்ணும் வென்னிய மாய்வரையடியிறங்கிய திடப் 
பண்ணல்சேனையின் தொழுத்திமகிரித்தலமடைந்த 
விண்ணுமண்ணுடு பெள் ளிடமுறநெருங்கியவிமானம் 
மண்ணுமால்விழை நெறிகடந்தடைந்ததுபரியே . 

இ - ள் . யாவராலுக் தோத்திரஞ் செய்யப்பட்ட கைலாசகிரியடி 
வாரத்தில் ரிஷபவாகன மிறங்கியது சுவாமியினுடைய சேனையினமு 
ன்னணி இமையபர்வதத்தையடைந்தது ஆகாசமும்பூமியும் எள்ளிரு 


இடமில்லாமல் விமானங்கள் நெருங்கியதுகள் அலங்கரித் திருந்த 
மவிஷ்ணுவாகியரிஷபம் சுவாமியைத் தூக்கிக்கொண்டு வழிமுழுது 
நடந்தது இமையபர்வதராசன் பட்டணத்தில் வந்துசோாதது . 

இமயகிரிப்பதியடைந்து மிய கிரிமடனார் 
நிமலனார் திருவழகெலாம் விழிளாலிரைத்தா 
ருமைதவத்தினுக்கழிவிலை யெனப்புகழ் எதுரைத்தா 
ரமர்செய்க மனை யழித்தகண்ணெதுவெனவுரைத்தார் 

இ - ள் . அப்படி பே சிவன் இமயபருவதத திலே எழுக் கருளின 
போது அத்தமலையிலிருக்கின்ற பெண்கள் சுவாமியின் அழகைப்பா 
ரத்துப் பாவ கிசெய்க கலத்துக்கு ஒருகுறைவு மில்லாமல் பலன் சி 
ததியாயின என்றார்கள் அவாகளில் , யுத்தத்துக்கு வந்த மன்மதனை 
காரித்தகண எதுவோ அந்தக்குமான கண்ணைப்பாரப்பே யென் 
பார்கள் . 

ஆகமாமணிந்திருக்கவு முலகெலாமார்ந்த 
யோகமீதிவரிருக்கைய கு மதனுடலொழித்துப் 
போகபரிவர்விருப்புற வுயிர்க்கவைபுண பந்த 
மோகயக்கிடுமுகலம் செனசசார் மொழிந்தார் . 

இ - ள் . மன்மதன தேகத்தையுடைய வகுயிருந்தபோது இவர் 
பேகத்திலேயிருந்ததனாலே உலகத்திலுள்ள சனங்களெல்லாம் விகா 
, மிக்லாமல் அரசது சிடர் தன பன்மகன் தேகம்போயும் இவ போக 
ததிலே விருப்பம் உண்டான படியினாலே சகலருக்கும் போகத்திலா 
சை யுண்டாசசுது ஆனபடியினாலே யோகத்தை யுண்டாக்கு கிறவர் 
இங்கச்சிலனேயன்றி வேறொருவருமிலயென்று ல திரீசனங்கள் சி 
லாசொன்னார்கள்-எ - று . 

மாயவிறகைவேள ழகிய ரெழின்மிதவடிவி 
லாயிரத திலொன றிலையெனத்தனை மதிக்கவனைத் 
தீயிடத்துடல்கொளுத்திற தவத்தினற் றிறமே 
யா முத்தமரழிப்பரோ வெனச்சிலரறைந்தார் . 

இ - ள் . மாயஞ்செய்கின்ற கருப்பு வில்லைக்கையிற்றரிக் திருக்கின் 
நமனமகன் அழகு இந்தச் சுவாமியினுடைய வடிவமாகிய அழகில் 
ஆபிரத்திலொருபங்கு காணாது அதனாலே அவனை இகழ்ந்து தன்னை 
மகித்தாக் தீயிஞலே அவளைககொளுத திப்போட்டது தபோமகிமை 
யினாலேயே ஆராய்ந்தெடுக்கத்தகுந்த உத்தமர்கள் ஆனால் அப்படிச் 
செய்வார்கனே வென்று சிலமாதர்கள் சொன்னார்கள் எ - று , 


மா து என் பெருங்கிளை ஞரூ மருகனார் திரளும் 
காறனபினாலெதிரெதி கழுவின கலா ST 
ராதியந்தமுமதனிலை யளவிடாவரியோன் 
வே கிடன் கரம்பிடிததினி திழிக்கனன விடை முன் . 

இ - ள் . மாமனாகிய பாவதராசன சுற்றத்தா 1 முதலிய சேனைச 
ளும் மருமகளுகிய பாபசிவகதினுடைய சேனாமுகமுமிகுந்த ஆ 
சையோடுங் கடினவகளாய் எகிரெதிராகவந்து ஒருவருககொருவ 
ராகத் தழுவிககொண்டாாகள் முதலுமீறுமிலலாக அளவிடப் பட r 
க சிவபிரான பிரமனகையைப்பிடித்துக்கொண்டு ரிஷபவாகனத்தி 
ல நினறு இறங்கினார் - எ - று . 

இல ர us கபனே தர் நீராஞ்சனமெடுபப 
வலக பாலசரிருமருதுநடகொது கத் 
திலரமரவனிருகை மே லொருகரஞசேர்த்திட் 
டலகில மணமிழைகக்கோர மண்டபகாணைந்தார் . 

இ - ள் . இப்படி சுவாமி ரிஷ வாகனம் விட்டு இறங்கின வு - னே 
அழகுள்ள அனேசயபெரைள ஆலாத்தி எடுக்கவும் அஷ்டதிக்குப் 
பாலகரெட்டுப பேரும சுவாமியினி 7 புற கதிலும் நடந்தொதுங்கி வர 
வும எலலாருக்குங்கிலகமாகிய விட்டு றுவினுடைய இரண்டு கை 
மேலும தமமுடைய ஒருகையைச் சோத்துக்கணக்கிலலாக ரகதி 
ன 13 களா லிழைககபபட டிருக்கின்ற பண்டபத்திலவந்து சோந்தா 
கள் - எ 
-எ - று . 

ரிய மண்டபக் கமைநகபீடிகையின் மீதமைந்தார் 
வரையிடப்பிறந்ரமை வள முலைரொலிவருவா 
குருமலாகரையிலே 5 நிவா கருள் குடி . பிருக்கும் 
திருமுககிடையிறைபவன வலப்புரஞ் சோருதா . 

இ - ள் . சுவாமி அருமையாகிய அந்தமண்டபத்தில் இட்டிருக் 
கிற ஆரனத்திலெழுத கருளினா கன கசன் மலை போலே யிருப்பதனா 
ல அததத்தனங்களே இலாகள்பலை மேலே பிறந்தார்களென்று காண் 
பிக் தம டியாகவருகிறமாகாகளுடைய நிறம்புடபம்போலும் கை 
களிலே க திககொண்டு கிருபையே குடியாகவிருககினற அழகிய முக 
ததையுடைய பார்வதியைசசிவனுடைய வலப்புறத்திலே உட்கார 
வைத்தார்கள் - எ - று . 

முன்னையாரணன் வதுவையின் சடங்கெலாமுடித்து 
வன்னிமேற்பொரியின் றந்தெகெய சொரிந்து மந்திரத்தா 
லெனனையாளுடைய பிறைவனுமேழுலகினற 
சுன்னிசெக்கரம்பிடித்து மூவலஞ்செய்தான்கனலை 


- 


அருணாசலபுராணம் . 


அசு 


இ - ள் . இந்தப்பிரகாரம் சுவாமியும் அம்மனும் கலியாண மண் 
டபத்தி லெழுந்தருளியிருக்க அந்தவேளையில் பிரமன் கலியாணச் 

ங்கைவிதிப்படி முடிக்க என்னையாட்கொண்ட பரமசிவன் அக் 
கினியிற்பொறியிறைத்து நெய்யாகு கிசெய்து முன்னே ஏழுலகத்தை 
யும் பெற்ற அம்மை கையைப்பிடித்து அக்கினியை மூன்றுதரம்வல 
மாகச் சுற்றிவந்தார்கள் - எ - று . 

ஒற்றைவால்வளை யொலித்ததுசுறு தியுமொலித்த 
சுற்றும்வான வரிருடியார் மலர் மழைசொரிந்தார் 
பற்றியாசனத்திருந்தன னனை வருடபணிந்தார் 
பெற்றதாதையோடன்னை யைப் பணிந்தனள் பெதும்பை 

இ - ள் . வெண்மை பொருந்திய ஒப்பற்ற சங்கமுழங்கவும் நான் 
குவேதங்களும் சப்திக்கவும் நான்கு புறமும் சுற்றிக்கொண்டு தேவ 
ர்களும் ரிஷிகளும புட் பமாரியைப் பொழியவும் சுவாமி ஒறுஆரனக் 
தில் எழுந்தருளினார் அப்போது சர்வத்திரபேரும் வந்தனஞ் செய் 
தார்கள் பார்வதியானவள் அவள் தாயையுந் தகப்பனையும் வணங்கி 
னாள் - எ - று 

எரித்தகாமனைத் தருதியென் றமையவரயன் மா 
லொருத்தரின்றியே யிறையவன் மகிழ்ச்சிகண்டுரைத்தார் 
மரித்தகாமனையழைத்தருட் புரிந்தனன் வள்ளல் 
பெருத்தவன் பினாலனைவரும் விடை கொடுபெயர்ந்தார் 

இ - ள் . தேவர்களும்பிரமனும் விட்டுணுவும் மற்றயா வரும் சு 
வாமீ எல்லாரிடத்திலும் வைக்க பிரியத்தைப் பார்த்துச் சுவாமி 
முன்னே எரித்தமன் மதனை எழுப்பிக்கவேண்டுமென்று கேட்டா 
ர்கள் அப்படியே இறந்துபோன மன்மகனை வரவழைத்துக் கொடுத் 
துகிருபை செய்தார் பரமசிவன் பின்புயாவரும் விடை பெற்றுக்கொ 
ண்டுபோனார்கள் . 

அஅ 
அதற்பினண்ணலுங் கவுரியுமுறுகியொன்றாகி 
மதத்தவானையைக் குமரனைப்பயந்தனர்மகிழ்வாய் 
விதித்த வேளையிற்குமரனுக் களித்திறைவிடுத்தான் 
கொதித்ததாருக னுயிர் குடித்துவந்தனன்குமரன் . 

இ - ள் . அப்படியே திருக்கலியாணமும் நடந்தபின்பு சுவாமியு 
ம் அம்மையும் மிகுந்த அன்பு கொண்டு ஒருருவமாகிச்சேர்ந்து வலி 
மைபொருந்திய யானை முகத்தையுடைய விக்கினேசுரரையும் சிவசு 
ப்ரமண்யரையும் பெற்றார்கள் . அதன்பின்பு சுவாமி சிவசுப்ரமணி 


T 


திருவவதாரச் சருக்கம் , 


கரு 


அசு 


யருக்கு ஒருவோர் சந்தை அருளிச்செய்தனுப்பிவிக்க அவர்போய் 
அந்தகாசானை வேலாயதத்தால் விட்டெறிந்து கொன்று சந் 
தோஷததையடைர் தார்குமாரசுவாமி எ - று . 

10.S. லனத்திரள் ம vbsi பொருகரிவதன 
ஈம் எடுத்தசெங் காலுடனிமையவெற்பகன்று 
கபி.வெற்பில்வந் நிமையவர்முனிவர் கண்களிக்க 
வெயிலுடைப்புரமெரித்தவ விருந்தனனப்பால் 


இ - ள் , மயில்போல்விளங்குகின்ற பருவதராசன் மகளாகிய ஸ்ரீ 
பார்வதியார் முகத்தையுடைய பிள்ளையார் வேலாயுதத்தைத்தரித்த சிவ 
சுப்பிரமணியருடன் இமையகிரியை விட்டுநீங்கித் தேவர்கள் முனிவர் 
சளுடைய கண்களிகூரக் கைலாயத்தில் எழுந்தருளியிருந்தார்முப்புர் 
த்தை யெரித்தவராகிய பரமசிவன் அதன்பின்பு எ - று , 


( மூன்றாவது .) 


திருவவதாரச் சருக்கம் , 

முற்றிற்று . 


ஆத் திருவிருத்தம் உருக 


Mal 


சிரமம். 


(நான்காவது ) 


திருக்கண்புதைத்த சருக்கம் . 


***** 


அறுசீர்க்கழிநெடி லாசிரியவிருத்தம் 
பின் னனையமுகிறவ மிமகிரியின் நபோபலத்தான்மேனையான, 
வன்னையிடத் தென்னன்னை பவதரித்த கதையிரிதே யுரைத்தே னிப 
பால் , பொன்னனையசடையிறைவன் றிருகயனமிருகரத்தாழ்புரைத்த 
வாறு , தென் னருணை மாநகரி லனலைவினை தீர்த்ததுவுஞ் செப்பலுற 
றேன் . 

இ - ள் , மின்னல்பொருத்திய மேகங்கள் தவழ்ந்து போகின்ற இம் 
வற்பருவதத்தின் தபோபலத்தால் மேனாதேவிவிடமாக என் தாயாகிய 
பார்வதி அவதரித்த கதையிலே கொஞ்சந்தான் சொன்னேன் அப்ப 
ர்வதி பொன்போலும் சடையுடைய சிவன தழகியகள் கரை இரன்டு 
கைகளினாற் பொத்தியதும் அதனால் வரும் வினையைக் தெற்கிள் கண் 
ணிருக்கிற அருணாசலத்தில் அம்மை பூசைசெய்து தீர்த்ததும் சொல் 
லத்தொடங்கினேன் . எ - று . 

வேறு , 
ஊடுவார்புலவிதீர்ப்ப ரொருவருக்கொருவர்மாலை 
சூடுவர்மறை நால்கேட்பர் சொல்பவர் விணைநாதம் 
பாடுவர் பலவினோதம் பயிற்றுவா பகொசுழ 
மாடுவர் வெலவர்தோற்ப மணிமலர் புனைவாரைம்பல் 


re 


CA 


IITTYTUT ATTITIMITI ) 


SILIW Yun 


AL 


O 


YTI 


7TE 


bande a 


ware 


nr . 


mano 


mm 


WT 


திருக்கண்புதைத்த சருக்கம் . 


16 


( 


இ - ள் , சிவபிரானும் பார்வதியும் பிணர் கிக்கொல்வார்கள் அதை 
மறுபடயும் தீர்த்துக் கொள்வார்கள் ஒருவருக்கொருவாயாகைளைச் 

டிக்கொண்டுவேதசாஸ்திரங்களைத் தேவர்கள் முனிவர்கள் சொல்லக் 
சேட்டு - அதன் பொருள் சிலருக்குச் சொல்கயும் வீணைமுகாய வற் 
ரைவாசித்தும் மற்றும் ரேயாட்டுகள் செய்தும் பாதரம் சூதாடி . 
யம , அதனால் வெற்றியையும் தோற்பையாடைந்து அழகிய ஆபரண 
1 காத்தரித்துக்கொண்டு ரிகுந்தாாகள் - எ- , 


இதுவுவது , 


அந்தவே வா லென்னன்னே யையானயிரை சியையா 
விந்துவு ரேசரானுமயாவரெனறினாத்தாளர்தை 
சுந்தரக்கனிவாய்மிலனே டர்களையுமிருகனென்றார் 
கந் தனைப்பயந்தாளீசன் விழிகளை புதைத்தாள்கை யால , 


-ள . அந்தச்சமயத்தில் என் தாயாகிய பார்வதி சுவாமியை வணங் 
யா சந்திரசூரியர்கள் யாவரென்று கேட்க அதற்குச்சுவரமி அழகிய 
கனிபோலும் வாயையுடைய பெண்ணே அந்த இருவரும்நம்முடை 
யகண்களென்று சொன்னார் சிவாபரமணியரைப் பெற்றதாயானவள் 
கேட்டுவேடிக்கையாகக் சுவாமியினுடைய கண்களை 

டைய கண்களை இரண்டு 

மண்டுகைகளா 
ல மூடினாள் - எ - று . 


கவிகிலைத்துறை , 


ஈசனார் விழிபுதைத்தலும் மிருட்பிழம்பிருக்கிப் 
பூசினாவெனவிருண்டன திசைகளும்புவியு 
மாஜவீசிமால்வரையெனக்கருகிய மலைகள் 
காசுலாவியாதியெலாம் பமுனை போற்கறுத்தது . 


இ - ள் , பரமசிவத்தின் கண்களைப்பார்வதிபுதைத்தலும் இருட்க 
ட்டத்தை யுருகச்செய்து பூசினது போல் திக்குகளும் பூமியுமிருண்ட 
துமலைகளெல்லால் குற்றமற்ற நீலகிரியைப்போல்கறுத்தது மணிகள் 
பொருந்திய ஈதிகளெல்லாம் யமுனாதிபோல்கறுத்தது - எ - று , 

அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிழுத்தம் , 
மறையவனுநாரணனு முனிவர்களும் வசுக்களுநான் மறையும் வா 
னோ , நிறையவனும் விழியொளிபோ லிரவிநெடும் குருடரெனவிருந் 
தார்மற்றைக் , சறவை நிரை நுகல் விலங்கு புறவைகளு மொளியிழ 
ந்த கண்ணதான் . துறவறமுந் பிரவரமுத் தொலைந்தனமற் றுளதொ 
மூலம் தொலைந்ததன்றே 


அருணாசல புராணம். 


இ - ள் . பிரமனும் வுஷ்ணுவும் முனிவற்களும் அஷ்டவசுக்களும் 
காங்குவை கங்களும் தேவர்களும் இந்திரனும் கண்கள் பிரகாசமற்றுப் 
பிறவிக் கு ரூட்டர் போலிருந்தார்கள் பாசாளை முதலியரிருகங்களும் ப 
ஷிகளும் கணணொனியற்றள துறவயமில்கா யிரண்டும் ஒழிந்தனமற் 
மஎல்லாத்தொழிலகளும் செட்டது --- று . 


கவிலைத்துறை 
கேவர் மானிடரோக்கதர் ரெமொத்திரிந்தார் 
கோவிலில், திரன் வெங்கரிக கிறங்கொண்ட 
காவிலம்புயன் கொ , கொடி பானதவவளவின் 
மூவர்தேவனுக்களவறு முறைசொலிப்புகன்றார் 

இ - ள் . தேவர்களும் மனிதர்களும் இராக்ஷசர் நிரம்போலக்சறுத் 
தார் , ஆதாயத்தில் இந்திரன் வாகனமாகியவெள்ள யானைகள் போல் கறு 
சது கதலில்லாதபிரமன் கொடியாகிய அன்ளர் சரசம்போக்கறு 
கியது அப்படி எல்லாப்பொருளுங்கறுத்து மயங்குகிரசாலத்தில் மும 
மூர்த்திகட்கு முதல்வனானசிவளிடத்தில் எல்லோரும் போய் முறையிட் 
இத்தங்கள் குறைபைச் சொல்லிக்கொண்டார்கள் - எ - று , 

அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தம் . 
அஞ்சலென வமைந்தகரத் திறைவனுதல் விழிதிறக்கா ளவனி 
யேழுத் , துஞ்ச மிருளகன்றது பன்னிரு சோடி சூரியர்கள் தோற்றம்போ 
ல . வஞ்சியுமைபிறைவன் விழி தைர்கதிருக்காாலரை வாங்கிகின்ற 
ள் , விஞ்ச மறை யவர் தனக்குங் கனல்போல் விழிமூன்றும் விளங்கிற்ற 


ன்றே , 


இ - ள் . சிவபிரான்பயம் வேண்டாமென்று கையமைத்துப்பன்னி 
ரண்டுகோடி . சூரியருதயம்போலத்தன்னுடைய நெற்றிக்கண்ணைத்திற 
க்க எழுலமும் அந்தகாரத்தை மங்கியது பார்வதிபொத்தியகைபைவா 
ங்கன்றாள் . பிராமணர்கள் வளர்க்கும் யாக , க்கினிபோம் மூன்றுகண் 
களும் விளங்கின . 


பார்புதைத்த திருவயிற்றான் பணிந்துறைப்பா ணெடுஞ் சூலப்ப 
டையாய்காலன் , மார்புதைத்த மலர்ப்பதத்தை யார் புதைத்த சடாட 
வியாய்வையமேழும் , கார்புதைத்தவிருளாக விழிபுதைத்தக்காடும்பாவ 
ங்கழலுமாலு , தீர்புதைத்தா யுடத்திற்றவம்புரிதற்கான விடநிகழ்த்து 
மென்றாள் . 


. 


இ - ள். எல்லாச்சீவராசிகளையும் கருவாகவைத்துக்கொண்டவம் 
ற்றையுடைய பார்வதிசுவாமியைப்பார்த்து நெடிய சூலத்தை யுடைய 


திருக்கண்புதைத்த சருக்கம . 


ககக 


வரே ஏமணைமார்பிலேயுதைத்தமலாபோன் பாதங்களை புடையவரே 
ஆத்தி மாைைபணிந்த சடைக்காட்டினையடையவஎேழுலமுட்மே 
சநிறத்திலும் அதிசறயான இருளுண்டாகஉமது கண்களா மூடி கொ 
டிவபாவமபோட்டிச் சமுத்திராசுரத பூமிபடத்தில் தவசெய 
ரதற்கு கலாய்டஞசொலஓ வென்று கேட்டாள் . ச - . 


of 


ஈசனுமம் கரைத்தருள்வா னுளைவினைவந்தணுகாதேயெனினும் 
யார்க்கும் , மாசக ஓம்படிக்கரிய தவம்புரிய விபபயேன் மதசை 
மாயை , காசியவகத்துவாரை யயோத்தியிறுவிறபடையகா எசிமே 
விப் , பூசை புரி ஏதரியதவம்புரியென்றுன விடைகொண்டாள 1, + ர்ந்து 
போற்றி . 


இள். அப்படி பார்வதிசோட்கச் சுவாமி பெண்னேமன்னையான 
மவந்து சோதாயினும் மற்றவர்களுக் கப்பாவம் நீ எகும பொருட்டுத் 
தவஞசெய்ய சசித்தாயானால் மதுராபுரி , மாயாபுரி , காசி , அவந்த , 
துவாரகாபுரி , அயோத்தி அவைகளுள் சிறந்தகாஞப்புரத்திற போய 
ப் பூசையுடன் அரியதவஞசெய்யென்று சொல : சுவாமியை வலன் 
இ விடைபெற்றுக்கொண்டாள் - 1 - று . 

அ 


விசைபன் மகள் குடையெடுப்பர்ரெயமாள்பொன்னடப்பைரிகா 
இவிரைந்தமேவு , வசையுமணிக் கவரிரிருண் டருநரகிய காசிய 
மருகில் வீசத் , திசையிலிள நிலவெறுர் குந் நாளமணிர் விசையின் 
மேற்சென்றபோது , நசைபெருகுமரம் பெருகப் புனல் பெருகும் புக 
ழகங்கா நதியைச்சோந்தாள் . 


இ - ள் பார்வதியம்மைவீரலட்சுமிகுடைபிடிக்கரேயாட் போ 
ன்னடபபத் தாங்கிச் சீக்கிரத்திலவர இரத்தினங்களிழைாரசாமரைக 
ளால் அருந்ததியும் இலட்சுமியும் இரண்டுபச்ச ங்களிலான்று சபாரை 
வீச நாலுதிக்குஞ சந்திரனை போலப் பிரகாசமவீகபடி முர்தப்பல 
எக்கிலேறி யாவரும் வீசுகின்ற த நமம்பெருகச சலமபெருகுகின்ற 
சேத்தியிளையுடைய கங்கா தீர்த்தத்தில் வந்துசேர்ந்தான் - எ - று . 


இறந்தவுயிரினிமீளைப் பிறவாம விறவாம லிறைவனார்தன் , சிறர் 
ததிருவுருவாகுந் திருக்காசித் தலமடைந்து சிவன்றான்போற்றி , வற 
ந்தமழைக் குருகு முந்தத் தலத்தவாகள் பிழைக்கவரம் வளர்ந்துப் 
பன்னாள் , கறுந்தொடையி னாசன் விடைகொண்டு நிற்பத் தொண்டை 
வளநாடு சேர்ந்தாள் .. 


இ - ள் . இறந்துபோன் உயிர் இனிதிரும்பிப் பிறக்காமலுமிறச்கா 
மலும் பரமசிவத்தினுடைய திவ்விடசொபமான காசிபதியைச் சேர் 


அருணாசல புராணம் . 


பத்து விசுவேசருடைய பாதம் போற்றி மழையில்லாமல்வருந்துகின்ற 
சீயாசிகள் பிறைக்கும் 

பொருட்டு அர்தத்தலத்தித் தருவத்தைப்பலநா 
வ வளர்த்துந் தேன்தங்கிய மலர்மாலையைத்தரித்த அததேசத்தரசன் 
டைபெற்று நிறகத் தொண்டமண்டலத்தைரசோந்தாள் பார்வதி . 


மழைதவ புக் தலைப்பலவின் பழமதுரைவாய் விரிந்தாலுமகரவா 
ழைப் , பழமதுவாய் விரிந்தாலும் புதுமதுவாய் விரிந்தொழுகுமபழன 
நீங்கிக் , குழைபளவு நடமாடும் விழிமாதர் நடமாடுங் குறிப்பு நோக்கி 
ப் , பொழிலதனின் வடமயில்க ணடமாடுர் திருக்காஞ்சிப் புரத்தைச் 
சேர்ந்தாள் . 


இள் . மேகங்கள் தவழ்கின்ற தலையையுடைய பலாவினது பழங் 
கள் வாய்விண்டாலும் மகரவாழைப் பழங்கள் அளித்தாலும்புதிபதே 
ன்பெருககெடுத்து வாய்க்கால் வழியாக ஒடி விழுகின்றகழனிகளைக் 
கடந்து குண்டலம் வரைக்குக் தாவுகின்ற கண்களை புடைய பெண்கள் 
நாட்டியஞ்செய்கின்ற குறிப்பைப்பார்த்துச் சோலைகளிலிளமையாகிய 
மயில்கள்நடனஞ்செய்கின்ற காஞ்சீபுரத்தைச் சேர்ந்தாள் பார்வதி . 

தாவரத்தை பழிவாக்கி மனிதரையுள்ளறிவழிக்குக் தடங்கண்மா 
தா , நூபுரத்தம் புயசரணஞ் சிவபேற லிழைமகுங்கு நுடங்கவேறு 
மாபுரத்தின் மணிமேடை யரம்பையற்கு விளையாடமலைகளாகுங்கேரி 
புறத்தினெடுகொடிகள காமவல்லியெனுக்கொடிக்குக்கொழுகொம்பா 
கும் . 


இ - ள் , கல்லுகளையும் மரங்களையும் உருகச்செய்து மனிதர்களுடை 
பஉள்ளறிவைக்கெடுக்கிற விசாலமாகிய கண்களையுடைய பெண்கள் சி 
லம்பணிந்த தாமரைமலாபோலும் பாதஞ்சிவக்க நூல்போலும் ட் 
வளைய ஏறுகின்ற அப்பட்டணத்திலிருக்கும் இரத்தினமிழைத்தஉப்ப 
ரிகைபும் அரம்பைமுதலாகிய பெண்கள் விளையாடுதற்குமலைகளாகவிரு 
க்கும் சிவாலயத்தின் கோபுறத்திற்காட்டியிருக்கிற கொடிகள் கற்பகவி 
ருசததிற்படர்ந்த காமவல்லி என்னும் கொடிக்குப் படருகிறதற்கு 
கொழுகொம்பாயிருக்கும் எ - று . 

பரத நாடகமாடு மயில்போலுங்க பிற்றுவழிப்பாவைபோலும் , ச 
மதநாடகமாடுக துடியிடையார் கண்வருடன் றுவளும்போது , மரக 
தாதிகளுறுத்த விழித்துமணி மேடையினும் வாரி வீச, வாதனா கர 
மான தன்று முத லின்றளவுமாழிதானே . 


இ - ள் . பரதநாட்டிய மாடுகின்ற மயிலுக்குச்சமானமாகவும்கயிற 
துவழியாய் ஆடுகிற சிங்காரம் பொருந்திய பிரதமைபோலவும் சுரதவி 


திருக்கண்புரைத்த சருக்கம் . 
பாட்ன .. செய்கிற உடுக்கைபோன்ற இடையினையுடையபெண்கள் பு 
ரூடர்களோபெரித்துப்புரளு பொது மகரரரதலிய இரத்தினபா 
ணங்களு ம எக்கோத்து அல்வுப்பரிசையில்கின்று எடுத்து வீசியெறி 
பவ்வாயங்கள்சந்தித்லே விழுந்ததனாலேதான் அதுஇர் 
த்திதாக , மெனப் பெயர்பெற்றது - எ - று . 
அளைபமரக்ககன் றுவஞ்சி யொாமாவின் சீழிருக்த மானைப்போற்றி 
க் , கனளைய வினைகளையுநடுங்குங்கா நடந்ததிருக்கம்பைமேவிப் பனை 
யமணல் குவித்துலிங்கவடிவாக்கி புமையூரைபுரிந்தாளப்போ , செளையு 
டையயனவடத்தி னுருவினைந்தரியகர்கையேவினாளே . 

இ - ள் . அத்தன்மையுடைய வீதியைக்கடந்து ஒப்பற்ற மாவிருட் 
சத்தின் கீழ் எழுந்தருளியிருக்கும் ஏகாம்பரநாதரை வணங்கி நெருப் 
பொக்சுபாவங்கள் நடுங்கிாடிப்போக வருகின்ற கம்பைநதியரு ேபோ 
ய் அலங்காரமாய் மணலைக் குவித்து இலிங்கரூபமாகிப் பார்வதிசை 
செய்யும்போது எமமுடைய சுவாமி.அவள் தவத்தின்உறுதியையறியக் 
கங்கையைப் பிரவாகமாக வரச்செய்தார்- t- று . 

பூதலமேற் குறுமுனிவன் குண்டிகைளிற் கவிழ்ந்துவரும்பொன் 
தானோ, ஆதியிலேயந்தமுளியாசமிக்தே / மிர்பந் தவலை யாழிகானோ 
ஏதமறத் தவம்புரியும் பரதற்காச்சன்னு முனி யிரக்கத்தாலே , காதி 
ன்வழியொழுகவிடப் பரவியகங்காந்தியோ கம்பையாறு . 

இ - ள் . பூமியில் அகத்திய முனிவர்சு மண்டகப் சளிழ்த்ததிலைலேவ 
ருகிறகாவேறியோ அந்தமுனியானவர் ஆதிகாளை பில் ஆச மனஞ்செய்து 
உமிழ்ந்த சமுத்திரத்தின் பெருக்கோ குற்றமற்றவஞ்செய்யும் பிரத 
னுக்காகச் சன்னு முனியானவர் இரக்கத்தி லேகாதின் வழியாகவிட 
ப்பெருக்கெடுத்துவந்த கங்காரதியோவென்று சந்தேகப்படவிருந்தது 
கம்பைகதி - எ - று . 


L 


5 


மங்காநதியின் மணலிங்க மழியாதிருக்கும் வகையுமையாள் 
வெங்காகலினா எனபவள் போல் வெற்பாரிமையவெற்பாடன் 
சங்காற்கரத்தா விருதனத்தா லிருக ரேர்த்துத்தழுவுதடங் 
கொங்கார்களபத் திருமார்பு முருகியுருகிக் குழைந்தாளே . 

இ - ள் , பார்வதிகெடாத கம்பையாறு பெ.மச்செடுக்கும்போதும் 
காலாலேசெய்த இலிக் சத்திற்கு அபயமுண்டாகுமொன்று பயந்து 


அருணாசல புராணம் . 


அ 


காமங்கொண்ட ஆசையினாலே அணைபவள் போல் பர்வதராசகுமரி வ 
ளையலையணிந்தகைகளாலும் இரண்டுகொங்கைகளாலும் இறுகவிறுக 
த்தழுவுதலும்வாசனை பொருந்தியசந்தணத்தையணிந்ததிருமார்பு உரு 

யஎ 
கிக்குழைந்தாள் - எ - று . 
மனத்தால் நினைந்தபெருந்துயரு மணக்காப்பிரிவுமுடன்றிரத் 
தனத்தா நெருக்கி முகமழுத்தித் தலை காட்போலதழுவுதலு 
மனத்தால் விளங்கும்கம்வைந்தி யருணாசலத்தையொருபொழிது 
நினைத்தார்வினைகளிரண்டுபோ லிரண்டாய் பகுத்து நீங்கியதே . 

இ - ள் . தன்னுடையதவத்துக்குப்பின்னம்வராமல் நினைத்திருந்த 
துன்பமும்சுவாமி கூடாமற்பியுந்ததுன்பமும் தீரும்படித் தனங்களிலே 
நெருக்கி முக மருத்தி முன்னாள் போல அணைந்தவுடனே அன்னங்கள் 
சூழ்ந்த கம்பன தியானது அருணாசலத்தை ஒருவேளைநினைத்ரவர்சளு 
டைய நல்வினை தீவினைபோலிரண்டாகப்பிரிந்து இலிங்கத்தைச்சுற்றிப் 
போனது - எ - று . 

வேறு . 
விடுத்தனன் கரத்தைப்பாங்கர் விளங்கிழையவர்கள் சூழத் 
தொடுத்தபூந்தொடையுஞ்சாந்து மணித்தவள் தொழுதாளந்த 
வடுக்கினாள் தன துசேள்வன் மார்பினைதொடாதுநாணித் 
தடுத்திடுங்குறிகள் போல விளம்பியதழும்பாயம்மா 

இ - ள்.பார்வதிசுவாமியைத்தழுவிய கைசனைவிட்டர்ள் அருகில்பி 
ரகாசிக்கின்ற ஆபரணத்தையுடைய அனேகம்பெண்கள் குழப்புட்பமா 
லையுஞ்சந்தனமுந் தரித்து வந்தனஞ் செய்தாள்வடுப்போன்றகண்களை பு 
டைய அந்த அம்மை தன்னுடைய சுவாமிமார்பை மற்றப்பெண்கள் 
வெட்கத்தையடைந்து தேடாமலிருக்கும்படி தடுக்கவைத்த குறிகள் 
போல் தழும்புகள் விளங்கிய துகள் - எ - று . 

யாக 
அப்பொழுதானுமாற னடித்தழும்பிருக்குந்தோளு 
முப்பெபாழுதிறைஞ்சுந்தேவற்முடித்தழும்பிருக்குந்தாளு 
மைப்பொலிகுழலாள் கொங்கை வனைத்தழும்பிருக்குமாற்பு 
மெய்ப்பொலிறுமாகத் தோன்றினார்விடையின் மீது , 

இ - ள் , அக்காலத்தில் பரமசிவன் பாண்டியராஜன் அடித்தாமும் புதி 
ருத்கோள்களும் மூன்றுகரலத்திலும்வணங்குகின்ற தேவர்சளுடைய 
கிரீடங்களில் தாழும்பிருந்ததிருவடிகளும் மேகம்போல் விளங்குங்கூந்த 
லையுடைய பார்வதி முலைத்தழும்பும் வளைத்தழும்பு மிருக்கின்ற மார் 


* 


திருக்கண்புதைத்த சருக்கம் . 


ககடு 


பும் தேகத்திற்பொலிந்த திருநீறுமாய் ரிஷபவாகனத்தில் எழுந்தருளி 
னார்எ - று . 

உய் 
அந்தரத்தமரரெல்லா மலற்மழைசொரியவானிற் 
றுந்து.மிமுழக்கத்தோடே சுருதிகண்முழங்காநின்ற 
விந்திரன் திருமாறேவ ரிறவியைத்தொழுதுகின்றார் 
சுந்தரக்கனிவாய்மின்னு மீசனைத்தொழுதுகின்றான் . 

இ - ள் . ஆகாயத்தில் தேவர்களிபாவரும் புட்பவருஷம் பொழியத் 
தேவதுந்துமி முழக்கத்தோடு வேதங்கள் முழங்கின தேவேந்திரனும் 
விட்டுணுவும் தேவர்களும் பார்வதியைத் தொழுதார்கள் அநகியகனி 
போலும்வாயைபுடைய அம்மையும்பரமசிவனை வணங்கிகின்மூன் -31 - று 
ஒண்ணுதல்விடைமுன் சென்று பணிந்துளமுருகிப்பூசை 
பண்ணு தல்புகழ் 

தலாகிப் பணிந்தனளவளைநோக்கிக் 
கண்ணுதனக்குவேண்டும் வரமெதுகழ.றுகென்ற 
னெண்ணுதல்பிறிதொன்றில்லை யிடப்புறந்தருதியென்றார் . 

இ - ள் , விளங்குகின் றநெற்றியையுடைய அம்மை ரிஷபலாகனத்தி 
ன் முன்பாகச்சென் நமஸ்கரித்து மனமுருகிப் பூரை செய்து புகழ்ந்து 
வணங்கினாள் சுவாமி பார்வதிபைப்பார்த்து உனக்கு வேண்டிய வரம் 
யாது சொல்லென்றார் அதர்க்கு அம்மையும் யாதும் வேண்டிலேன் உம் 
துஇடப்பாகத்தை அருளுமென்று கேட்டாள் - எ - று . 
அத்தனுமெழிவானென்கண் புதைத்தாலடைந்த தீமை 
இக்தலத்தினியபூசை யியற்றலாலகன்றதிந்த 
மெய்த்தலந்தனக்குத்கென்பா லொழிநகர் விளங்கித்தோன்று 
முத்திமாநகந் 

கந்தன்னை நினைத்தபேர்க்களிக்குமூதூர் . 
இ - ள் , அதற்குபா மசிவன் அருளிச்செய்வார் கண்களை மூடியதினா 
லே அடைந்தபாவம் இந்த தலத்தில் இன்மையான பூசைசெய்தலினால் கீ 
ங்கியது இந்தமேன்மையான தலத்துக்குத்தென்பாரிசத்தில் ஒருநகர 
ம் பிரகாசிக்கும் அதைநினைத்தால் முத்தியுண்டாம் - எ - று . 
ஆரணன் றிருமாறேட வடிமுடியொளித் துஞானப் 
பூரணவொளி.பாய்மேல்கீ ழுலகெலாம்பொருந்திரிப்போர் 
தாரணியவர்க்குமற்றைச் சயிலமாயிருப்போமங்கே 
வாரணி முலையாப்பாகந் தருகுவோம் வருதியென்றார் . 

இ - ள் , பிரமனும் விஷ்ணுவும் தேடப் பாதமும் சிரசும் அவர்க 
ளுக்குத்தெரியாம லொவித்துப் பூரணமாகிய ஞானவெளியாய் மேல் 


--- 


அருணால் புராணம் , 


உச 


Y ழகங்களெல்லாம் சாய்கிற்போம் பூமிகளிவிருப்போர்க்கு மலை 
4 நவமாபிருப்போ .) அவ்விடத்தில் வாதால் கர்சலக்க தளத்தையு 
டைய பொண்ணே இடப்பாகத்தை தருவோம் வாருமெனறார் பரம 
சிவுன் - எ - று . 
என்னலு மறைவி சொல்வா ளினிமைசேர்கபில்காசி 
தன்னிலு மனிதுகாஞ்சித் தலமெனவுரைத்திரிந்த 
கன்னிலத்தனக்குச்சோணை நகரமேபதிகமென் நீர் 
பின்னையுமுளதோவந்தத் தலத்தினுக்கிணையாம்பேரூர் . 

இ - ள் . பரமசிவன் அப்படி திருவளம் பற்றிய அளவில்பார்வதிசொ 
ல்லுவாள் இனிமைசேர்ந்த கைலம்காசி இவ்விரண்டு தலங்க.ரிலும் 
இக்காஞ்சீபுரம் அதிகமென்று அருள்செய்தீர் அந்தலத்துக்குச்சமான 
மான பெருமைபொருந்தியதலம் வேறொன் றுண்டோவென்றாள் பார் 
வதி - எ - று . 
அவ்வரைமறுத்தெங்கோ னருளுவா சழக்கொப்பான 
தெய்வமைந்தெழும்விமானத் திருந்து மந்திரமுமில்லை 

சவமேயணை பகான சமயமணைபோல 
வெவ்வினை தவிர்க்குமுரு மிலையென விளம்பிப்போனார் . 

இ - ள் . அப்படி பார்வதிகொன்னவார்த்தையைச் சுவாமிமறுத்து 
சைவத்திற்குச்சரியான சமயமும பொல்லாதபாவங்களாத்தீர்க்கும் அ 
ருணாசலத்தலத்திற்குச் சியான தலமும் உலகத்திலில்லையென்று திருவா 
ய்மலர்ந்து கைலாயத்திற்கெழுந்தருளினார் . எ - று . 
கொம்பநாள் பொருப்பாயீதேன் றிறைவனைக்கு வித்துப் போற்றி 
கம்பையாறகன்றுசாஞ்சித் தடத்தையுங்கடந்து வேலன 
தும்பிமான்முகத்தோன் கன்னி வயிரவர்கணங்கள் சூழச் 
செம்பொனாள் கவரி வீசச் சிதிகை மேற்சிறந்து சென்றாள் . 


உசு 


இ - ள். புட்பக்கொம்பையொத்தபார்வதி சுவாமிநான் தெரியாமற் 
சொன்னவார்த்தைபைப் பொறுத்துக்கொள்ளுமென்று இரண்டுகை 
களையுங்குவித்து வணங்கிக்கம்பையாற்றைவிட்டுக் காஞ்சிபுரத்தையும் 
கடந்துசுப்பிரமணியர் கணபதிசத்தக்கன்னிகள் வயிரவற் சிவசணங்க 
ள்சூழவும் இலட்சுமிகவுரி வீசவும் பல்லக்கில் எழுந்தருளினாள் . எ - று . 
மண்மகண்மகிழப்பட்ட மரங்களுந்தழைத்துவீறிக் 
கண்மலற்சொரியக்கல்லு , வலைகளுங்கரைந்து சோர 


ககள் 


1nJ 


திருக்கண்புதைத்த சருக்கம் . 
வெண்மலர்மடவாவ்னேற்றக் காவதமிரண்டுநீங்கி 
வனமதிமுகத்தான மற்றோ வெள்ளிடைமருக்கிந்சேர்ந்தாள் 

இ - ள் . பூமிதேவிக்குச் சந்தோஷமுண்டாகப் பட்டுப்போனமரன் 
சளும் தளிநண்டாகித் தழைத்துத்தேனோடும் புட்பங்களைச் சொரிய 
ப பாறாங்கல்லுகளும் பெரியமலைாளுங்கரைந்துருக வெள்ளைத் தாம 

பயில வராஞ்சய் சரஸ்வதிதோத்திரஞ்செய்ய இரண்டுகாத 
சபாபோய்ர் சாதிாையொத்த மூகக்தைபுடைய பார்வதிஒருவெளி 
--நிலறங்கினாள் - எ - று . 

உஅ 
வெய்பவலுமையாரென்று வினவியகரமணத்தானீலக் 
பையவன் மரசத்திற் கரியவள் சாமுங்காலுஞ் 
செய்பவள்வருத்தினாமொன் விந்துயர்சிதைப்பான் போலப் 
பையமேர் கடலில் பாய்தான் குமரவேக்பந்தல்செய்தான் 

இ - ள் . சூரியன் தன்னை யாரென்று பரசிவனைக் கேட்டதனாலே 
நிலமபோன் நகையும் , மரகதம் போன்ற வடிவமும் தாமரைப்பூப்போ 
எற உள்ளங்கையும் உள்ளங்காலும் பொருந்திய அம்மைசாபத்தினால் 
வருந்தி தாளென்றறிந்து தன்னு பிரை விட்டு விடுகிறவன் போல மெள் 
ள மெள்ள மேற்குச்சமுத்திரத்தில் விழுந்து அஸ்தமித்தான் சுட்பிரம் 
ரியர் அம்மையிருக்கிறற்காக ஒரு பந்ததில் போட்டுவைத்தார் 

அத்தலத்திற்கு வாழைப்பந்தலென்று இக்காலத்தில் வழங்கிள் 
ன்றது . 
அன்னையுங்குகனைநோக்கி யரம்பையாற் பந்தல் செய்து 
புன்னிருகரமுஞ்சால வருந்தினையெனைப்பாராட்டிப் 
பின்னுமோாகருமஞ்சந்தி முடிப்பதற்கினியான்னீர் 
கைச்சிறை வேலையேவி யழைத்திடுகணத்திலென்றாள் . 

இ - ள் . அதன்பின்பு பார்வதிகப்பிரமணியரைப் பார்த்துவாழை 
மந்த்திலே பந்தல் போட்டுப் பன்னிரண்டுகைகளும் சிவக்க வருத்தத் 
பையடைந்தாயென்று பிரிய வசனஞ் சொல்லி இன்னும் ஓர்வேலையிரு 
க்கின்றது அதுாவனவென்றால் சந்தியாவந்தனஞ செய்கிறதற்குதல் 
பேரிசுத்தமான ஜலமவேண்டும் உல் கையிற் பிடித்திருக்கிற வேலாயு 
தத்தை யேவி அமைப்பியென்று சொன்னாள் . எ - று , 

காதலாலினரஞ்சிக்கந்த சேனவினால் கைவேலல்வேல் 
போதவான் புத்திராண்டன் புகம் ருகூதன் போதன் 
வாதிபாண்டாங்காள்சோமன் வாமனென்பவரைவாட்டி 
மீதிலேழ்கிரியை வீட்டிக் கொணர்ததுவேலை நீத்தம் 


ககஅ 


அருணாசல புராணம் . 


கூக 


ஈ உ 


இ - ள் . அப்படிச் சொன்ன அளவில் அதிகபத்தியோடு சுப்பிரம 
ணியர் வேலாயுதத்தையேவினார் அது போதவான் புத்திராண்டன்புரு 
கூதன்போதன் பாண்டரங்கன் சோமன் , வாமன் , என்றுசொல்லப்ப 
ட்ட ஏழுபேரையும் அவர்களிருந்த ஏழுமலையையும் உருவி நல்ல தண் 
ணீர் கடலுக்குப்போய்ச் சலங்கொண்டு வந்து அந்தந்திக்குச் சேயா 
ரென்றுயெயர்- எ - று . 

கந்தனேளழைத்தவாற்றிற் கடனெலாங்கருத்துவாழைப் 
பந்தலிருந்தாளப்போ துமைபாதம்பணிந் துவாற்றிற் 
சிந்து பீர்சிவப்பதேசென் றுரைத்தலுஞ்சிறப்பதாக 
வந்ததாற்கனையாறு திருமுகற்குறைப்பான வஞ்சி . 

இ - ள் . சுப்பிரமணியர் வரவழைத்த ஆற்றிலே நீர்க்கடனெல்லா 
முடித்துக்கொண்டு வாழைப்பந்தலி லிருந்தாள் அப்போது அம்மை 
யை வணங்கி இந்த ஆற்று நீர் சிவப்பா யிருக்க வேண்டிய தென்னவெ 
ன்று கேட்க அந்தவிவரத்தைச்சுப்பிர மணியருக்குச்சொல்லுகின்றாள் 
பார்வதி . 

அனந்தமாயுரத்திலேரு மறையவரறியாக்காலக் 
தனந் தயாவினைகள் செய்தா ரதன் பினலறிவு தோன்றி 
யனந்தமாமெனயேறு மயன் பதங்கருதிப்பன்னா 
ளனந்தமாலமதாயுட்கொண் டருந்தவம் புரிந்தாரந்தாள் . 

இ.ள். அனந்தமாபுரமென்கிற பட்டணத்தில்எழு பிராமணர்கள் 
அறியாதகாலத்தில் அனந்ததீவினைகளைச் செய்து அதன்பின்பு நல்லவி 
வேகந்தோன்றி அதம்மென்கிற அன்னத்தைத் தனக்கு வாகனமாக 
கொண்ட பிரமனைக்குறித்து இலைகளையே உணவாகஉண்டு பலநாள் 
தவம் செய்தார்கள் அக்காலத்தில் எ - று . 

பதுமனுமவர் முன் சென்று பாவிகானவரைகலேழில் 
விதிமுறைதவஞ்செய்வீரேற் குமரவேள் விடுக்கும் வேளாற் 
பொதிசடைமுடியுமுங்கள் வினைகளும்பொடியாமென்று 
யதுமுகனுரைத்துப்போன னவருமத்தவமேசெய்தார் . 

இ - ள் . பிரசன் அவ்வேழுபேர் முன்னே போய் பாவிகளே நீங்க 
ளேழு பேரும் ஏழுமலைகளிலே விதிமுறையாகத் தவம் செய்விர்களா 
னால் அப்போது அம்மைக்குச் சலம் வேண்டிய நிமித்தியத்தால் சுப்பிர 
மணியர் வேல் விடுவார் அதனாலேஉங்கள் சடையோடுங்கூடியசிரங்களு 
ம்பாவங்களும் பொடியாகப்போமென்று சொல்லிவிட்டுப்போனார் அவ 
ர்களும அப்பிரகாரம் தவம்செய்தார்கள் எ.அ. 


கூகூ 


திருக்கண்புதைத்த சருக்கம் . 


எழுவரையு மதிலிருக்கு மெழுவரையும் பிளந்து பெறிர்தகர் 
வே , எழியுமள ருதிரமுடன் புனல்கலந் துசிவந்ததுகாணாகையாலே, ல 
ழிவிலையுங் குனங்கென்ன வடிபணிந்து பகிழ்ந் திருந்தான் மலைமேற் 
பட்ட , செழுமுனிவர் குருதினோத் சிவந்தது போற்சிவந்ததுவே செக் 
சர்வானம் . 


இ - ள் . அவ்வேழுபேரையும் அவர்களிருக்குமலை ஏழையும்பினர் 
எது உன னுடைய கூர்மைபொருந்திய வேலாயுதம் ஆசனால்வழிகதொ 
முகுகின்ற அவர்களுடைய இரத்தத்தோடுசலங்கலந்து சிவந்தபோய் 
விட்டது எச்கொரு குற்றமுமில்லை யென்று சொல்ல அம்மை பாதத் 
தில்சுப்பிரமணியர் வணங்கிச் சந்தோஷமா யிருந்த அளவில் மலையிலே 
தவம் செய்துகொண்டிருந்த முனிவர்களுடைய இரத்தத்தினாற சிவப் 
பு நிறத்தையடைந்தது போலச்சிவந்தது செவ்வானம் எ - று . 

வித்தகர்கண் புதைச்சமுனம் பாந்தவிருண் மறுமையிற்ரூம் , வி 
ஓனயைப்போல , வத்தலத்தி லுமையவளை பின் பிடித்ரா லெனப்பரந்த 
தந்தகார , முத்தமியோசிறு கதலிப் பந்தலில் கீழிருப்பளென்றும் பரிட் 
ட , கித்திலப்பக் தரைங்கால் விளங்கியது தாரகையா னெருங்கும்வா 


ங 5 


னம் . 


கூட 


இ - ள் , சுவாமிலுடைய கண்களை முல் னே மூடினதினாலே உலக 
மெல்லாம்பாவியவிருள் ஒருவ னுச்கு மறுமையில்வந்து பிடித்துக்சொ 
பாளுகிற பாவத்தைப்போல் அந்தத்தலத்தில் பிறகுவந்து அம்மையை 
ப்பிடித்தது போலிருந்தது , பார்வதியோாருவாழைப்பந்தலின் சீழிரு 
ப்பாளென்று தேவர்கள் போட்டுவைத்த முத்துப்பந்தலையொத்திருந் 
து நட்சத்திரங்களால் நெருக்கப்பட்ட ஆகாயம் - எ - று . 

மாலையெனும் குமரியிருண்மகிட முகமகற்றியந்திவானச் சோரிக் 
கோலமுடன் படிகலிங்கம் கொண்டது போன் மதியெழுந்து குடபா 
ற்சென்று , தாலமணி மிடற்றிரைத்தன் விழிபுதைக்க வளைந்தவிரு ள 
னைத்து நீங்கப் , பாலமிசை வெடித்தெழுந்த விழியெனவேயெழுந்தது 
செம் பரிதிதானே . 

இ - ள் , மாலைக்காலமென்னும் , சர்ச்கை இருட்டாகிய மகிடாசு 
ன் தலையைாறுத்து அதனால் செவ்வானமென்று சொல்லப்பட்ட இரத் 
தக்கோலத்தோடு படிகலிங்கத்தைக் சைச்கொண்டது போலச் சந்திர 
அதயமாகி மேற்குத்திக்கில் அஸ்தமித்தது லேசண்டாசியபரமகிலம் 


L 


அருணாசல புராணம் 


இரண்டுசேத்திரங்களையும் அப்மை புதைத்த அளவில் நான்குதக்கும் 
பாவிய எல்லாவிருளும் போகும்படியாய் விழித்த அச்சுவாமியின் நெ 
ற்றிக்கண்போலச் செம்மையிலம்பொருந்திய சூரியன் கிழக்குத்திக்கில் 
உதயமானான் . எ - று . 

வே 


க.எ 


கூஅ 


கங்கை நிகராஞ் சேயாற்றிற்காலை சந்திக்கடன் கழித்து ( டாள் 
மங்கை கனகச்சுவிகையின் மேன் மறையோலவழிக்சொண் 
பங்க மலர் நீர்வழிபடி யார் கொடியவினையாம்பஞ்சு மலைக் 
கங்கியலையால்விளங்கிய சீரண்ணாமலைகண்டடிதொழுதாள் . 

இ - ள் . பார்வதிகங்கைக்குச் சமானமாகிய சேயாறுயென்கிறந்தி 
யில் காலைக்கடனை முடித்துக்கொண்டு பொன்மயமாகிய பல்லக்கிலே 
றிவேதகோஷ்டமுழங்க நடந்துபங்கப்படுத்து மும்மலங்களை தீர்க்கி 
அடியார்களுடைய பாவமாகியபஞ்சுவலைக்கு நெருப்புமலையாய்விள 
ங்கிய திருவண்ணாமலையைப் பார்த்துச் சாஷ்டாங்கமாகச்சேவித்துக் 
கொண்டாள் . எ - று . 

வென்றியினாற் வந்தபொருள் பகர்த்திறவிபுலியாடும் வேனிற் 
பாலைக் , குன்றமெல்லாம் வெறியாடன் முஒலையெலாம் பொதுவர்மின் 
னார் குறவையாடன் , மன்றல்கழிந்திறற்கு விழாவெடுத்துக்கொண்டா 
டன் மருகவேலி , மூன்றிலெலாஞ் சினற்சுரவ முன்னுணச்சி யணங்கா 
முந்நீர்கானல் . 

இ - ள் . வல்லமையினாலே பாலை நிலத்தார் வழிச்செல்வோசை அ 
டித்துப்பறித்த பொருளைப் பங்கிட்டு அந்த நிலத்திலிருக்கிற தூர்க் 
கைக்குப்பலியோடுவார்கள் மலைகளை புடைய குறிஞ்சி நிலத்தில் இருப் 
பவர்கள் ஆடுபலி கொடுக்கிற பூரைபோடுவார்கள் , முல்லை நிலத்தில் இ 
டைச்சிகள் குரவைக் கூத்தாடுவார்கள் கற்பக மாலையைத்தரித்ததேவே 
ந்திரனுக்கு மறுதநிலத்தார் உற்சவஞ்செய்வார்கள் முற்றங்களில் சுறா 
மீன்களை காயப்போடுகின்றகடலருகாகிய நெய்தநிலத்திலிருக்கின்றவ 
க்கள் வருணனுக்குத் திருவிழாச் செய்வார்கள் . எ - று . 

கோதிபெறு கானாக மறையவம்பு சொரிகையினாற் றாய்மையா 
க , மாதரையெலாங்கலந்த மகிழ்ச்சியினாற்பொன்கலந்து மருவு நீரால் , 
போதவச சனங்ரையைப் பெருகுதலான் . மதுவுடைய பொருதலா 
லே , சீதரனை நிகராகத் திருந்திநாற் றிசைகளெல்லாஞ்சிறந்ததன்றே . 

இ - ள் , திருந்தி ஒளிபொருந்திய துதிகையையுடைய யானைகள் 
மறையச் சலத்தைப் பெருக்கி வருதலாலும் , பரிசுத்தமாகிய பெரிய 


திருக்கண்புதைத்த சருக்கம் . 


கஉக 


பூமியெல்லாம் பரவியா தோஷத்தினால் பொற்பொடிகளையுந் திரட் 
டிக்கொண்டுவருவதாலும், மஞ்சள் பொடிகரையைப் பெருக்கினபடி 
யினாலும் , தேன் கூடுடைந்து மோதுதலினாலும் என்று நதிக்குப் 
பொருள் கொண்டு சிலேடைவகையால் கரனுடைய தேகமறையப்பா 
ணங்களைச்சொரிதலாலும் தூய்மை பொருந்திய கோபிகைகளைச்சே 
ர்நதிருத்தலாலும் வைஷ்ணவர் உருகத் தயை செய்தாலும் மதுவெ 
ன்கிற அசுரன் சாக யுத்தஞ் செய்தலாலும் விட்டுணுவுக்குச் சமா 
னமாக நாலுதிக்கிலுஞ் சிறந்தது - எ - று . 

சாய 
இது நதிக்கும் திருமாலுக்கும் செம்மொழிச்சிலேடையணி என்க 

இது முதலாறுபாடல் வயற்சிறப்புக் கூறும் , 
மேவுபுனல் பரந்தொழுகக் குளிர்ந்துமயிர் பொடித்தனபோல் 
விதத்திற் றோன்றிக் , காவிலுறை சுங்கிளியின் சிறகெனவே பசந்து 
தொண்டைக் கதிராய் முற்றிக் , கூவுகின்ற வாரணத்தி னிதம்போல 
நிமிர்ந்தெழுந்து குறைவிலசாலி , பாவையுமைதவம் புரியுந்தவமிதே 
னப்பணிந்தனபோற் படிந்தமாதோ . 

இ - ள் அந்நதியில்வந்து நீர்பரந்து ஒழுகுகிறபடியினாலே குளிர் 
ந்த பூமிதேவியினுடைய தேகத்தின் மயிர்க்குச் செறிந்ததுபோல் 
கு 
றைவில்லாத நெற்பயிர்களுண்டாகத் தோப்புகளில் வாசஞ்செய்சிற 
பச்சைக்கிளிகளின் சிறகுபோல் பச்சைநிறத்தை யடைந்து தொண் 
டைக் கதிராய் முற்றிக் கூவுகின்ற கோழிக்கழுத்துப்போலநிமிர்ந்து 
பார்வதி தவஞ்செய்கிற தலம் இது வென்று வணங்கினது போல வ 
ளைந்து கிடக்கின்றன - எ - று . 

சந்ததமு மேருழவர் பத்மபதார்த்தங்கரிந்தரிந்தவரி தடுத்துவா 
, இந்திர னாருலகினொடு போர் செய்வா னெழுமலையாமென்னப் 
போர் செய் , தந்தரமே சுற்றிரவி புரவிகள் போற் கடாவிடுத்தேயா 
ற்றித் தூற்றி , மந்தரமர் மெனக்குவித்து வழங்குகினும் தொலையா 
னென்மருதவேலி . 

இ - ள் . எப்பொழுதும் உழவர்கள் பதம்பார்த்து அறுத்து அ 
ரிகளைச் சுமையாகவாரித் தேவேந்திரனுலகத்தோடு சண்டை செய்ய 
எழுந்தமலை யென்று சொல்லும்படியாகப் போர் போட்டு ஆகாயவழி 
யாகவருகிறசூரியனுடைய குதிரைகள்போலும் கடாக்களைவிட்டு அ 
டித்துவைக்கோலைத் தூற்றி மந்திரகிரிபோலக் குவியல் செய்து எல் 
லாமனிதர்களுக்குங் கொடுத்தாலும் நெல்குறையாது மருதநிலத்தி 


-எ.று. 


சவ 


கஉ 

அருணாசலபுராணம் . 
கழலின்மென் றுழத்தியர் தங் கண்ணிழலைக் கண்டுகருங் கயல் 
வந்தேறும் , அயலிலிவர் கொடும்புருவநிழலினைக்கண் டோகிலையொ 
ன்றஞ்சுமீளு, மபலுதவு மாவகனந் தாமரைப்போ தெனமருவி வ 
ண்டுசேரும் , இயலு மவர் நாசிகிழல்சண்பகப்போ தெனவெரு யிரி 
யல்போகும் . 

இள் . வயலிற் களையெடுக்கிற பள்ளத்திகளுடைய கண்ணிழலை 
க்கண்டு சேற்கண்டைகள் நம்மினமென்று வந்து சேரும் ? பின்பு அ 
ருகில் அவர்களுடைய புருவநிழலைப் பார்த்துவில்லென்று பயப்பட் 
டோடும் ஆசையைக் கொடுக்கிற அவர்களுடைய முகத்தைத்தாம 
ரைப்பூவென்று நினைத்து வண்டுகள் வந்துசேரும் அதன் பின்பு அ 
வர்களுடையநாசினிழலைப் பார்த்து சண்பகப்பூவென்று ஓடிப்போ 
கும் - எ - று . 

பெரும்பயனத்துழத்தியர் தங் கணைக்காலை வராலெனப்போய்ப் 
பிடிதுப் பள்ளர் , திரும்பவுமங்கவிர்புறங்கால் கமடமெனப்பிடி ம 
ருதத்தினுக்கும் விழியினுக்குங் குலைந்தோமென்று சுரும்பினுடன் 
கலுழ்வனபோற் றாமரையுங் குவளையுக்தேன் சொரியுமாமோ . 

இ - ள் . பெரிய வயல் சளிற் களைபிடுங்குகிற பள்ளத்திகளுடைய 
கனைக்காலை வரால்மீனென்று பள்ளர் பிடித்து வெட்கத்தை யடை 
ந்து மறுபடியும் அப்பெண்களுடைய புறங்காலை ஆகையென்று பி 
டிக்கு மருதனிலத்தோறும் தென்னங் குரும்பைபோன்ற முலைகளை 
யுடைய பெண்கள் முகத்திற்கும் கண்ணுக்குக் தோற்றுப் போனோ 
மென்று வண்டுடனே சொல்லி பழுகிறது போல் தாமரைப்பூவும் நீ 
லோற்பலமும் தேனைச்சொரியும் - எ - று . 


வேறு . 


நிலையுஞ்களிக்குமோதி நெடும்புனல்குடையவன்ன 
மழலைவண்டானத்தோறி மருக வண்டானத்தோடு 
மழல்விரமணிப்பூணமள்ள ரரிகிணைக்கியையவூதுங் 
குழலிசையறுகாணபாதர் குழலிசையறுகாற் கூட்டம் . 

இள . எருமைநீரிலே போய் விழுந்து கலக்க அன்னம் இளமை 
பாகிய நாரை புடனே மருத நிலத்தில் வளம் பொருந்திய தானத்தை 
யுடைப சோலையில் ஓடும் பிரகாசம் பொருந்திய இரத்திநாபரணங் 
களையுடைா பள்ளாகள் அடிக்கிற அரிகினை யென்னும் வாத்திய 
த்திற்கு இ ) யும்படியாக ஊதுகின்ற புள்ளாங்குழலிசை இல்லாத 
போது பெண்களுடைய கூந்தலிற் பொருந்திய வண்டுகள் இசையும் 
படியாகவூதும் - எ - று . 

சரு 


திருக்கண்புதைத்தச்சருக்கம் 


கஉ 


மூசுவண்டினங்களெல்லா முடிந்தசங்கிளிகளாகக் 
காசுநெற்கதிர்களெல்லாங் கன்னசாமரைகள் காட்டத் 
தேசுவாய்க்கவளம்பெற்றுக் தேறுகைப்பாகைச்சிந்தி 
வாசவன் களிறுபோல மருதம்வீற்றிருந்தமாதோ. 


இ - ள் . ஒழுங்காய் மொய்த்துக் கொண்டிருக்கிற வண்டின் கூட் 
டங்கள் சங்கிலியாகவும் இரத்திநம்போலும் நெற்கதிர்கள் சாமரை 
போன்றதாகவும் பிரகாசம் பொருந்த வளப்பம் பெற்றதென்கிற பொ 
ருளைச் சிலேடையாகக்கொடுக்கும் அழகிய வாயினாலே கவளம் பெ 
று தலாலும பருவங்கொண்டதேனாகிய அமிர்தத்தைச்சி திபென்னு 
ம் பொருளைக் கொடுக்கும் தேறித்தன்கணணிருக்கின்றபாகனைத் த 
ளளி கொல்லுதலாலும் தேவேந்திரனேறுகிற அயிராவதமென்னும் 
யானைபோல மருதகிலம் வீற்றிருநதது - எ - று . 

கேசுவாய்க் கவளம்பெற்று என்பதைப் பிரகாசம் பொருந்தது 
வளப்பங்களைப் பெற்று என்றும் யானைக்குப் பிரகாசத்தை யுடைய 
கவளம்பெற்று எனப் பொருள் கொள்க , தேறுகப்பாகைசிததி என் 
றதை சிறாததேனாகிய அமிர்தத்தை சிகதி என்றுகொண்டு யானைக் 
குதேறித் தன்கணணிருக்கின்ற பாகனைத் தள்ளியென்று கொளக . 

நாலடித்தரவுக் கொச்சகக்கலிப்பா , 
பண்ணார் கமலட் பழனப்பதி நீங்கி 
மண்ணாடர் போற்றும் வடவீதியுற் குறுகி 
யண்ணாமலையா னடிக்கமலஞ்சென்று தொழ 
விண்ணார் கொடி நெடுந்தேர் வீதிகளின் மேவினான் 

இ - ள் . வண்டுகளிசை பாடுகின்ற தாமரைபுட்பங்களுடைய ம 
ருதநிலத்தூரைவிட்டு நீங்கி பூலோகத்தார் வணங்கும் வடக்கு வீதி 
பிலெழுதருளி அருணாசலேசருடைய பாதாரவி 5 தத்தைப் போய் 
வணங்க ஆகாயத்தை யளாவிய கொடிகளையுடைய தேர்களிருக்குங் 
கிழக்குவீதியில் வந்தாளபார்வதி - எ - று . 

கலி - விருத்தம் . 
நச்சுகோபுரத் துச்சிமேவிலோ 
வச்சிரத்தினான் மதியின் மாசுபோம் 
வச்சுமாமணிச் செம்மையாலினன் 
பச்சையாவெல்லாம் பவள மாமே. 


கச 


அருணாசலபுராணம் . 


ல் சங் 


இ - ள் . யாவரும் விரும்பப்பட்ட கோபுரத்தின் சிகரத்தினருகி 
சந்திரன் வரும்போது அக்கோபுரத்திலிழைக்கப்பட்டிருக்கிற ஒ 
ட்பற்றவச்சிரங்களினாலே தனது களங்கத்தை நீங்குவான் இன்னும் 
அக்கோபுறத்தி லிழைத்திராநின்ற மாணிக்கங்களுடைய சிவந்த 
வொளியினால் அதனருகில் வரும்போது சூரியன் இரதத்திற்கட்டி, 
யபச்சைக்குதிரைகளேழும்பவளக்குதிரைகளாகத்தோன்றும் - எ - று . 

வேற்று மேருநேர் மேடைமீதினும் 
போற்றுகார்மதிர் புரிசைமீதினும் 
தோற்று நீலமா மணியின்சோதியா 
லேற்றவானதி யமுனையானதே . 

இ - ள் . வேறுவேறாகி மேருவையொத்த மேடைகள் மேலும் மே 
கீங்கள் சஞ்சரிக்கின்ற மதில்கள்போலும் இழைத்திருக்கும் நீலரத் 
தினத்தின் பிரகாசத்தினால் ஆகாயத்திலிருக்கும் கங்கை யமுனைபோ 
ல் கறுப்பு நிறமடைந்தது - எ - று . 

சஅ 
பரவையாமெனப் பணை முழங்கவே 
யரிவைமாதரா ராடரங்கின் மேல் 
விரவுபச்சையின் கதிரைவெய்யவன் 
புரவிகௌவிடும் புல்லென்றுன்னியே . 

இ - ள் . சமுத்திரம் போல வாத்தியங்கள் முழங்கப்பெண்கள் 
நாட்டியஞ் செய்கின்ற மேலுப்பரிகையி விழைத்திருக்கும் பச்சைர 
த்தினங்களுடைய கிரணங்களைப் புல்லென்று நினைத்து சூரியன் இர 
தத்திற்கட்டிய பச்சைக்குதிரைகளேழுங் கௌவும் - எ - று 

நாலடித்தரவு கொச்சகக்கலிப்பா . 
அத்தகையவீதிகடந்துமணி யாலஞ்சேர்ந் 
துத்தமனையென்னையா ளுடையானைச்சோணகிரி 
வித்தகனைக்கண்டு பணிந்துருக்மீண்டுபல 
சத்திகள் தம்மோடு தலேச்சுரத்தைமேவினாள் . 

இடள் . அப்படிப்பட்ட தன்மையையுடைய வீதியைத் தாண்டி 
அழகுள்ள கோயிலுக்குட்போய் உத்தமரை என்னையாட் கொண்ட 
வரை அருணாசலத்திலிருக்கின்ற ஞானசொரூபரைத்தரிசித்து நம 
ஸ்கரித்து உருக்கத்தையடைந்து திரும்பிப் பலசத்திகளுடனே த 
லேச்சுரமென்கிற மலைச்சாரலை யடைந்தாள் அம்மை - எ - று , 

ஊசியிலோர் கால்விரலை யூன்றியொறுகான்மடித்து 
நாசிமிகை விழிகளையு நாட்டியன் முட்டித் 


கை 


திருக்கண்புதைத்தசருக்கம் . 


தேசின முதுருகுதெள்ளமுதையுண்டு தவக் 
கோசிகனைப்போல்முபல்வார் * கோடான கோடியே . 

இ - ள் , ஊசியிலே ஒருகாலின் விரலை யூன்றிக்கொண்டு ஒருக 1 
லை மடித்து மூக்கு நுணியிலே கண்களைச் சேர்த்துப்பஞ்சாக்கினியை 
வளர்த்து பிரகாசமான அமிர்ததாரணைசெய்து பிரமாந்திரத்தின் வ 
ழிபாய்வருகிற அமிர்தத்தை சாப்பிட்டு விசுவாமித்திரன் போலத்த 
வஞ்செய்வார் அனேகங்கோடிபேர் - எ - று . 

நாடுமலமூன்றகற் நல்வினையு தீவினையுஞ் 
சாடிமனமிழந்து தானிழந்து தன்மயமாம் 
வீடுபெறவிரும்பி வேட்கைபிறிதில்லாமற் 
கூடுசிவஞானியர்கள் கோடானகோடியே . 

இ - ள் . ஆண்மை காமியம் மாமையென்கின்ற மும்மலங்களையும் 
நீக்கி நல்வினை தீவினை யொப்புவந்து மனமென்பது இறந்து தற்போ 
தங்கெட்டு உலகம்சிவசொரூபமாய் மோட்சம் பெறும்படியாக ஆசை 
கொண்டு மற்றோ ராசையுமின்றிச் சிவஞானம் பெற்ற ஞானிகள் கோ 
டிபேர்கள் அம்மலைச்சாரலில் இருப்பார்கன் - எ - று . 

ண்டருடனாகமங்கள் சொன்னவிதிமுறையைத் 
தண்டிமுடிவுசவுச ராதியாய்ப்பூசித் 
தண்டர்பிரானஞ்செழுத்தை போதியகமகிழ்ந்து 
கொண்ட கிரியையினர் கோடான கோடியே , 

இ - ள் . அடியார்களோடு ஆகமங்கள் சொன்ன விதிமுறைப்படி 
சூரியன் முதல் சண்டேசுரர் அந்தரமாகப் பூசை செய்து தேவருக்கே 
ல்லாம் முதல்வனான சிவபிரானுடையபஞ்சாட்சர மந்திரத்தையோ 
தி மன மகிழ்ந்து கிரியைகளை நடத்துகிறவர்கள் கோடானகோடிபேர் 

நேருமியமநியமா தனவகையும் 
பேர்பிராணாயாம் பிரத்தியாகாரமொடு 
தாரணையான சமாதிதிகைதன்னிலுமெய் 
கூறுமுயலியோகியர்கள் கோடான கோடியே 

இ - ள் . இயமம் , நியமம் ஆசனம் , பிராணாயாமம் , பிரத்தியாகார 
ம் , தாரணை தியானம் , சமாதியென்று சொல்லப்பட்ட அஷ்டாங்க 
யோகங்களின் வகைகளை பறிந்து அவைகளைத் தேகசிரம்பட்டு முய 
ல்கின்றயோகியர்கள் அனேகம் கோடி பேர்கள் - எ - று . 

* கோடான கேடிபே ரென்பது கிராமிய வழக்கச்சொல் . 


தொன் 


கஉசு 


அருணாசலபுராணம் 


மாதர்களின்னசெயல் செய்யும் வகைபார்த்துச் 
சூதவனஞ்சூழ்ந்த சுனையுஞ்சனை சூழ்ந்த 
சீதவருவிகளும் பார்த்துச்சிறப்புற்றுக் 
கோ தமனராசிரமக் தன்னிற்குறுகினாள் . 

இ - ள் . மகத்தாகிய தவமுடையோர்கள் செய்யும் செய்கையை 
ப்பார்த்து மாந்தோப்புச் சூழ்ந்த கனையுஞ்சுனை சூழ்ந்த சீதளமான அ 
ருவிகளையும் பார்த்துச் சுரப்பையடைந்து அவ்விடத்தில் இருக்கிற 
கௌதமருடைய ஆசிரமத்தில் அம்மன் சேர்ந்தாள் - எ - று , 

அந்தவிடத்துமையாள் செல்லவகலிகையு 
மைந்தனும் வந்தேத்தினார் வாழ்த்திமறைக்கௌதமனார் 
முந்திமுனிலெவ்விடத்தே யென்றாள் முனிபுதல்வன் 
தந்தைமலர் தருப்பைக் கெய்திபதஞ்சாற்றினான் . 

இ - ள் . அக்கௌதமருடைய இடத்திற்கு அம்மைபோனவுடனே 
அவரது பெண்சாதி அகலிகையும் புத்திரராகிய சதானந்தரும் வந் 
துபணிந்தார்கள் , அம்மை ஆசீர்வதித்து வேதங்களையுணர்ந்த முதன் 
மையான கௌதமரிஷி எங்கேயிருக்கிறாரென்று கேட்கச் சதானந்த 
ர் தருப்பை கொண்டுவருகிறதற்குப் போனாரென்று சொன்னார் - எ - று . 

பின்னுமவனுரைப்பான் பேதமைபேன் புன்சூ டிகில் 
கன்னலமுதே கணப்போதிருந்தருளி 
லன்னவனைக்கொணர்வே னென்றேபடி தொழுது 
தன்னையளித்தவன்பாற் சென்றான் சதானந்தன் . 

இ - ள் . மறுபடியும் பார்வதியைப் பார்த்துகருப்பஞ்சாறு போன் 
றபார்வதியம்மையே அறியாமை புடைய என் குடிசை வீட்டில் க்ஷண 
ப்போது இருந்தால் என் தகப்பனாரைக்கொணடுவந்து சேருகிறேனெ 
ன்று பாதங்களைத் தொழுது தன்னைப்பெற்ற கௌதம ரிடத்திற்குப் 
போனார் சதானந்தர் - எ - று . 

இங்கிவன் செல்போதி லிளந்தருப்பைகொய்து முனி 
புங்கவர்கள் சூழ்ந்த வருமுனிவன் பூத்தலத்து 
துங்கவனக்கற்பகம்போற் றோன் து தலாலிந்தவனக் 
தங்கள் வனமல்லவென்று சங்கை புற்று நோக்கினான் . 

இ - ள் . இப்படிச தானந்தர் போகிறபோது இளைமையாகிய தருப் 
பைக்கொய்து அனேகமுனிவர்கள் சூழக்கௌதமர் வருகிறதற்குமு 
ன்னே இவ்விடத்தில் எல்லா விருக்ஷங்களும்புஷ்பித்துக் கற்பகவிரு 


திருக்கண்புதைத்த சருக்கம் . 


கஉஎ 


H 


க்ஷம்போலக்கா றுகிறபடியால் நம்முடைய வனமல்லவே இது பாரு 
டையதென்று சந்தேகப்பட்டுபார்த்தார் - எ - று . 

இத்தலத்தில் வந்தவரா ரென்றுரைத்துமாதவற்குப் 
பத்துருவந்தந்த முனியும் பராசரனு 
மந்திரியுமப்புதுமை யாராயுமெல்லை யிற்றன் 
புத்திரனைக்கண்டுவரவென்னபுகலென்றான் 

இ - ள் . இவ்விடத்தில் வந்த பெரியோர்கள் யாரென்று விட்டுணு 
வுக்குப்பத்துதரம்யிறக்கச் சாபங்கொடுத்தபிறகு ரிஷி பும்பராசரரு 
* அத்திரியும் அப்புதுமை விசாரிக்குமிடத்தில் தம்முடைய பிள்ளை 
சதானந்தரைக்கணடு இவ்விடத்திலுண்டாகிய விசேஷம் என்னவெ 
ன்றுகேட்டார் கௌதயர் - எ - று 

சுய 
கலிவிருத்தம் . 
தாதையிவைகேளிறைவந் தங்களை பவிக்குஞ் 
சோதியிவனெய்தின் ளெனத்தொழுது 
ஓதபறைதேடுமவ ணக்குடிசைமேவற் 
கேது தவமேது தவ மேது தவமென்றான் , 

இ - ள் . சதானந்தர் தன் தகப்பனாராகிய கௌதமரைப்பார்த்தஜ 
யாபிரமன் முதலாகியஐவரையுந்தன்னிடத்தி லுண்டாக்கியதேசோ 
மபமாகிய பராசத்தி இவ்விடத்தில் வந்திருக்கிறாளன்று வணங்கிச் 
சொல்லாதசொரூபமாகிய வேதங்கள் தேடுகறகரிய அம்மை நம்மு 
டைய குடிசையில்வர என்ன தவம் செய்தோமென்றார் கௌதமர்.எ - று 
ஓடி னனணைத்துமக னுச்சிபைமுகந்தா 
னாடினன் மகிழ்ச்சியெனு மாழ்கடல்புகுந்தாள் 
பாடினனெ இத்தகுசை பார்மிசைபெறிந்தான் 
லீடின தாந்தம்வினை வேரினுட னென்றான் 

இ - ள் . கௌதமர் இவ்வார்த்தையைச் சொன்ன சதானந்தரைக் 
கட்டியணைத்து உச்சிமுகந்து ஓடினார் , திருக்கூத்தாடினார் சாதோஷ 
மென்கிறசமுத்திரத்திலாழத்தார் , பாடினார் , தருப்பைபைப்பூடயிலே 
பெறிந்துவிட்டார் , என்னுடையபாவம்வேருடனே கெட்டுப் போயிற் 
றென்று சொன்னார் - எ - று . 

அத்திரிமுதற்றலைமை யந்தணாகளெல்லாம் 
கைத்தலமெடுத்தனர்நடித்தனர்களிப்பால் 
வித்ததியிருக்குமிட மேவியெதிர்கண்டார் 
பத்திவலையிற்படு பாதங்களில் விழுந்தார் 


க ? 


2 அ 


சு 


அருணாசலபுராணம் , 
இ - ள் . அத்திரிஷிமுதலாகத் தலைமைபெற்ற ரிஷிகளெல்லாம் இ 
ரண்டு கைகளையுக் தலைமேல்வைத்துக் கூத்தாடினார்கள் சந்தோஷத் 
துடனேபார்வதியிருக்கிற இடத்தையடைந்து எதிரே கண்பெக்தியா 
கியவலையிலே அகப்பட்டுக்கொள்ளுகிற பார்வதியினுடைய பாதத்தி 
ல் விழுந்து நமஸ்கரித்தார்கள் - எ - று . 

நின்னிலைமைகன்னியிறை நீள் பிரமசாரி 
என்னு முறையன்று முத லின்றுவரையெல்லா 
முன்னிடையுதித்துல குபிர்த்தொகைகளெலலா 
மன்னையெனுமுன் பெருமையாரறியவல்லார் . 

இ - ள் . தாயே நீயோ கன்னிகை , சுவாமியோ நித்திய பிரமசாரி 
யென்று சிருஷ்டி தொடங்கி இதுவரைக்கும் வேதங்களெல்லாஞ் சொ 
ல்லிக் கொண்டிருக்கின்றன . அப்படியிருக்க உன்னிடத்தில் உலகங்க 
ளிருக்கின்ற எல்லாவுயிர்களும் தோன்றித்தாயென்று சொல்லும் அப் 
படிப்பட்ட உன் பெருமையை யாரறியப்போகிறார்கள் - எ -று . 

நித்தனைமுகற்றருமை நிந்தன திடத்தே 
சத்தியென நீவருவை சத்திசிவமென்றே 
இத்தகைமைகொண்டுயிர்கள் யாவையுமளிப்பா 
யத்துவிதமாகுமுனை யாரறியவல்லார் 

இ - ள் . நித்தியமாக விருக்கிற சிவபிரானை முதலில் உண்டாக்கு 
வாய் அச்சிவனிடத்திலே சத்தியாக வருவாய் சத்திரிவமென்கிற தன் 
மையைக்கொண்டு உயிர்களையெல்லாம் பெறுவாப் அத்துவித சொரூ 
பமாகிய உன்னையாரறியப் போகிறார்கள் - எ - று . 

மெய்ப்பொருண் மகேசன்றன் வேதனறியானால் 
மைப்பரும கேசியுமை வாணிதிரு பாவை 
இப்படியு மன்றிபவ னெப்படியெடுத்தார் 
னப்படியு மாவையுனை யாரறிய வலலார் 

இ - ள் . பரமசிவன் , மகேசுவரர் ,உருத்திரர் , பிரமன் விஷ்ணு ஆனா 
ல் நீ மகேசுவரி , உருத்திரி , சரசுவதி இலட்சுமியாகிய சத்திகளாய் இ 
ப்படியுமல்லாமல் அச்சிவபிரான் எப்படிப்பட்டஉருவங் கொண்டன 
ரோ அதற்குத் தகுந்த உருவங்கொள்ளுவாய் உன் பெருமையை ஆரறி 
யவல்லவர்கள் - எ - று . 

நெஞ்சுருகி மாதவர்கணின்றிவை புகழ்ந்தார் 
வஞ்சியிடை கௌதமனும் வந்தனன் வரும்போ 
தஞ்சலிபு ரிந்தனன தற்கு முனமேமின் 
கஞ்சமல ரென்னவிரு கால்களில் விழுந்தான் 


திருக்கண்புதைத்தசருக்கம் . 


கஉகூ 


இ - ள் , மாதவத்தைபுடைய ரிஷிகளெல்லாம் நெஞ்சமுறுகியின் 
இப்படி தோத்திரஞ்செய்தார்கள் . அச்சமயத்தில் பார்வதி சமீபத் 
தில் கௌதமர் வரும்போதே இரண்டுகைகளையுஞ் சிரத்தில் வைத் 
துக்கூப்பித் தாமரைமலரைபொத்த அம்மையினது இரண்டுபாதத் 
திலும் நமஸ்கரித்தான் எ - று 

அன்பிலுயர் கௌதமனு மன்னையை வணங்கி 
பின்புற வுரைப்பாய னெண்டிசை புரப்போர் 
தன்சிர மிதிக்கரிய தாளிணைக ளென்றன் 
புன்குடில் மிதிக்கவென புண்ணிய முடித்தேன் . 
இ - ள் . பத்தியினாலே உயர்ந்த கௌதமரிஷியும் பார்வதியம்மை 
பைவாங்கிச்சொல்வான் பிரமன் அஷ்டதிக்குப்பாலகர் சிரத்திலே 
மைத்ததற்கு அருமையான பாதமிரண்டும் அடியேனுடைய புன்மை 
பாருந்திய சிறுவீட்டில் மிதிக்க என்ன புண்ணியம் செய்தேன் . கா அ 
இந்தமொழி கொற்றலு மிளங்கொடியும் வேலன் 
மந்தையிடை சென்றி வெ னங்கது தவிந்தால் 
சிந்தைமகி ழுன்னிடையில் வந்து குறைதீர்வேன் 
மைந்தனெனமோதினன் மறுத்துமிவை சொல்வான் . 
இ - ள் . இவ்வார்த்தைபைச் சொன்ன அளவில் இளமையாகியகொ 
டி போன்ற அம்மையும் பிள்ளையாகிய கௌதமனே எனக்கோர் கு 
றைவந்தால் சுப்பிரமணியனிடத்திலும் கணபதியிடத்திலுஞ் சென் 
று தீர்த்துக்கொள்வேன் அவ்விடம் விட்டால் என்மேல் அன்புவை 
த்த உன்னிடத்தில்வந்து தீர்த்துக்கொள்வேனென்றுசொல்லி மறுப 
டி.புஞ்சொல்வரன் எ - றும் 

நாயகன்மொழிந்திட நடந்தபடி யெல்லாம் 
பாயிரமெனும்படி பகர்ந்தன ளெவர்க்குக் 
தாயிவை மொழிந்தளவி னிற்சாதமகற்கன் 
நாயிரம்விழித்திர ளளித்தமுனி சொல்வான் . 
இ - ள் . பரமசிவன் சொன்னபடி பூமியில்வந்து தர்னச்சமாசார 
மெல்லாம் பாயிரத்தோடு கூடிய நூல்போல முறையாகவிரித்து எவ 
ருக்கும் தாயாகிய பார்வதி சொன்னபோது முற்காலத்தில் தேவேந் 
தரனுக்கு ஆபிரங்கண்ணுண்டாகச் செய்த கௌதமர் சொல்வார் . 

இத்தல முதற்றல மிதன்பெயர் மிலேச்ச 
முத்தம மிதிற்றரும மொன்றிபல வாகும் , 

17 


சுக 


அருணாசலபுராணம் . 


மெய்த்தவ மிபற்றிடியில் வெள் படையின் மேல்வக் 
தத்தனு மிடற்புற மளித்தருளு மென்றார் . 
இ - ள் 

ள் . இத்தலம் முதன்மையான தலம் இதனுடையபேர் தலேச் 
சுரம் இது மிகவுமுத்தமமானது இதில் ஒரு புண்ணியத்தைச் செய் 
தால் பலவாய் விருத்தியாகும் இதிலிருநதுக்கொண்டு நீ மெய்மை 
யாகிய தவம் செய்தால் மேன்மையுள்ள ரிஷபவாகனத்தின்மே லெ 
ழுந்தருளிய பரமசிவன் உனக்கு இடப்பாகம் கொப்பாரென்றார் 
கௌதமர் எ - று . 

மாலயன் வசுக்கண்மக வான் முனிகணத்தோர் 
சாலைகள் சமைத்ததில் தனிக்கவ முடித்கார் 
காலமிட னன்று செயல் கைப்பலமி தென்றாள் 
மூலமுதல் வலலியு முடிப்பளிது வென்றாள் . 
இ - ள் . அம்மையை விட்டுணு பிரமன் அஷ்டவசுக்கள் தேவேந்தி 
என் அனேக முனிவர்கள் அவரவர்கள் இடஞ் செய்துக்கொண்டு தி 
ப்பற தவஞ்செய்து நினைத்தகாரிய முடித்துக்கொண்டார் . நீவந்த 
காலமுமி - முதன்மையாகும் இவ்விடத்தில் தேவஞ்செய்தால் கைப் 
பலமாகி முடியுமென்று கௌதமர்சொலல எல்லாப் பொருள்களுக்கு 
மூலமாகிய அம்மையும் தவஞ்செய்து என் கருத்தை முடித்துக்கொ 
ளளுகிறே னென்றாள் எ - று . 

எண்சீர்க்கழிநெடி லாசிரியவிருத்தம . 


எ 


கௌதமனே முதலாய் முனிவர்க்கெலலாங் குளிர்ந்தமொழிய 
கர்ந்து விடை கொடுத்துச்சோண , பூதரமா மதன்குணபாற் பன் ) 
சாலை புதிகமைப்பித் தகமகிழ்ந்து புறம்புகாக்க , மாதரெழுவரைய 
ழைத்து நாலுபாலின் வாயிலையெண வயிரவர்கண் மகிழ்ந்து காக்க, 
வாதரவினிருதிாைதர் மருங்குகாக்க வரிதரி புட்புறங்காக்க வமை 
த்தாள் மன்னோ. 

இ - ள் . கௌதமர் முதலாள முனிவர்க்கெல்லாம் பிரி / வசனஞ்சொ 
ல்லி உத்திரவு கொடுத்து அருணாசலத்துக்கு கிழக்குப்பக்கத்தில் 
ர்ணசாலை புதிதாகச் செய்வித்து சத்த மாதாகளைப் புறக்காவலாக 
வைத்து ந 1 எகுவாசல்களை யும் எட்டுவயிரவர்கள காக்கவும் துர்க் 
கை உட்பக்கங் காக்கவுஞ் செய்தாள் பார்வதி - எ - று . 

கொந்தளகஞ் சடை பிடித்து விரித்துப்பொற்றோட் குழைகழுத் 
திற் கண்டிகையின் குப்பையூட்டி , பத்து மரவுரிநிகர்ப் பட்டாடை நீக் 


6ாக 


எச 


ருக்கண்புதைத்த சுருக்கம் . 

தாக் 
ஒருத்திரமரபுரிசாத்தி யுத்தூவத்தால் , விதைதிருரேணிந்து கன 
ற்குட் காய்ந்து விளங்குமுசியினொருகால் விரலையூன்றி , அந்திபகலி 
றைபதத்தின் மனத்தை பூன்றி யறிய பெருந் தவம் புரிந்த ளகிலமீ 
ன்றாள் . 

இ - ள் , புட்பங்களைத் தரிக்கின்ற கூந்தலைச் சடைசெய்து விரித்து 
த் தோள் கழுத்து காதுகளில் உருத்திராட்ச மாலைகளைத்தரித்து ஆ 
டுகின்ற பாம்புரிபோலிருக்கிற பட்டாடை படுப்பது விட்டு மரவுரித 
ரித்து செருப்பில் காய்ந்து பளபள வென்று பிரகாசிக்கும் ஊசியில் 
ஒருகாற் பெருவிரலை பூன்றி இராப்பகலாக மனத்திலே பரமசிவத் 
தைத் தியானமாக நிறுத்தி அரிதாகிய பெரியதவத்தைச் செய்தாள் 
உலகத்தைப்பெற்ற பார்வதி எ - று . 

இனைத்தகொடி மருங்குவனைத் தெரியினார்ப்ப னினியதவமியற் 
றுதல்கண் , ளைக்து வாடிக் , காந்துமாக் துடித்து விழி புதைத்து 
வாணிக் கண்ணீரின் மூழ்கிகின்கள் கமலத்தாளு, முளைத்து மனந்த 
ளர்ந்தழுவி விழுந்தாள் மற்றை யுயிர்களெலாங் கரைந்துகரைந்துரு 
காநின்ற , வளைத்து வளைத் துரைப்பதென்றாய் வருந்துமானால் வயி 
பிலுள்ள கருப்பமெல்லாம் வருந்திடாதோ . 

இ - ள் . மிகவுஞ் சிறிதாகிய கொடி போன்ற இடைவளைந்து அக்கி 
விமத்தியிலே இனிமையான தவத்தைச் செய்வதைப் பார்த்துப் பா 
ர்த்து நினைத்து வாட்டமடைந்து களைத்து மனம் துடித்து இரண்டு 
கங்களை 4 அடிக் கொண்டு சரஸ்வதி கண்ணீரால் முடிகிறள் , இல 
க்குமி மன. வ - 1, 3 ச் சஞ்சலப்பட்டு அழுதுவிழுக்காள் மற்ற சிவ 
ராசிகளெல்லாம் மனங்கரித்து உருகின நானிதை பிரித்துச் சொல் 
வதனால் என்ன பயன் தாயானவள் வருந்துவாளாயின் வயிற்பிலுள் 
ள கருவாகிய சிவனெல்லாம் வருத்தத்தை யடையாதோ எ - று . எடு 

முன்பனியிற் கருதபடாக் கமலம் போல முகந்தோன்றப் பனி 
கயத்துண் மூழ்கிற்கும் , பின்பனியி லதிசீதவிடத்திற்சேரும் பெரு 
மழைக்குண் மீனென்னப்பேணிநிற்கும் , அன்பனிடம் பெறுமளவுமி 
துபோல் வேண்டு மரியதவம் புரிந்தனளவ் விடத்து வேந்தன் , வன்ப 
னியிற் றுயினெடுமால் முதலாந்தேவர் மறைபுகுந்த தவச்சாலை மரு 
ங்கிற் சார்ந்தார் . 

இ - ள் . முன் பனிக்காலத்திலே கருகிப்போகாத தாமரைப்பூப் 
போல முகமாத்திரக்தெரியக் குளிர்ச்சி பொருந்திய தடாகங்களிலே 
நின்றும் பின்பனிக்காலத்திலே அதிக சீதளம்பொருந்திய இடத்தி 
லேயிருந்து மழைபெய்கிறபோது அதில்ஒருமீன்போலச் சஞ்சலப் 


TNIMI"MUST"VI"TILIIJl."LDJELUMTUJIVIII III»lilidir 


スコア 


15 


Timer 


"IM 


dh 


RIPRAAT TOILET 


EXEIXEME 
W WA 


name 


32GB 

ve 
27 


WADA 


แปลน 


1.11.2011.IIITOMTOTTTILTALUL 


TilenCTNUTMAT, 


Se poate monteren 


TYVLTE YESTE 


LIVRIER 


131111 


பூ 


சிவமயம் . 


ஐந்தாவது 


பார்வதியார் 
இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 


N 


அறுசீர்க்கழிநெடி லாசிரியவிருத்தம் . 


அஞ்சன கிரியில் வாழு மசுரன்றா னார்க்குத் தீர 
ளஞசமே யனையா னந்த நமனுக்கு நமனாய் வந்தோன் 
செஞ்சிகை யெரியைத் தீக்கும் தீமையா னளகைநாட்டின் 
விஞ்சையான் வருந்தவுள்ள வளமெலாங் கவர்ந்த வீரன் . 


இ - ள் . நீலகிரியில் வாசஞ்செய்துக்கொண்டிருக்கிற அசுரன் எல் 
லாரிலும் அதிக பராக்கிரமத்தை யுடையவன் விஷத்தினுக்குச்ச 
மானமானவன அந்த எமனுக்கும் எமனானவன் சிவப்பாகி மேலே 
பெழுகின்ற கொழுந்தையுடைய நெருப்பைச் சுடத்தகுந்த தீமை 
பையுடையவன் அளகாபுரிபில் குபேரன் தரித்திரத்தையுடைய அ 
ங்கே பிருக்கிற வனங்களெல்லாங் கொள்ளை பிட்டவன் எ - று . 


தாமரைக் கண்ணன் அங்கு மரவினைத் தலைவால் கூட்டி 
மாமணிக் கவண்போற் கொள்வன் வன்னிவா கனத்தைவாங்கி 
வேமழற் குஞ்சிமைந்தர்க் குதவுவன் விமானத் தோடே 
சோமனைப் பிடித்துத் கையாற் பிழிந்தமு தருந்துஞ் சூரன் . 


அருணாசலபுராணம் 


இ - ள் , விட்டுணு நித்திரை செய்கின்ற ஆதிசேடனைத் தலையையும் 
வாலையும் ஒருகையினாலே சேர்த்துப் பிடித்து அதன் சிரமணியைக் 
கவண்கல்லாக எரிந்து விளையாடுவான் அக்கினியைத் தள்ளிவிட்டு 
அவனேறுகிற ஆட்டை நெருப்பைப்போலச் சிவப்பு மயிரையுடை 
ய தன்பிள்ளைகளுக்கு ஏறக்கொடுப்பான் சந்திரனை அவனேறுகின் 
உவிமானத்தோடே கையினாலே பிடித்துப் பிழிந்து , இவனுடம்பிலி 
குத்து வருகிற தேவாமிர்தத்தைப் பானம்பண்ணுகிற சூரன் எ - று . 
கருதியா மகவான் வெள்ளைக் களிற்றின் மேற் றிரிவன் பின்னைப் 
பரிதிதே ரதனிற் பச்சைப் பரிசெலப் பவனிபோவா 
விருதியைச் சுமக்குமாளி யேறுவ னிணத்தின் மூழ்கிக் 
குருதிகொப் புளிக்கு வாளென் றெடுத்துயி ரனைத் தூங்கொல்வான் . 

இ - ள் . உயர்வாக நினைக்கப்பட்ட தேவேந்திரனுடைய வெள்ளை 
யானை மேல் திருவோலக்கம் வருவான் சூரியனுடைய தேரிலேறிக் 
கொண்டு பச்சைக்குதிரைகளேழும் நடக்கப் பவனியாகப்போவ 
விருதியைச்சுமக்கின்ற ஆளியின்மே லேறிக்கொள்வான் நிணங்கள A 
லே முழுகப்பட்டு இரத்தங்களை கொப்பளிக்கும் ஒருவாளாயுதமெ 
டுத்து சருவசிவன்களையுங் கொல்வான் எ - று . 
அன்னவள் மகிடமான வாற்றினா வஞ்சிக்காலத் 
தென்னவன் மகுட மேறான் காலினாற் றிரி தா னென்றா 
வென்னவன் கொடுமை தம்மா லிபம்பலா மிலங்குஞ்சோதி 
மன்னவன் கிரியைச் சாய்ந்தான் மீனுக்கா வாரி தூர்த்தான் . 

இன் . அப்படிப்பட்ட அசுரன் எருமைமாட்டு முகத்தையுடைய 
வனானபடியினாலே தெற்குத்திக்கி லிருக்கின்ற எமன் எருமைக்கடாவி 
லேஜாமற் காலினால் நடந்து திரிந்தானென்றால் அந்த மகிடாசுரனு 
டைய கொடுமை நம்மா லெப்படிச் சொல்லக்கூடும் சோதி சொரூப 
மாகிய கிவபிரானிருக்கிற கைலாயத்தையுஞ் சாயக் செய்தான் மீன் 
வேண்டியதற்காகச் சமுத்திரத்தையுந் தூர்த்தான் எ - று . 
மயனெனுந் தச்சன்செய்த மகிடமா புரத்திலன்னா 
வயனறு கரிசி கல்க விருக்குநா எவனுக்காய 
பயனுறு நுகர்ச்சி வேண்டி யாயிரம் படைக்கையாளர் 
அபமுதல் விலங்கை நாடி வேட்டையாக் கானி மசென்றார் . 

இ - ள் . மபனென்கிற தேவதச்சனால் இரத்தின கசிதமாகச் செய்ய 
ப்பட்ட மகிடபுரத்தில் அந்த அசுரன் பிரமன் நித்தியம் அறுகும் . 
அட்சதையும் கொடுக்க வாழ்த்துக்கொண் டிருக்கிறகாவில் அந்த 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . க 
மும்புசிக்கிம் மாமிசத்துக்காக ஆயுதபாணிகளாகிய ஆயிரம்பேர்கள் 
யானை முதலாகிய மிருகங்களைத்தேடி வேட்டைமார்கமாகக் காட்டு 
க்குப்போனார்கள் எ - று . 

தானவர் சென்றுவஞ்சி தவஞ்செய்தானகத்தைச்சூழ 
வானவர் பணியுமட்ட வயிரவர் தொலைத்தாராவி 
போனவரழிந்தவாறும் புரிகுழறவ முந்தூத 
ரானவரவுனர்கோவுக் கடிபணிந்தறிவித்தார்கள் . 

இ - ள் . அப்படிவேட்டையாட வெளிப்பட்ட ஆயிரமசுரர்களும் 
வந்து பார்வதி தவஞ்செய்து கொண்டிருக்கிற வனத்தைச் சுற்றிக் 
கொள்ள அதைக்கண்டு தேவர்கள்பணிகின்ற காவலாகவிருந்த அஷ் 
டவயிரவர்களும் அந்த ஆயிரம் பேரையுங்கொன்றார்கள் அவர்கள் இ 
றந்து போனதும் , அம்மை தவம் பண்ணுகிறதும் தூதர்கள் மகிடாசுர 
ன்பாதத்தை வணங்கித் தெரிவித்தார்கள் எ - று . 

போற்றியங்கவர்கள் சொல்லப் புகைநகைபிறந்ததங் 
தூற்றிபவிருகனணட கோளமுஞ்சுமன்றதங்கே 
நாற்றிசையுள்ள வேழ நடுங்கியதமையோர் கூட்டங் 
கூற்றமுங்காலனுங்கால் காலமுங்குளிர்ந்ததன்றே. 

இ - ள் . தூதர்கள் வணங்கித்தெரிவித்த அளவில் புகையும்சிரிப் 
புமுண்டாயின இரண்டுகணகளும் நெருப்புகள் பறக்க வீசின அண் 
டகோளமும் கிறுகிறென்று சுழன்றது . அஷ்டதிக்கிலிருக்கிற யானை 
களும் தலையைத் தொங்கப்பட்டன தேவர்கூட்டம் நடுக்கத்தையடை 
நதது எமனும் ஒளித்துக்கொண்டான் . ஆலகாலவிஷமும் குளிர்ந்த 


து 


து எ - று . 


அப்படீமகிடன்சிறு மளவிளிகும்பனென்போன் 
செப்பிடுமுனது கோபம் பொறுப்பரோசிறியரென்பே 
முப்புடையிளநீரென்னு முலைச் சிவாழ்வனத்துளாரைக் 
கைப்படையதனாற் கொல்வே னெனச்சொலிக்கடிதுபோனான் 

இ - ள . அப்படி மகிடாசுரன் கோபிக்குமளவில் நிகும்பாசுரனெ 
ன்கிறபடைத்தலைவன் அரசனே உம்முடையகோபத்தை அற்பமான 
வர்கள் ஆர்பொறுப்பார்கள் என்று சொல்லி இளநீர் ஒக்ததனமுடை 
யபார்வதி தவஞ்செய்கிற வனத்தி லிருப்போரைக் கைபிலிருக்கின்ற 
வாளால் கொன்றுவருகிறேனென்று சீக்கிரத்தில் புறப்பட்டுப்போ 


னான் எ - று . 


18 


காஅ 


அருணாசலபுராணம் 


குடதிசைக்கடலைச்சீறிக் குணதிசைக்கடல் சென்றென்ற 
நெடியதேர்கரிமாசேனை பெழுந்தனனிகும்பனென்போன் 
வடகிரிதனக்குங்கும்ப மாமுனிமலைக்குநேரே 
இடைபொருகரியமேரு வெழுந்ததாமென்னச்சென்றான் . 

இ - ள் . மேற்குச்சமுத்திரத்தின்மேற் கோபித்துக் கிழக்குக்கடல் 
சண்டைசெய்யப் புறப்பட்டதுபோல் பெரியதேர்களும் யானைகளுங் 
குதிரைகளும் காலால்களும் புறம்பட்டதுக்கள் . நிகும்பாசுரன் மகா 
பேருவுக்கும் அகத்தியரிருக்கின்ற பொதியமலைக்கு மத்தியிலே நிறை 
ந்த ஒரு பெரிய மேரு எழுந்ததென்று சொல்லும்படியாய் போனான் எ - று . 


வேறு . 


எழுந்தவனுமரகதநேர் துரகதமாயிரம்பூண்ட விரதமேரி , வழி 
ந்தகரி மதக்கடலை பெழுந்ததுகளடக்கவுமை வனத்திறசென்றார் , 
கொழுந்துவிடுங்கனலனை பார் வரவுகண்டு பலகோடி குன்றம் வீசித் 
தழைந்தபடைத் தாக்கணங்கு நோக்கணங்கும் பொருதெதிரே தடு 
த்தாரன்றே. 


இ - ள் . இப்படி நிகும்பாசுரன் பச்சைக்குதிரை ஆபிரங்கட்டிய 
தேரிலேறிக்கொண்டு அப்பொழுது எழுப்பியசிறு அணுக்கள் முன் 
போகின்ற யானைகளின் மதஜலம் சமுத்திரமாகத்தேங்கியிருப்பதை 
வற்றச் செய்ய பார்வதி தவஞ்செய்யும் வனத்திற்குப் போனான் . கொ 
முந்துவிட்டெரியும் கெருப்பொத்த அசுரப்படைகள் அநேக மலைக 
ள் விட்டெறிய இவர்கள் வருவது கண்டு அம்மையிடத்தி லிருக்கிற 
தாக்கணங்கு கோக்கணங்கு என்னுமிருவரும் ஆயுதபாணிகளாகப் 
போய் எதிரேதடுத்தார்கள் - எ - று . 

ய 
சண்டனுருத் திரன்சோமன் கபாலினிகா சங்கரன் கோதண்ட 
ன் வீத, பெணடெரிய சித்திராங் கதனென்னும் வயிரவர்க விருமால் 
வோரு , மணடமுக டுகையாகத் தானைகளைத் தொலைத்திட்ட வரிகள 
போலக் , கண்டகனுஞ்சாரதியு 5 தேருமன் றிச் சேனை பெல்லாங் க 007 
த்திற சாய்த்தார் . 

இ - ள் . ருத்திரன் சோமன் கபாலி தனக்குத்தானே ஒத்த சங்கர 
ன் கோதண்டன் , வீதன் , சித்ராங்கதன் இவ்வெட்டு வயிரவர்களும் 
அண்டகோட முடைபட யானைகளைக்கொல்லுகிற சிங்கங்கள் போ 
லக் கர்ச்சித்து நிகும்பாசுரனும் - அவன் சாரதியும் தேருக் தவிர மற்ற 
ச் சேனை களைஎ பெல்லாம் பொடிப்பொழுதிலேகொன்றார்கள் - 37 -று . யக 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 


கங்க 


அட்டவயிரவர்படைய வணங்குகளாற் றனது படை யழிதனோ 
ங்கிவட்டநெடுந்தேர்முடுக்கித்தாக்கணங்கின் முகத்திலெண்ணில் வா 
ளிகோத்தான் , விட்டகணைகளை விலக்கித் தேரோட்டஞ் சாரதியை 
வீழ்த்திவாளி , தொட்டகரங்களைப்பிடுங்கி யவனுயிரைக் குடித்தந்த 
சூரமாது . 

இ - ள் . எட்டுவயிரவர்களுடைய ஆயுதங்களினாலும் இரண்டுபெ 
ண்களாலும் தன்னுடையபடை முழுவதும் இரந்துடோ ) கைப்பார்த் 
து நிகும்பாசுரன் வட்டமாகியநெடிய தேரை விட்டுக்கொண்டு தா 
க்கணங் கென்பவளுடைய முகத்திலே கணக்கில்லாத பாணங்களை 
விட்டான் அப்பாணங்களைவிலக்கித் தேர்நடத்துகிற சாரதியைக் 
கொன்று அம்பு தொடுத்த கைகளை பறுத்து அவனுடைய தலைபையும் 
அறுத்துக் கொன்றாள் தாக்கணங்கு - எ - று . 

ஓடின செங்குருநதி யுடலிழந்து விழுமவுணருபிர்கள் போல , வா 
டினவெங்குறைத்தலைகளனுதினமு மருந்துகின்றவலகைபோலச் , கு 
டினர்கள் வயிரவரும் தாக்கணங்கு நோக்கணங்குந் தும்பைவாதை , 
வீடினர்க ளவுணரென மகிடமுதற் குரைத்தனர் போய் விரைந்து 


க ?. 


தூதர் . 


கக . 


இ - ள் . வயிரவர்களாலும் இந்தயிரண்டு பெண்களாலும் தேகம 
றுபட்டுச் சீக்கிரத்தில்போகுமசுரருயிர்போல் இரத்தந்தி ஒடியது நி 
த்தியம் மாமிசத்தைத்தின்று கூத்தாடுகிறபேய்போல கவந்தங்கள் கூ 
த்தாடினவயிரவர் முதலானவர்கள் தும்பை வாகைமாலை சூடிக்கொ 
ண்டார்கள் , அசுரர்களிறந்து போனார்களென்று மகிடாசுரனுக்குத் 
தூகர்கள் சீக்கிரத்தில் போய்ச்சொன்னார்கள்-எ - று . 

கேட்டளவின் மகிடமுகன் கயிடவன்றன முகநோக்கிக்கிளத் 
துவானோர் , காட்டிலுறைசிறுபேயுங் கணங்களுநம்பெரும் படைபை 
க்கடிந்துவென்றால் , நாட்டனுதலவனயன் மாலெனக்கினிமேற்றியை 
கொடுக்க நாணுவாரென் , றீட்டிகை புரிந்தெழுந்தானேறினனா யிர 
ங்கரிசூ ழிரதமீதில் . 

இ - ள் . மகிடாசுரன் இவ்வார்த்தையைக் கேட்ட அளவில்தன்ன 
ருகிலிருக்குங் கயிடவன் முகத்தைப்பார்த்துச் சொல்லுவான் ஒருகா 
ட்டிற்சஞ்சரிக்கிற சிறியபேய்களும்கணங்களும் நம்முடைய பெரிய 
சேனைகளைக் கொன்றனதென்றால் சிவன் பிரமன் விஷ்ணு முதலானவ 
ர்கள் சொன்னபடி கேட்பார்களோவென்று அதிகமாகிய நகைகொ 

ழுந் திருந்து ஆயிரம்யானைகள் கட்டிய தேரிவேரிக் கொண்டா 


ன்- எ - று 


நசம் 


அருணாசலபுராணம் . 


கக 


பதினொரு கோடியானைப் பலத்தராய்க்காந்தனீலன் 
முதுகரன் குருதியண்டனீசன் சண்டன் முண்டன் 
மதுகயிடவன் றீக்கண்ணன் புதைக்கண்ணன்மாலியென்றும் 
துதிகொளாதிரண்டு பேரும் தேர்களைத் தூண்டிச்சென்றார் . 

இ - ள் . மகிடாசுரன்தேறிலேறினவுடனே பதினொரு கொடியானை 
ப்பலத்தையுடையவராகிய காந்தன் நீலன் முதுகரன் குருதி அண்ட 
ன்கீசகன் சண்டன் - முண்டன் - மதுகயிடன் - தீக்கணணன் - பகைக்க 
ண்ணன் மாலியென்று துதிக்கப்பட்ட பன்னிருவரும் தங்கள் இரதங் 
களை நடத்திக்கொண்டுபோனார்கள் - எ - று . 

கரிமுகத்தவர் நிவாத கவசர்கள் காலகேயர் 
பரிமுகத்தவுணர்மேதிப்பணை முகத்தவர்கள் பற்றி 
எரிமுகத்தவுணர்சீறி யெழும்புலிமுகத்துக்களவ 
ரரிமுகத்தவுணர்வெள்ள மாயிரஞ்சென்றவன்றே. 

இ - ள் . யா " னமுகத்தையுடையவர்கள் எருமைமுகத்தையுடைய 
வர்கள் நெருப்பெரிந்துகொண்டிருக்கிற முகத்தையுடையவர்கள்புலி 
முகத்தையுடையவர்கள் சிங்க முகத்தை யுடையவர்களாகிய அசுரர் 
கூடிய ஆயிரம் வெள்ளம் நடந்தது - எ - று . 

பாய்பரியதனிற்பாதி பரிகளிற்கரிகள் பாதி 
காய்கரியதனிற்பாதி கடும்பரிக்கொடுந்தேர் செல்லப் 
பேய்கருங்கொடிகளாடப் புணங்கவெண்கொடிகளாட 
வேய்களப்பறைகளார்ப்பக் குறுகினன் விந்தை கானில் . 

இ - ள் . இப்படி ஆயிரம் வெள்ளங் காலாட்கள் புறப்பட்டவுடனே 
ஐந்நூறுவெள்ளங் குதிரையும் இரு நூற்றைம்பது வெள்ளம்பானையு 
ம் நூற்றிருபத்தைந்து வெள்ளம் 

தேரும் நடக்கப் பேய்களும் காக்கை 
க்கூட்டமும் விருந் தகப்படுமென்று களித்துக் கூத்தாடவெள்ளைக் 
கொடிகளாடப் புள்ளாங்குழல்பேரிகை இவை முதலான வாத்தியமு 
ழக்க மகிடாசுரன் அம்மையிருக்கிறகாட்டில் வந்து சேர்ந்தான் எ - று . 

அடலவன்வரக்கண்டஞ்சி யடங்குமைக்கபயமென்று 
படருறுமுனிவர் கூற வுமையவள் பயங்கடீர்த்து 
விடலுடனருகுகின்ற விந்தையைவிரும்பிநோக்கிக் 
கடகங்கொண்டெரிவாயென்றாள் விடைகொடுபெயர்ந்தாளக 

இள. வல்லமை பொருந்திய மகிடாசுரன் வருவதைப்பார்த்தும் 
யப்பட்டு ஓடிவந்து பார்வதிக்கு அபயமென்று முனிவர்கள் முறைபி 


( ன்னி 


இடப்பாகம் பெற்றசருக்கம் . 
ட்டுச்சொல்ல அம்மை அவர்களுடைய பயங்களைத்தீர்த்துத் தன்சமீ 
பத்தில்நின்ற பெருமை பொருந்திய துர்க்கையைப்பார்த்து உன்னு 
டைய கத்தினாலே அவ்வசுரனைக்கொன்று விடென்று சொல்ல உத்தி 
ரவுபெறறுப்புறப்பட்டாள் துர்க்கை - எ - று . 


ஆளிமேற்கன்னி செல்வ வருணநாயகி முன்செல்ல 
காளிதுந்துமியின் செல்லச் சுந்தரிகணங்கள் செல்ல 
ஞாளிமேற்வடுகர்செல்ல நான்மிகிமுறலமாதர் 
தூவிமேற்சொல்லத்தங்கள் விடையனமேற்று சென்றார் . 


ன 


இ - ள் . துர்க்கை ஆவாகனத்தி லேறிக்கொண்டுபோக அருண 
நாயகியென்பவள் முன்னேபோகவும் காளிந்துமி என்கிற இருவம்பி 
ன்னே போகவும் பார்வதியின் கணங்களும் , சுவானவாகனத்தின் வயி 
ரவர்போகவும் அபிராமிமுதலாகிய மாதரெழுவரும் தங்கள் தங்கள் 
வாகனங் களிலேறிக்கொண்டு தூசிப்படையாகத்துகளெழுமபப்போ 
னார்கள் - எ - று . 


கக 


சென்றுதோமரத்திற்குன்றிற் சிலை களிற் படை பிற்கை பிற் 
கன் றிடமகிடன்சேனைப்பாதிடைக் கணத்திறசாய்த்நார் 
வன்றிறன் மகிடன் சேனைத் தலைவரும்ப கிடன்றானுங் 
குன்றெனவெதிர்ந்துகன்னி படையெலாந்துரத்திக்கொன்றார் . 


இ - ள் . இப்படி துர்க்கை சேனைகள் போனவுடனே உலக்கையினா 
லும்மலைகளாலும் வில் முதலாகிய ஆபுகங்களாலும் கைகளினாலும் 
கோபத்துடனேபோர்செய்கிறமகிடாசுரனுடைய பாதசேனையை ஒ 
ரு நொடிப்பொழுதிலே கொன்றுவிட்டாள் மகிடாசுரனும் அவனுடை 
ய சேனைத்தலைவர்களும மலைபோல் எதிர்த்து துர்க்கையின் சேனைக 
ளையெல்லாந் துரத்திக்கொன்று வென்றார்கள் -எ - று . 


துந்துமிமுதலா நால்வருடைந்தனர் சூலியான 
கந்தரிவராகியாறு முத்தவடிகிரிக்கையா 
விந்தரைமறையாளென்னு மெழுவருமறைக்கஞானி 
யுந்தினருடைந்தார்கன்னி மனந்தளத்துமையேயென்றாள் . 


இ - ள் . அசுரனது படைகள் எதிர்த்து யுத்தஞ்செய்த அவ்வில்து 
ந்துமிகாளிமதங்கிசணடிஎன்கிற நான்குசத்திகளும் தோற்றார்கள் சூ 
லநீல கண்டிவராகி சண்முகி நிகிரிகையாள் இந்திரைமரைபா ளென் 
கிற ஏழுமாதரும்யுத்தஞ்செய்யமாட்டாமல் காட்டிலொளித்தார்கள்சு 
வானவாகனத்தை யுடைய வயிரவர்களும் தோற்றார்கள் துர்க்கைம 
னந்தளர்ந்து உமாதேவியேயென்று தியானித்து நின்றாள் - எ - று . உக 


1 


அருணாசலபுராணம் . 


உறுதுணையுமைபேயென்றும் பொழுதில் யோகினிகள் வானி 
லறுபத்துநாலுகோடி யதிர்த்தெழுதழலின் மாரி 
இறுதியாயுருளச்சேனை யிடிமழை சொரிகைபாலே 
குறுகிய மகிடன் சேனைத் தலைவருங்கொதித்துச்சென்றார் 


உஉ 


இ - ள் . துர்க்கை அம்மை யேதுணை பென்றபோது அறுபத்துநா 
ன்குகோடிபோகினிகள ஆகாசத்திலார்ப்பரித்தெழுந்து நெருப்பும் 
ழைபும் இடிமழையும் , சொரிந்தபடியினாலே மகிடாசுரனுடைய சே 
னைகளெரிந்துபோயி .. அப்பொழுது சேனைத்தலைவர்கள் கோபித்து 
ச் சண்டை செய்வார்கள் - எ - று . 

கலிவிருத்தம் . 
அருகிதன்றனைச் செற்றனளாரணி 
மருவுகாந்தனை மாய்த்தனைவாரணி 
சுரனை வென்றளள் வேலுடைக்காரணி 
நரகனாயிரு ருண்டனணாரணி . 


இ - ள் . அப்படி மகிடாசுரனுடைய சேனைத்தலைவர்கள் எதிர்த்த 
வுடனே அபிராமியென்பவள் அருசிகனென்பவனைக் கொன்றாள் , வா 
ரணியென்பவள் கரந்தனென்பவனைக்கொன்றாள் , சண்முகி யென்ப 
வள் நரகனென்னும் அசுரனைக் கொன்றாள் - எ - று . 


உங 


சூலபாணி தொலைத்தனள்மிண்டனைக் 
கோலமாமுகி கண்டனைக்கொன்றன 
ளாலவூணி மதுவையழித்தன 
னீலனாருயிரி திரைநீக்கினாள் . 


உசு 


இ - ள் . சூலக்கையாளென்பவள் மிண்டனென்பவனையும் , வரா 
இசண்டனென்பவனையும் , நீலகணடிமதுவென்னுமசுரனையும் , இந்தி 
ரைநீல னென்பவனையுங் கொன்றார்கள் - எ - று . 

துந்துமிக்கொடி சோணிகவூணனைக் 
கந்துமிக்கும் படிக்கதை காட்டினாள் 
நந்துமிக்க நிகத்தருணாசலை 
தந்துமிக்கெரிக் கணணனை வாட்டினாள் .. 
இ - ள் . துந்துமிக்கொடியையுடையவள் சோணித வூணனென்ப 
வனைத்தலையறும்படி தண்டாயுதத்தாளடித்தாள் , சக்கரத்தைகையி 
லேதரித்த அருணாசலையென்கிறவள் அக்கினி கண்ணனைக் கொன்றாள் 


இடப்பாகம் பெற்றசருக்கம் . 


உ அ 


கயிடவன் புகைக் கண்ணனிருவருஞ் 
செயிரின் மாளுறச் சிந்தினள் சுந்தரி 
நெயிடுமிக்க நிணமிடுவேலினன் 
மயிடவன் முதங் கண்டெதிர்வந்தனள் . 

இ - ள் . சுந்தரியென்கிற சத்திநயிடவனையும் , புகைக்கண் ணனையு 
ங்கொன்றாள , நெய்யைப் பொழிகின்ற நிணம்பொருந்தியவேலாயுதத் 
தைபேந்திய துர்க்கை மகிடாசுரனைக்கண்டு எதிர்த்துவந்தாள் எ - று . 

வெங்கடாமுகன் மேவலுமா தர்க 
டங்களாயுதங்கொண்டுதடுத்தனர் 
சிங்கவூர்தி யவனெதிர்சென்றுகைச் 
சங்கையூதினண் மேருசெலிக்கவே 
இ - ள் . வெப்பம் பொருந்திய எருமைக்கடா முகத்தையுடை 
ய அசுரன் யுத்தத்துக்கு நேரிட்ட அளவில் சத்தமாதர்களும் தங்க 
ளாயுதங்களினாலே அவன் விட்ட ஆபுதங்களை விலக்கினார்கள் அவ் 
வேளையில்சிங்கவாகனத்திலேறிவந்து துர்க்கை யவனுக்கெதிரேபோ 
ய்த் தங்கையிலிருக்கிற சங்கத்தை மகாமேரு அசையும்படி வாயி 
ல்வைத்து ஊதினாள் - எ - று . 

செருவிலங்கவள் சங்கொலிசெய்திட 
ஒருவரின்றி யவுணரு மங்கினார் 
செருவரங்களிற் பெற்றசரங்களை 
இருவருஞ்சொரிந்தார் மழையென்னவே . 
இ - ள் . வல்லமைபொருந்திய சிங்கவாகனத்தையுடைய துர்க் 
கைசங்கத்தொனிசெய்ய அசுரர்களொருவரும் இல்லாமல் மயக்கத் 
தையடைந்தார்கள் அருமையாகிய வரத்தினாலே பெற்றுக்கொண் 
ட பாணங்களை இருவரும் மழைபோலச் சொரிந்தார்கள் - எ - று . 

எந்தவெந்தக் கணையிவனேவினும் 
அந்தவந்தக் கணையாலறுத்தனன் 
விந்தைமீண்டிரு வெம்பிறவாய்க்கனை 
சிந்தினாலவன் சென்னியழுந்தவே . 
இ - ள் எந்தெந்தப்பாணங்களைத் துர்க்கைவிட்டாலும் அவைக 
ளை அந்தப்பாணங்களினாலே மகிடாசுரன் அறுத்துத்தள்ளினான் அ 
தன்பிறகு இரண்டு அர்த்தசந்திரபானங்களை அவனுடையசிரத்தி 
ல் அழுந்தும்படியாக விட்டாள் - எ - று . 


அருணாசலபுராணம . 


நய 


கக 


வெம்பு செம்புனல் வெள்ளமுறுக்கிய 
செம்புபோலச்சிதறவிடுங்கணை 
யம்பு போல விருக்கினுமாங்கவன் 
கொம்புபோல விளங்கினதோன்றியே . 
இ - ள் . இரத்த வெள்ளம் உருகினசெம்புபோல் சிதறவிழவிட்ட 
அர்த்தசந்திரபாணங்கள் அம்பாகவிருந்தாலும் அசுரன் தலையிலே 
முளைத்திருந்த கொம்பிரணடுபோல் தலையிலேவைத்து அழுந்தி வளை 
ந்து தோன்றின - எ - று . 

வெற்றிகொண்டவள் வில்லை முறித்தன 
னுற்றவம்பிற் சிலைனு தன் மோதினாள் 
கொற்றவன்பின் குலங்கள் விடுத்தவ 
நெற்றியுற்கண் ணழலினிமிர்த்ததே . 
இ - ள் . செயங்கொண்டவளாகிய துர்க்கை கையிலிருந்தவில்லை 
யிரண்டாகமுறித்தான் , அந்தவில்லினாலே அசுரனுடைய நெற்றிய 
லே அடித்தாள் மிகப்பலம் பொருந்திய அம்புகளை விட்டவனாகிய அ 
ந்த மகிடாசுரன் நெற்றியிலே சுவாமியினுடைய கண்நெருப்புப்போ 
லச் சுருக்கென்று தாக்கியது - எ - று 

சாபவெஞ்சிலை போகத்தரிப்பளோ 
கோபமிஞ்சிக் கொதித்தெழுகூமறத்தி 
றீபமென்னத் திகிரியோன்றேவியே 
பாபகாரி தலைவிழப்பணணிளை, 
இ - ள் . துர்க்கைவில்லொடிந்தும் பொறுக்காமல் அதிக கோபங் 
கொண்டு கொதித்தெழும்பும் எமன்போல் பிரகாசிக்கின்ற ஒருசக்ரா 
யுதம் விட்டுப்பாவியாகிய மகிடாசுரன் தலை பறும்படி செய்தாள் எ - று . 

கன்னியாழி பெயக்கடாமுகன் 
சின்னபின்னங்களாயுஞ்சிதைந்திலன் 
முன்னைமாதவத் துணமையின்மும் மதத் 
துன்னுமாகெரியா பெதிர்தோன்றினான் . 
இ - ள் . துர்க்கைசக்ராயுதத்தை விட்டெரிய மகிடாசுரன் தே 
கச்சின்னபின்னமாயுஞ சகாதேவனாகிப் பூர்வகாலத்திலே செய்த ந 
போலத்தினால் மும்மதங்களைப் பொழிகின்ற பெரிபயானை யுருவங் 
கொண்டு எதிராக வந்த தெதிர்த்தான் - எ - று . 

ஆளியேறு சென் றங்கவனுச்சியின் 
மூளை வாரி நுகர்ந்ததுமொய்ம்பினான் 


h F 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 


கசரு 


மீளவுங்கதை கொண்டெதிர் வீசினான் 
கூளிகாமகி கூர்மைவேலேவினான் . 

இ - ள் அப்படியானையுருவங்கொண்டெதிர்க்க அளவில் துர்க்கை 
பேறுகின்ற ஆளிபோய் அந்தயானையுச்சி பிலிருக்கின்ற மூளைபைக்கை 
யினாலே அறைத்துதோணடி யெடுத்துத்தின்றது அதனாலேயு ஞசாகா 
மற்கையினாலே திரும்பியுந்தணடாயுதங் கொண்டெரிந்தான் பேய்க - 
ககதிகாரியாயிருக்கிற துர்க்கை கூர்மை பொருந்திய வேலா யுதத்தை 
விட்டாள - எ - று . 


கூச 


விடந்ததும்பிய வேல்படவெஞ்சமர்க் 
கிடந்ததும்பி முகனுமி தி .3 
டைந்ததும்பிக ளாயிரமாயிரங் 
குடைந்த துமபி மரமெனககுன்றியே . 


} 


இ - ள் . விஷக்கை கக்கிக்கொண்டிருக்கிறவேலாயுதம் பார்க்கவு 
டனே புத்தத்தில் நின்றயானைமுகன் அதைச்சகிக்கமாட்டா 
துவிட்டான் அநேகமாயிரம்வணடுகள் குடைய உள்ளேயொன்று மி 
எலாமற் றொளையோடுக ப அத்திமரம் போல் -7 -- று . 


கூடு 


வீழ்ந்தபின்பரி வேடமதாயெதிர் 
பேர்ந்துவெங்கதை கொண்டுபுடைக்கனன் 
சேர்ந்தவன் கதை யும்மவன் சென்னிய 
நாந்ததக்கொண் டறுத்தன்ணாரணி. 


இ - ள் . அப்படி விழுந்துஇதுபோனவுடனேகுதிரைமுக முள்ள 
அசுரகயயெதிரேவந்து தண்டா புதத்தி தலே அடித்தா 1 அ த 
ணடாயுதத்தையும் தலையையும் கத்தியினா ேஅடித்துத்தள்ளினாள்து 
ர்க்கையும் - எ - று . 


அதன்பி னழலுறுவ யின் 
கங்கையாயினன காரிருளாயினன் 
பங்கயாசன தாயினன்பங்க ! 
மங்கைனமக குயினன்மாபையால் , 


இ - ள் . அதன்பின்பு அசுரன் நெருப்புருவங்கொண்டுவந்தான் அ 
தன்பின்பு சகலப்பிரளயரூபங்கொ An அ 5 சகாரமாயும் , தாமரை 
பயுட்பத்திருக்கின்றபிரமனாகியும் இலட்சுமிநாயகராகியவிட்டுணுவா 
கியும் எதிர்த்தான் மாயையினாலே -எ - று . 


. 


அருணாசலபுராணம் 


பாதுகண்டத ளென் செய்வன்பாமையாப் 
வான் செய்தன னென்றுதளந்துமை 
பாலகெஞ்சுற் பற்றினள்பற்றிய 
போதிலோர்மொழி விணணிறபுகன்றதே . 

இ - ள் . இப்படி அசுரன் பலபலவடிவங்கொண்ட உடனே பார்க்க 
மாயையினாலே துன்பப்படுகின்றான் என்ன உபாயஞ்செய்தாலும் சா 
கிறதில்லை இதறகென்ன செய்வேனென்று துர்க்சையார்வதிதேவியினு 
டைய இரண்டுபாதங்களையும்மனத்திலேதிபானி கான் அப்படி தியா 
னித்தவுடனே ஆகாயத்தில் நின்றும் அசரீரி ஒருவாக்கியஞ்சொல்லிற்று 

மாயவேடங்க ளன்றிமகிடமே 
யாயபோதி லவன் றலைதள்ளியே 
தூயதாளின் மிதிக்கத்தொகை திடுக 
தீயமாயை யெனச்சொல்லத்தேறினாள் . 


இ - ள் . அநேகவிதமாக மாயவேஷங்களல்லா மல்சுபாவமானஎரு 
பை முக ரூபா கொண்டபோது அவன் தலையையறுத்து கீழேதள் . 1 உ 
எது பரிசுத்தமாகிய காலினாலேமிதித்தால் தீமைபொருந்திய மாயை 
தொலைந்துபோமென்று சொல்லத் துர்க்கைதேறினாள் -எ - று . 


மட்டின்மாயை வடிவின்மலைந்துபின் 
னொட்டிலைத்தலைச் சூலத்தினீக்கினான் 
துட்டனமேதிய தாய்ப்படைதொட்டனள் 
வெட்டி வீழத்தி படியின் மிதித்தினள் . 


இ - ள் . அளவில்லா த மாயரூபங்கொண்டுவர நெடுமையான கவ 
ருடைய சூலத்தினாறகுத்திக்கொன்றாள் பின்பு அத்துஷ்டன் பழைய 
எருமைக்கடாமுகத்தை புடையவனாகி ஆயுதங்களைப் பிரம்பாகஞ்செ 
ய்த அளவில் அவைகளை விலக்கிவாளாயுதத்தால தலையை வெட்டித் 
தளவிக்காலினாலே மிதித்துக்கொன்றாள் துர்க்கை - எ - று . 


ஒப்பில்லாப்பத முன்று மிதித்திடில் 
தப்பிமாயை தவிரப்பதுபாரமோ 
வப்பதத்தை நினைக்கினுமாணவஞ் 
செப்புகாமிய மாயையுந்தீர்க்குமே 


இள் . துர்க்கைபாதத்தைனினைத்தாலும் அதைகினைத்தவருடை 
ய ஆணவம்மாயை காமியம் என்கிற மும்மலங்களையும் நீக்கிவிடும் அப் 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 
டிப்பட்ட ஒப்பில்லாதபாதம் பரிசமாகும்படிஊன்றிமிதித்தால் பொ 
ய்யாகியமாபைமாத்திரத் தவிர்ப்பது பெரிதோ - எ - று . 

போ தவானவர் பூமழைபெய்தனர் 
மேதிமாமுகன் மெய்க்கதியுற்றனன் 
தீதிலா தவன் செங்களந்தன்னிலோர் 
சோதிலிங்க மிருந்ததுதோன்றவே . 


இ - ள் . தேவர்கள்மிகவும் புட்பவருஷம்பொழிந்தார்கள் மகிடாசு 
சிலும் அம்மைகையினாலிறந்ததனாலேயெய்மையான மோட்சத்தைச் 
சேர்ந்தான் யாதொரு குற்றமிலலாத அவன் சிவப்பாகிய கண்டத்தி 
லே ஒருபடிகலிங்க மிருந்தது.எ - று . 


கண்டமட்டிலக் காக்கொளக் : 5 வ 
கணடமட்டிற புரந்தகடா முகன் 
ணடமட்டி லிருந்தகடவுளக் 
கண்டமட்டி லெடுத்தனளகன்னியே 


இ - ள் . நவகண்டமட்டும் ஆண்டமகிடாசுரனுடைய கழுக்கை 
லக்காகவைத்துத் துர்க்கை அறுக்க அக்க முத்திலிருந்த படிகலிங்கத் 
தைக்கண்டபோதே கையினாலெடுததாள் - எ - று . 


கொண்டுசென்றுமை கோகாகட்பதங் 
கணடுபொரறிக கடவுளையீந்த எள் 
வணடுவார் குழல வாங்கினளசெங்கைபி 
லண்டர்னாகன் விண்டிலனாகையால 


-ள் . அப்படிப்பட்ட படிகலிங்கத்தை எடுத்துக்கொண்போ 
ம் உமாதேவி பாதங்களைத் தொழுது நடந்த காயமெல்லாம் சொல்லி 
சுவாமியைக்கொடுத்தாளவனடுகள் குழந்திருக்கின்ற கூந்தலையுடை 
யபார்வதிகையினாலே வாங்கினாள் தேவாகட்கெல்லாம் நாதராகவிருக் 
கின்றசுவாமியும் அம்மை கைமேல்வைத்திருக்கிற ஆசையினாலேகை 
பை விடாமற கெட்டியாகவிருநதார் - எ - று . 


தாயுமங்கது கண் மகிழக திசை 

யவென்கரம் பம்தௌ 
வாயையங்கைக்குத்தும் பதிக் 
கா பிரங்க னரித்தவர் . புவான் . 


அருணாசலபுராணம் . 


இ - ள் . பார்வதி அந்தஆச்சரியத்தைப்பார்த்து மகிழ்ச்சியடைந்து 
சுவாமி என்கையைவிடாமலிருந்தது எதனாலே என்றுகேட்கத்தேவேக் 
திரனுக்கு ஆயிரங்கண்கொடுத்தகௌதமர் வாயைக்கையினாலேபொ 
த்திக்கொண்டு அம்மைக்குச் சொல்லத்தொடங்கினான் - எ - று . 

அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தம். 
முன்னமகத்தியன் முதலாமுனிவர்களைப் பதிப்மர்வர முனிபா 
ற்செல்ல , வன்னவன்றன்றவமதிப்பாலவமதிப்பாயிருந்திடவும் லவனை 
நோக்கிப் , பொன்னனைய தவமுனிவர் வெகுண்டுறைப்பா ரெமையிக 
ழ்ந்தபுன்மையாலே , உன்னரியகருவேறா யினிப்பிறக்கக்கடவா யென் 
றுளையச்சொன்னார் . 


இ - ள் . முர்காலத்திலே அகத்தியர் முதலான ஜம்பதுரிஷிகள் கூ 
டிவரமுனிபொன்பவருடைய ஆசிரமத்திறகுப்போஞர்கள அ தவரமு 
னிகம்முடைய தபோபலத்தினாலே மரியாதையாகஉபசாரம் செய்யா 
பாருந்தார் அப்போது அவரைப்பார்த்துபொன் போலும் அரியசுவத் 
தையுடைய எலலாமுனிவர்களுங்கோபித்து எங்களை அவமரியாதை 
செய்தபடியினாலே பாலராகிலும்குறைவு சொலலப்பட்டகரிய எருமை 
க்கடாவாகப்பிறப்பாயென்று அவர்கள் வருந்தச்சபித்தார்கள் - -று . 


அருந்தவரைபதின் முருகன் றுறைத்தமொழிக்கொடுமையைக்க 
ணடாரமாதி , யிருந்தவனுமெழுந்துபணி தெனது பிழைபொறுத்தரு 
ள செனருனத்தில் , பெருந் தவான்புட வரைப்பார் மகிடமுகத்தவு ன 
னெனப்பிறந்து பின்னர் திருந்தவரனிடம்வேணடித் தவமபுரியுமுமை 
கணத்திறறீர்ப்பாளென்றார் . 


ருத்திய 


இ - ள் . அரியகவக்கினை புடைய ஐம்பது முனிவர்களுமன்று சொ 
ல்லிய சாபத்தின் குரூரததைக்கேட்டு பயப்பட்டு பெருமை பொரும் 
தவஞ்செய்த வரமுனியும் எழுந்துவந்தனஞ்செய்து முனிவர்களே தெ 
ரியா மல நான் செய்த பிழையை பொறுத்துக் கொள்ளுங்களென்மூர் 
அதற்கு முனிவர்கள நீர் எருமைமுகம்பொருந்திய அசுரனகி அரசாளு 
ங்காலத்தில் சுவாமி ஆடபாகம் பெறும்படி தவா செய்து கொ ( 1 ) ரு 
க்கிற அம்மை உம்முடைய சாபத்தைநொடிப்டொபூதில நீர்ப்பாளென 
று சொன்னார்கள் - எ - று . 


காள 


ஆங்கவர் சொற்படியிலவள ஈரர்பெருக் குலத்திலுதித்தரசனாகி , 
போங்க யோ மகிடனெனக் கொடுங்கோன்மைரித்தலுமொருநா 
வேடனட , ககுசெப்பாத்திலடை , காரியாலிகளத்தோடித் 
திரிந்தாக.க, கங்கரி பவருசசனை செய 83 3 வான்பெருமுனிவ 
வேர்ப்பட்டானே . 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 
இ - ள் . அந்தமுனிவர்கள் சொன்னபிரகாரம் வரமுனி அ ஈரகுல 
த்திற்பிறந்து அரசனால் மகிடாசுரனென்கிற பெயரையடைந்துகொடு 
ங்கோலரசுசெய்துகொண்டுவருகையில் ஒருநாள் வேட்டையாதில்ல 
டி வனத்தில்வந்துமிதந்தபசியினாலே இரையொன்றும் அகப்படாமப் 
ஓடித்திரிந்துகொண்டிருந்தார் . அவ்விடத்தில் நீங்குகர்கரிதவம் செ 
ய் என்ற மன்னவரிஷி என்பவன் எதிர்ப்பட்டான் - எ - று . 
சஅ 


மன்னவனாமவனை யிவன் கரந்த வேகத்துடன் விழுங்கி மகிழ்ந்து 
போனாள் , பின்னதனாலவன்ரிடறி சிவனுருவ மிருந்தத்தப் பேரு 
மைபாலே , யுன்னதமாயிவன்சிவனு மமுருத்தரித்தவுடலுமிறையுருவ 
ன்றோவன்னதனால்வினையடர்ந்தது தவியிருநவதீர்த்தமாடிலென்றான் 

இ - ள் . எதிர்ப்பட்ட அம்மன்னவனென்கிறரிஷியைக்கையிலிருக் 
கும் இலிங்கத்தோடே இம்மகிடாசுரன் எடுத்து விழுங்கிவிட்டுட போனா 
ன்பின்பு அபன்கண்டத்திற்சிக்கிக்கொண்டு படிகலிங்க மிருந்ததனால்மி 
குநதபெருமையடைந்தான் அந்தஇலிங்கமிருந்த கண்டத்தையுடைய 
வனும் சில சொரூபமன்றோ அவனைக்கொன் படியினலேபாவம் சம் 
பவித்தது தேவதீர்த்தங்களாடினால் அப்பாவம் போமென்னர் கௌ 
தமர்- எ - று . 

அன்புமுனி யுரைத்தளவி லொருமொழியாதரத்திலெழுந்தரிய 
தீர்த்த , மொன்பது மவ்விடத்தில்வரும் லைவருமாறி மறுமொ 
மையுமவிந்தை , தன்பதுமமுகநோக்கியுன துகைவா ளெறித் துங்கைத் 
ருவாயன்றாள் , வன்பணியுநெடுந்தாளுந் தொழுதுகைவாகிலத்தெரி 
5 துவாங்கும்போதில . 

இ - ள் . மிகவும்பத்தியையுடைய கௌதமர் இப்படிச் சொன்ன 
ளவில்பாவந் தீர ஆடுதற்குஒன்பது நீர்த்தமும் அவ்விடத்தில்வரும் 
டிச் செய்பென்று ஆகாயத்திலிருந்து ஒருவார்த்தைபிறந்தது அதைக் 
கேட்டுப்பார்வதியும் துர்க்கைமலர்போன்ற முகத்தைப்பார்த்து உன் 
னுடைய கையிலிருக்கின்றவாளினாலே பூமியைபிளந்து கங்கைவரும் 
படிசெய்பென்றுசொல்ல ஒகங்கைகையிற்றரித்த துர்க்கையும்வண 
ங்கிவாளாயுதத்தால் பூமியிலேவீசியெடுத்தபோது - எ - று . 


. 


| 


நவந்தியும் பிரவுள நன் னதிகளுமச்சோகந்தீர்நல்லதான 
* லைபதிகமுகவுபல தடங்களுமங் கெருந்தனவச்சுனையினூடே 
பவம் வொருமாதமுழுகியிருக தாளகரத்தைப்பற்றி நீங்காச் 
சிவன்வடிவுமகன்றதுன்னுள மகிழ்ந்து கரையில்வந்தாடேவர் போற் 


அருணாசலபுராணம் . 


இ.ள். ஒன்பது தீர்த்தங்களும் மற்றுமுள்ளகதிகளும் விடாயாறு 
ம்படி உதவி செய்யும் நல்லருசியைக் கொடுக்கின்ற அநேகம் தடாகங்க 
ளும் வுண்டாயின அக்கதிகளில் ஒருமாதம்வரைக்கும் அம்மைகுற்றம் 
நீங்கும்படிஸ்நானஞ்செய்து கொண்டிருந்தாள்கையைப்பற்றிக்கொண் 
இவிடாமலிருக்க இலிங்கமும் நீங்கிற்று அப்போது தேவர்கள் போற்று 
ம்படி மனம்சந்தோஷித்து அம்மை கரையில் வந்து சேர்ந்தாள் - எ.று . 

அருவுருவாமொரு சிவனை யதன்கரையேற்புறத்திருத்தியருச்சித் 
தாணம் , விருவினையுந் தவிர்ப்பானுத் தென்பா வந்தீர்த்தானென்றியற் 
பேரிட்டாள் , திருமருவும் பெருஞ்சுனைக் குமினியகட்க தீர்த்தமெனக் 
திரு பேரிட்டாள் , குருமணியையருணகிரிப்பெருமானைத் தொழக்கை 
கை 
க்கோயில் சார்ந்தாள் . 

இ - ள் . அருவமாயும் உருவமாயும் விளங்கும்ஒப்பற்றசிவனை அக்க 
ரையிலேயெழுந்தருளச்செய்து அர்ச்சனை செய்தால் நம்முடைய நல் 
வினை தீவினை இரணடையும் நீங்குகின்றசுவாமிக்கு என்பாவந்தீர்த்தா 
ரென்றுபேரைத்தரித்து அழகிய அச்சுனைக்குக் கடகதீர்த்தமென்று 
பெயரிட்டாள் கிறம பொருந்தியமணியொத்தவரை அருணாசலத்தில 
எழுந்தருளியிருக்கிறபரமசிவனை வணங்கும்படியாகப்பொன்மயமாகி 
யகோவிலுக்குப்போனாள் - எ - று . 

ரு 
முருகுமலரயன்றடத்திற் தடிந்துவெண்ணீறணிந்து செங்கை மு 
டியிற்கூப்பி ,பருகுவருங்கௌதமன் சொற்படி தொழுதுட்புகுந்து காண 
ணாரமுதைக்கண்ணாற் , பருகிநிலமுறவிழுந்து பணிந்தெழுந்துபரலச 
மாய்ப்பாடியாடியுருகியுவந்தழுதுயிர்த்து வலம்புரிந்து குறையுரைத்து 
வணங்கிப்போற்றி . 


கஉ 


இ - ள் . வாசனையுள்ள தாமரை மலரிருக்கிறபிரமதீர்த்தத்தில் முழு 
திவிபூதி தரித்துச்சிவந்தகைகளைச்சிரமேல் வைத்துத்தண்டனிட்டுத் 
தன்னருகே வருகிறகௌ நமர் சொன்னபடி உள்ளே போய்க்குளிர்ச்சி 
பொருந்திய அமிர்தம் போன்றசுவாமியைக்கண்ணாலே தரிசித்துப்பூமி 
மிலேதேகம்பொருந்தகமஸ்காரஞ்செய்து எழுந்திருந்து பரவசமாகி 
ப்பாடிஉருக்கமடைந்து களித்து ஆனந்தக்கண்ணீர் பெருகிப் பெருமூச் 
செறிந்து வலமாகவந்து தன்னுடைய குறையை சொல்லி வணங்கினாள் 

கார்த்திகைதிங்களிற்றிருநாளாகமத்தின்படி நடத்திக்கனற்கண 
ணானை , தோத்திரம்பண்ணுதலுமொரு சுடர்மலைமே லொழி 55 தர் + 
டரினூடே , எத்தரியாலகோடியிரவி பெனவொருசோதி யொழுந்தும் 
ன்னே , வாய்த்தவலமாகநடத்தியென வுரைத்துடனே மறைத்தன் 
றே . 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 


கருக 


இ - ள் . கார்த்திகைமாதத்தில் ஆரமத்தின்படி திருநாள் செய்துகெ 
ருப்புக்கண்ணையுடைய சிவபிரானைப்பணிநத அளவில் மலைமேல் ஒரு 
பிரகாசமுண்டாகி அதிறசொல்லுதற்கரிய பலகோடி பாலசூரியப்பி 
ரகாசமாய் சுவாமி யெழுந்து பெண்ணே இம்மலையை வலமாகநடந்துவா 
வென்றுசொல்லி மறைந்து விட்டார் - எ - று . எத்தரியபலகோடி யிரவி 
என்றது இளஞ்சூரியர் கோடி எனக்கு . 


நாரிதனைச்சிலையாக்கு முனிவனுமப்படி வலமா நடத்தியென்றான் 
வாரியெனமழைபுகழக் காரிகையு நடந்தனடன் மலர்க்கைகூப்பி 
பேரிகையுங்காளகமுஞ் சல்லரியும் முழங்கவேபெரியவானிற் 
றூரியமுந்துந்துபியுமத்தளமுங் குடமுழவுந்துவைத்தவன்றே 


இ - ள் . அகலிகையாகிய பெண்ணைக்கல்லாக்கிய கௌதமரிஷியு 
ம் அமமா அப்படியேவலமாகப்போவென்று சொல்லச் சமுத்திரம்போ 
ல்வேதகோஷ்டமுழங்கவும் ஆகாயத்தில் பேரிகை -காகளம் - சல்லரி 
மலலரி - முரசு- துந்துமிமத்தளம்குடமுழா இவைமுதலானவாத்தியக் 
கள் முழங்கவும் பார்வதி இரணடுகையுங் கூப்பிக்கொண்டுநடந்தாள் 


அரம்பையுருப்பசிமுதலா மகபதிநாட் டரிவையர்களாடல்காட் 
டக் , குரும்பையெனநெருங்குமுலை வரையா மங்கையர் மலரின்குப்பை 
கெட்டக் , கரும்புகனி தனையமொழிப் புனலரமங்கையரிரட்டுங்கவரி 
யாட்ட , விழும்புருகநகை புரியு மவரவமினார் மணிவிளக்கமெடுத்து 
கீட்ட . 


இ - ள் . இப்படிபார்வதி வலம் வரும்போது அரம்பைஊர்வசிமுத 
லானதெய்வலோகத்துப்பெண்கள் நாட்டியமாட தென்னங்குரும்பை 
யொத்த தனத்தையுடையமலையரமகளிர் அம்மைநடந்துவரும்போது 
பாதம்பூமியிலேபட்டுஉறுத்தாமலிருக்கப் புட்பங்களைக்குப்பையாகக் 
கொட்டக்கறுப்பஞ்சாறுபோலும் வார்த்தையையுடைய நீராமங்கை 
யர் சாமரமெடுத்து வீச இரும்பு முருகும்படி நகைசெய்கின்றகாகலோ 
கத்துப்பெணகள இரத்தின தீபங்கையிலெடுத்துக்கொண்டுவா - எ - று 


து முதலிரண்டுபாடல் குளகம் . 


முண்டகமண்டபமயிலும் புலோமிசையுமுறுந்தவள முளரிமனுங் 
கணடகமும் வழித்தாலுமொழித்துவர நில மகடன்கைகணீட்ட 
அனடர்குலமடநதையரு முனிவர் குலவனிகையருமருவிப்பூதோன் 
மணடலிருஞ்சேறகற்றி மலரின் றுவிகள் சொரிந்து வழிகளாக்க . 


உ 


அருணாசலபுராணம் .. 


இ - ள் தாமரைப்புட்பமாகியமணடபத்திலிருக்கிற இலட்சுமியும் 
இந்திராணியும் வெண்தாமரைப்பூவிலிருக்கிற சரஸ்வதியும் போகிற 
வழியிலிருக்கும் முளளுகள யும் கல்லு - ளையும் தள்ளிக் கொண்டுவர 
பபூமிகேலி கைகளை நீட்டி ச சாக்கிரதையாகத்தாங்க தேவஸ்திரீகளு 
ம்முனிவர்களுடைய ஸ்திரீகளும் புட்பத்திலிருக்கிறதேனருவியினாலே 
வழிச்சேறரைநீக்கிபுட்பத்துக் குளவிருக்கிறபராகப்பொடிகளைக்கொ 
ட்டி நல்ல வழியாகச் செய்ய - எ - று 


கன்றின துன் னிருசரணம் பொருத்தருள்வா யெனகங்கை செங் 
கைகூப்ப , யன்றனலத் திசைமணுகியழற்கிரியையெதிர்முகமாவணங் 
ப்ெபோற்றி , தென் றிசை பு கிருதி பெருக திசையினையுங்கடந் துகுடதி 
சைக்கு சென்றாள . 


இன . கங்கை அம்மாபார்வதி உன்பாகமிரண்டும்பூமியிலே பட் 
டுக் கன்றிப்போய்விட்டா பொறுக்கவேண்டுமென்று இரண்டு கைக 
னை புக்கூப்ப , அமுரிய அககனியலையை எதிர்முகமாகக் தொழுது தெ 
றகுத்திசையும் நிருதி மூலை யும் தாண்டிமோகுக்திசையிறபோனாளகு 
றைவில்லாத நீர்த்தியையுடைய சுவாமியும் இளமையானரிஷபவாகன 
த்தில் எழுந்தருவிவந்து தரிசனங்கொடுத்து நடந்தார் - எ - று . 

நாற்றிசையும் போற்றி செய்யும் புகழணியண்ணாமலையானடித்தா 
போற்றி பேற்றிசையுங்கா மிசையுங்க - துவடதிசைமன 

நது ஒரு 
ம்பியேத்தி , யேற்றிசையுமிறைதிசையு மகிழந்து குணதிசையடைந்தா 
விமாபில் 2 பிற , நேற்றி சயு மன்வழலைவலம்புரி 5 று செயலபோலச் 
செறிந்ததன்றே. 

இ - ள் . நாலுதிக்கும் வணங்கும்கீர்த்திபையுடைய அருணாசலேச 
சதுநடன துபாதத்தைவணங்கி மேற்குத்திசையும்வாயுதிசையுநதாண 
உவ 
வடதிசையில மறுபடியுதொழுது எருதலேறுகின்றாசானனுடைய 
திசைபைக்கடந்து கிழக்குத்திசைக்குவநதாள அப்படி வாதது இமோற 
பர்வத்தில சுவாமி கலியாணஞ்செய்தபோது ஓமாக்கினியை வலம் வா 
ததுபோலிருந்தது - எ - று . 


கலிநிலைத்துறை 


பானுகம்பன்னகைச் சங்கொலிநெடியமாலபணியத் 
தானுகம்பலைநாரதா வீணையின் சார்வ 
வான துந்துமிகம்பலை திசையெலாமறைக்க 
தேனிறைந்திடுமலர்மழையிமையவர் சிதற . 


* 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 


-ள்.பானுகம்பனென்பவன் தன்னுடைய ஆயிரங்கைகளி 
ஞ்சங்கத்தை வைத்து ஊதுகிற ஒலியும் விட்டுணு தமது சங்கத் 
தை வாயில வைத்து ஊதுகிற சத்தமும் நாரதாவீணையை வாசிக் 
கிறசத்தமும் ஆகாய துாது பியினுடைய சத்தமும் திசைகபொம் 
லலாஞ செவிடுபடச் செய்தன . தேனிறைந்த புட்பவருஷகம் 
ளைத் தேவர்கள் சொரிய எ - று . 

இது முதன் மூன்றுபாடல்களுக்குளா, 


கறறைவார்சடை யிளம்பிறைநெடுநிலாக்கமழப் 
பிற்றராமணியிளவெயில விரிததிடப்பு வியைப் 
பெற்ற மாதிகனுக் கொருபுறமளிததிடப்பிடித்த 
வெற்ற நூலெனப்பலரினூன் மார்பகத்திலங்க 


இ - ள் . கறறையாகிய நீண்டசடையில் தரிக்கப்பட்ட இள 
மையாகியபிரையின் கெடுமையான சநதிரன் பிறகாசிககவும் ஆ 
பரணமாகிய புற்றிலிருக்கின்ற சாப்பத்தின் தலையிலிருக்கிற ம 
ணிகாநதியை விரிக்கவும் உலகமாதாவாகிய பார்வதிக்குப் பா 
திசரீரத்தைக் கொடுப்பதற்காகப்படிதத ஏற்ற நூலபோல் புரி 
யாகிய பூனூல் மார்பிற் பிரகாசிக்கவும் எ - று . 

பிறப்பிலாவான்மறையெலா மளவிடாப்பெரியோ 
னிறப்பிலாவிதைவிடையின்மே லினிதெழுந்தருளு 
வறத்தினாயகியடிபணிந் திரைஞ்சினளனைத்து 
துறக்குவண்ணலுமவளுட னிவையிவை சொல்லும் 
இ - ள் , பிறப்பிலலா தமூர்த்தி அநேக வேதங்களாலும் அறிய 
ப்படாதவர் இறப்பில்லாத பரமசிவன் ரிஷபவாகனததி லெழு 
ந்தருளத் தருமம் வளர்க்கின்ற பார்வதி அச்சுவாமி பாதத்தைத் 
தொழுது வணங்கினாள எல்லாவறறையும் நீக்கிய கடவுள் அ 
வ்வமமையோடு சொல்லுவார் எ - று . 


பெண்ணுமாணுமா யுலகிலாப் பொருளெலாம் பிரித்தோ 
மண்ணி தாகியபீடமுமிலங்கமுமானோ 
மெண்ணு நீயென நானெனவிரண்டிலைமாமு 
முன்னிலாவியவயிரமு நிகர்த்துடனுரைவோம் 


இ - ள் உமையே நீயும் நானும் பெண்ணு மாணுமாகி உலகத் 
தில அனேக சீவாசிகளை வேறுவேருண்டாக்கினோம் . சமீபமா 
ய் ஆவிடையாரும் இலிங்கமு மானோம் , யென்றும் வே was 

20 


நச 


அருணாசல புராணம் . 


en in 


சுச 


தமில்லை மாமும் அதற்குள்ளேயிருக்கிற வயிரமும் போல் ஒன் 
பாய்ச்சேர்நதிருபோம் - எ - று . 

அங்கம் யாவும் பொருட்டு விட்டிமயவெற்படைந்தா 
யிங்குகா முனக்கொருபு. மளிப்பதேயியற்கை 
மங்மையோ திடப்புறத துறையென மகிழ்வும் 
றங்கையாணைத்தருளின னுருகியொன்னார் . 
இ - ள் , தேகத்தைவிட்டு நட்பொருட்டாகஇமயபர் வதத்திலே 
வந்து பிறந்தாய் அவ்விடத்தில் நாம் உனக்கு ஒருபாகங்கொடு 
ப்பது சுபாவமேபெண்ணே நம்முடைய இடப்பாகத்திற்சேர்ந் 
திருவென்று சந்தோஷமடைந்து கையினாலே அணைத்துக்கொ 
ண்டார் இரண்டு தேகமும் உருக ஒரு தேகமானார்கள் அம்மையு 
ம் சுவாமியும் , எ - று . 

அடித்தசெஞ்சடை யொருபுறமளகக் 
தொடுத்தகொன்றையோ புறமொருபுறமலர்குவளை 
வடித்தசூலமோர் புறமொருபுறமலர்க்குவளை 
திடத்திலார்கழ லொருபுறமொருபுறஞ்சிலம்பு 
இ - ள . அப்படியிருவரும் உருகிச் சுவாமியினுடைய பாதியும் 
ம்மையினுடைய பாதியும் ஒருதேகமான போது ஒருபக்கத் 
திற்சிவந்தசடையும் ஒருபக்கம் கூந்தலும் ஒருபக்கம் கொன் 
மறயும் மாலையும் ஒரு பக்கம் புட்பமாலையும் ஒருபக்கம் சூலமு 
ம் ஒருபக்கம் நீலோற்பல புஷ்பமும் வீரகண்டாமணியும் ஒரு 
பக்கம் சிலம்பும் தோன்றின - எ - று . 

பச்சைவன்ன மற்றொருபுறம் பவளங் 
* சச்சுலா முலையொருபுறங் கவினமார் மார்பும் 
பச்சக்கியவா முமொன் றபயமொன்றங்கை 
இச்சையாமிவருறுதலக் குழஞ்சினாரிமையோர் , 
இ - ள் . ஒருபுறம் பச்சைநிறமும் ஒருபுறம பவளநிறமும் ஒரு 
புறம்கச்சணி தனமும் ஒருபுறம் அழகான மார்பும் ஒருபுறம் 
அபயமும் ஒருபுரம் வரமுமாகிய கைகளாக ஆசையோடு இரு 
வரும் பொருந்து தலைப் பார்த்துத் தேவரும் வணங்கினார்கள் - 


எ - று , 


சுசு 


இவ்வாறு இருவாநின்ற கோலத்தைச் சேரமான் பெருமா 
னும் வலந்தான் கழலிடம் பாடகம் வலமிடமே . கலந்தான் வல 
றிடஞ்சரந்தெரிவலம் வந்திடமென , பலந்தார் வலமிடமாடகம் 
வேல்வலமாழியிடஞ்சலந்தாழ்சடைவலக் தண்ணங்குழ லவல 
ஞ்சக்காக்ககே எனப் பொன்வண்ணத் தந்தாதியில் அருளிச்செ 


தவானு மரிக . 


கருரு 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 
இந்தமாக்கதை படித்தவர் செவிகளிற்கேட்டோர் 
சந்தனாசல மூனியிற் றமிழ்க்கடல் கடப்பா 
மைந்தரே முதற்கிளையுட னுலகினில் வாழ்வார் 
பந்தபாசமற்றழிவிலாப் பரகதி பெறுவார் , 


இ - ள் . இக்கதையைப் படித்தவர்களும் , செவியிற்கேட்டவர்க 
ளும்சந்தன விருட்சங்கள் சூழ்ந்த பொதி பமலையி லிருக்கின்ற 
அகத்தியர் போல் தமிழ்க் கடல்கடப்பார்கள் சந்தான பாக்கியத் 
தோடுஞ் சுற்றத்தாரோடும் உலகத்தில் வாழ்வார்கள் . தங்களைப் 
பந்தமாகச்சூழ்ந்து கொண்டிருக்கின்ற தீவினையைத் தள்ளி மோ 
க்ஷம்பெறுவார்கள் . எ - று . 


Bाका 


முனிவனேயெனைப் பயந்தவனுரைத்ததிர்முரையென் 
றனைய பாமுனிக்குறைத்தலு மவனெழுத்திறைஞ்சிக் 
கனகவச்சிராங்கதனுயிர்கதிபெருங்கதையை 
வினவினான் முனிவினவலு மகிழ்ந்திவைவிளம்பும் 


இ - ள் . நந்திதேவர் மார்க்கண்டேயரைப் பார்த்து என்னைப் 
பெற்றபா மசின் சொன்ன சரித்திரத்தின்முறை யிதுவென்று 
அவருக்கு சொல்ல அம்மார்க்கண்டேயரிஷி எழுந்து தண்டம் செ 
ய்து பின்பு சுவாமீ வச்சிராங்கதபாண்டியன் உயர்வாகியமோட் 
ம் அடைந்த கதையைச்சொல்லுங்களென்று கேட்க நந்திதேவ 
ர் சந்தோஷமடைக்க சொல்லத்தொடங்கினார் - எ - று . मा 


ஐந்தாவது 


இடப்பாகம் பெற்ற சருக்கம் . 


முற்றிற்று . 


ஆக திருகிருததம் -ச.. 


DAN 


ETIRE 


சிவமயம் , 

திருச்சிற்றம்பலம் . 
வச்சிராங்கதபாண்டியன் சருக்கம் . 


0 : 


கலி விருத்தம் . 
தோ மேகிழ்சந்தன வனத்திடை திரிந்தே 
நீடுதமிழின்சுவை யளைந்து நெடுநாளா 
யாடும் பலன்னவர்களன்ன நடைபோல 
வா டைம் சென்றால் புதர் எவயைவளநாடு ,, 
இல் தம்ம , ம் சந்தன வனத்தின் மத்தியிலேசஞ 
சரித்து எடை முள தமிழின் மதுரம் அளைந்து நெடுநாள் ஆடுகி 
ன்றபயில் பான்ற பெண்கள் கடைபோல வாடைச்காற்றோடு 
சாபந்தமாகத் தென்றறகாற்றுவருகின்ற வையையாறு பொருக் 
திய பாண்டியகாடு , எ - று . 

வெவ் இருகணாரிடையை மின்னெனமகுண்டே 
செவ்விபெருக்கதகை செரிந்தவரு நாடு 
நவவினையயாரளக நள்ளிருளதென்றே 
மவ்வலருகேயலரும் வையை வலநாடு . 
இ.ல் , விருப்பம் செய்யும்கண்களிரண்டையுமுடைய பெண் 
களிடையைப்பார்த்து மின்னலென்று மயங்கி அழகு பொருக் 
திய தாழைகள்புஷ்பிக்கும் நாடு மான் போன்றமாதர்கள் கூந்த 
லைப்பார்த்து இருளென்று கினைத்து முல்லைச் செடிகள் கரையி 
லே புஷ்பிக்கும் வையை ஆற்றினால் வலம்பொருந்திய நாடு 


an 


l 


Thin 


AAT 


位 


机 


HUR THIU 


MIME 


中 


然, 


வச்சிராங்கதபாண்டியன் சருக்கம் 


கருக 


அந்தவளநாடர் பெரு மானைகர் கோலா 
னி , திரன் முடிக்கிடை யெறிந்தவளை வீர 
னிந்கையறு தென் கயிலை கெநறி விழிபோல 
முந்தியதிசைக்கரி முகத்தெழுதிவைத்தோன் . 
இ - ள் . அத்தன்மையாகிய பாண்டிய கட்டாருக்கு இராசன் 
அரசர்க்கா சனானவன் தேவேநதிரன் முடிசிதறும்படி + வளை 
யென்னும் ஆயுதத்ன தப்பிரயோகித்தவன் குற்ற 5 கனகை 
லாயத்துக்கு நெற்றிக்கண் போல் அஷ்டதிக்கிது மிரு கிற யா 
னைகள் முகத்திலே தன்னுடைய மீனககொடியை யெழுதவைத் 
தவன - எ - று . 

ஆகமா திம தனி னழகின் 
வகமா திதெளி 5 த வறிவினான் 
பாகநாரிய பத்தியினான்மொழிப் 
பாகநாரியர் மற்றிய தோளினான் 
இ - ள் . தேகத்தினாதியந்தமாக மன்மதன்போ வழகள்ளவன் 
ஆசமமுழுவதுந்தெரிந்த விவேகத்தை யுடையவன் பக்கத்தி 
லே பார்வதியையுடைய சிவன் மேல் பத்தியையுடையவன் பா 
குபோல்மதுரமாகிய சொற்களையுடைய ஸ்திரீகள் விரும்பாதி 
ன்ற தோளை யுடையவன் , 

வானகத்திலுமண்ணிலு மெண்ணிம 
வானகத்திலும் வைத்த புகழினான் 
கானகத்தொளி யார்சடைக்கணணிதன் 
கானகத்தொளி யார்மனைக்காப்பவன் 
இ - ள் . தெய்வலோகத்திலும் பூமி பிலுள் எண்ணத்தக்க இம 
யபருவதததினிடத்திலும் தன் காத்தியை காட்டினவன் சுவாமி 
தரிக்கின்றசட் டைக் காட்டினிடத்திலும் பிரகாசிக்கின்ற ஆத் 
திமாலையினது லாசனை யைத் தன் மனதிலே நினைத்துக் கொண் 
டு பூமியைக் காக்கின்றவன் - எ - று . 

தங்கணாய கனத்தலை சூடிய 
வெங்கணா கரடித்தலைபேத்தினான் 
பொங்கு சன்றி யறிந்தது போற்றுவா 
ரிங்கிவர்க்கிணையாவரு மிலலையே 
இ - ள் . தங்கள் குலத்துக்கு கதலைவனாகிய சந்திரனை முடியிற்றரி 
த்த எங்களநாதரது பாதங்களைத் தலையினால் வணங்குகிறவன் மி 
குத்தான்றியையறிந்து அதைப்பாதுகாக்கின்றவர்களில் இவனு 
ககொப்பானவ பொருவருமில்லை- எ - று . 


அருணாசலபுராணம் . 


பத்து வர் திசை மீதும்படர்புகழ் 
வித்துவாரியிறைக்கின்ற மேன்மைபோ 
னத்து வாரியில வாரிரைகல்கிய 

முத்து வாரியிறைத்திடு முன்றிலான் . 
இ - ள் . நீண்டபத்துத்திக்கிலும் பாவகீர்த்தியாகிய விரையை 
வாரியிறைக்கின்ற தன்மைபோல் சங்கங்கள் தவழ நின்றசமுத் 
திரத்தில் குளித்து வாரி வந்தவர்கள் கொடுத்த முத்துகள் இறை 
நது கிடக்காநின்ற முற்றத்தையுடையவன் - எ று . 


அடலந்தவர சன்புகளக்கடற் 
கோடுகின் றகலங்கடு ரோட்டுதேர் 
கூடு செக்காபவளக் கொடிகளே 
நீடுதிக்கினர் நீரின் மனிதரே 


இ - ள , வெற்றி பொருந்திய அரசனது கீர்கதியாகிய கடலுக் 
குன் ஒடுகின்றதகப்பலானது சூரியநோட்டுகிற தேர் கூடிய சேக் 
காவானமே அக்கடலிற்படாத பவளக்கொடிகள் நீணட எட்ட 
துதிக்கிலுமுள்ள மனிதர்களே அக்கடலிற் சஞ்சரிக்கும் நீர்மனி 
தர் - எ - று . 


எச்சரசரசரமுக் களிப்பெய்தவே 
நச்சராவுலகாளு நலத்தினான் 
கச்சாவுகழறபொழி காலினான் 
வசசிராங்கத னென்றொருமனனவன் , 


கூ 


-ள , அசையும் பொருள் அசையாப்பொருள்களாகிய எவை 
யுமசதோஷததையடைய விஷததையுடைய ஆதிசேஷன் தா 
ங்கிய வுலகத்தை ஆளுகின்ற நன்மையையுடையவன் கச்சு அ 
ராவிய வீரகண்டாமணியைத்தரித்த காலையுடைய வச்சிராங்க 
தபாண்டிய னென்றொருவனிருந்தான் . எ - று . 

படையிறறோற்றவாசரைப் பலசிரை 
விடையிறபோட்ட கசினென கைவியப்பதோ 

காடையிறறோண்டிடுங் கொண்டலையுன்னறை 
யிடையிறபோட்டன னென்பதிருக்கவே . 
இ - ள , அவனயுத்தத்திலேதோற்ற ராசாக்களைச் சிறையிலே 
போட்டானென்கிறதென்ன ஆச்சரியம் தன்கொடைக்குத்தோ 
ற்றமேகத்யுைஞ் சிறையில் போட்டானென்பதிருக்கும் - எ 


வச்சிராங்கதபாண்டியன் சருக்கம் . 


நாட்டுமவ் வரசனொருநாளிலே 
வேட்டையாட விரும்பினனாகியே 
முட்டுசேனை கரிபரிமொய்த்திட 
ஓடினான்பரி யுத்தரதிக்கிலே . 


இ - ள் , இப்படுச்சவத்தைநாட்டிய வச்சிராங்க தபாண்டியன் ஒரு 
நாள் வேட்டையாடும்படியாக மனதிலெண்ணி யானை குதிரை சேனை 
கள் சூழக்குதிரையைநடத்திக்கொண்டுஉத்தரதிக்கில் நடந்தான் . எ - று 


துங்கவாம்பரி மீதிவன்றோன்றலு 
மங்கை வேழ மகன்றகன்றோடின 
திங்களின்குலச் செல்வனென்றஞ்சியே 
எங்குமோடு மிருட்கணமென்னவே . 


இ - ள் , சந்திரவமிசத்திற் பிறந்த அரசன் தாவுகின்ற சிறந்த குதி 
ரையின் மீதேறின மாத்திரத்தில சநதிரனைக்கணட இருட்கூட்டங்க 
ள அஞ்சியோடின எ - று . 


கஉ 


வீறுமம்புலி யின்குல மேன்மையான் 
வீறுமம்புலி யின்குல வீட்டினா 
னாறிலொன்று கடமை கொண்டாள் பவ 
னாறிலொன்று கடமைகொன் றானரோ. 


இள் , பெருமைபொருந்திய அம்புலியென்னும் பேருடையசந்தி 
ரகுலத்திற்பிறந்த மேன்மையினாலே இறுமாப்படைந்த அழகிய புலி 
களைக்கொன்றான் ஆறிலொருகடமைவாங்கிக்கொண்டு ஆபாகிறவன் 
மார்க்கத்தில் நேரிட்ட கடமைமிருகங்களைக் கொன்றான் . எ - று . 


கக 


சேரமானினக தன்னைச்சிதைத்தனன் 
சேரமானினக தன்னைச்சிதைத்தனன் 
வாரமாய்கலைச் சங்கம் வளர்த்தவன் 
வாரமாய்கலைச் சங்கம்வளைத்திட்டான் . 


இ - ள் , சேரமானென்னும்பேரையுடைய சேரனதுசேனையைச 
யித்தவன் ஒருமிக்கமானினங்களைக் கொன்றான் அன்போடு ஆராய் 
ன்ற வித்தியாசங்கத்தைவளர்த்தவன் அனேககலைமான் கூட்டங்கள் 
வளைத்துக்கொண்டான் எ - 


று . 


சோனை போன்டித மாரிசொரித்திடும் 
யானைதேர் பரி பாணமுதலாகிய 

21 


கன 


அருணாசலபுராணம் . 


தாளைபின்னிடத் தான் றனிவாசிமேற் 
க காவியைக் கண்டு தொடர்ந்தனன் . 


இ - ள் , சோனை வருஷம்போல் மதத்தைச்சொரிகின்ற யானைதேர் 
குதிரை ஆள் இவர்கள் பின்னிட்டுப்போகத் தானொருவனாகக்குதிரை 
மேற்கொண்டவனாகிய ஒருபுனுகுபூனையைத்தொடர்ந்தான் எ - று . 


துந்துயே 


அந்தநாவி யகன் றருணாசலத் 

யவல மாய்விரைந்தோடலு 
முதிவாசிய தன்பின் முடுகினான் 
சுந்தநாவி விழுந்தது கண்முனே . 


இ - ள் , அப்படி ராசாவாலே துரத்தப்பட்ட புனுகுபூனை பானது 
சீக்கிரத்திலே அருணாசலத்தை வலமாகச் சுற்றி யோடினவளவில் வேக 
த்தோடுங் குதிரையைநடத்தினான் அந்தப்புனுகு பூனை வந்து கணமுன் 
னே விழுந்தது எ - று . 


கசு 


பச்சைநாவி பருகினர்போல்விழுந் 
தச்சநாவிதன் னாகவிடுத்தெழில 
விச்சைவேந்தர் துதிக்கவிமானமே 
விச்சைமேனிகொண் டேகியெழுந்ததே. 


இ.ள் , நாவியாகிய விஷம்சாப்பிட்டவர்கள் போல்விழுந்து பயத் 
தையுடைய புனுகுபூனை தந்தேகத்தைவிட்டு வித்தியாதரர் முதலா 
னவர்கள் துதிக்க விமானத்தில் திவ்வியதேகம் பெற்றுக்கொணடெழு 
ந்தது எ - று . 


கள 


மேவுமந்த வரசன்விழுந்திட 
மாவும் வீழந்து வடிவுதனைத் துரந் 
தோவியர்க்கெழு தாருருக் கொண்டரு 
பூவிமானம தேறிப்பொலிந்ததே 


இ - ள் , தற்செயலாய் ஏறினவரசன்விழவே குதிரை இடறிவிழுந் 
தது தன் தேகம்விட்டுச் சித்திரக்காரரும் எழுதக்கூடாததிவ்விய ரூப 
ம்பெறது ஒருபுட்பவிமானம் ஏறிப்பிரகாசித்தது எ - று . 


கஅ 


கைவிலங்கணை யான் பரிக்காலின் வீழ்க 
தவ்விலங்கை யரசனைப்போலவே 
செவ்விலங்க வடியினிற்றேம்பினான் 
வெவ்விலங்குடனோடிவிழார்களோ , 


வச்சிராங்கதபாண்டியன் சருக்கம் . 


ககாக 


* 


இ - ன் , யானை போல்பவனான வச்சிராங்கதபாண்டியன் குதிரைக் 
காலினருகில் விழுந்து அந்த இலங்காபுரிபையாண்ட இராவணன்போ 
ல் அருணாசலத்தினடியில வருந்தினான் மிருகத்தின்பின் ஓடினால யா 
ர்தான்விழார்கள் எ - று . 


கக 


பாய்தநாவி பரிப்பெயர்போய்ப்பழங் 
காந்திசாலி கலா தரர்பேர் படைத் 
தாய்ந்தநணடுபோ லருவியங்கணணராய் 
மோந்தணைந்து மகிழ்ச்சியின் மூழகினார் . 


இ - ள் , பாய்ந்து செல்கின்ற குதிரை நாவியென்னும் பேர்போய் 
பழயகாந்திசாலி கலா தரனென்கிற பேர் படைத்தவராய் மிக்கநண்ப 
ராய் அருவி போல் கணணிலிருந்து நீர்பெருக ஒருவர்க்கொருவர்கட் 
டியணைத்து உச்சிமோந்து சந்தோஷத்தினால் முழுகிஞர்கள் எ - று . 


அன்ன வீரர்க ளவ்விடைநின்றுழி 
பொன்னலர்க்கு முறுந் துயருற்றிசிம் 
மன்னர்மன்னவன் மற்றிது வந்தவா 
றென்னவென்னவென் றேங்கியிரங்கினான் . 


இ - ள் , அவ்வீரர்கள் அவ்விடத்தில் நின்றபோது தன் சத்துருக் 
களுக்குவந்த துக்கத்திலும் அதிகமாய்வருத்துகின்றபாண்டியன் இது 
வந்தவகை யென்னவென்று இரங்கி வருத்தமுற்றான் எ 


-று . 


உக 


விஞ்சைமன்னர் விமானத்தராகியே 
தஞ்சமில்லவன் றன்புடைசூழ்ந்து நீ 
யஞ்சலஞ்சலென் றங்கையமைத்தனர் 
பஞ்சலன் மகிழ் வோடும்பகருவான் . 


இ - ள் , வித்தியாதரர்களாகிற இருவரும் விமானத்திலேறிக்கொ 
ண்டு தஞ்சமில்லாத பாணடியனிடத்தில்வந்து நீபயப்படவேண்டா 
ம் பயப்படவேண்டாமென்று கையமர்த்தினார்கள் அப்போது பாண் 
டியன் மிகவுஞ்சநதோஷத்தோடு சொல்வான் எ - று . 


நீதியாய்வரு நீரெவரெத்துபர்க் 
காதிகாரணம் யாதில் வருந்துயர் 
யோதுமாறெது போதியுமென்றவ 
னோதவோ தக் கலா தரனோது வான் . 


இ - ள் , நீதிபொருந்திய நீங்களிருவரும்யார் உங்களுக்கு இப்படிவ 
ந்ததுக்கத்திற்குக் காரணமென்ன அது சென்றது எவ்விதத்தினாலே 
சொல்லுங்களென்றுகேட்கக் கலாதரனென்பவுன் சொல்லுவான் . 


அருணாசலபுராணம் . 


வாய்ந்தசாலி மதுரையின்மன்னனே 
ஏய்ந்தவிஞ்சையர் யாங்கவ ளிவன்பெயர் 
காந்திசாலி கலா தரனென்பெயர் 
ஆய்ந்த நண்பின ராய்விளை யாடினோம் . 


இ - ள் , நெல்விளை கின்ற மதுரைக்கு அரசனே நாங்கள் ஒப்பற்ற 
வித்தியாதரர்கள் இவன்பேர் காந்திசாலி என்பெயர் கலாதரன் நாங்க 
ளிருவரும் மிகுந்தநேசராய் விளையாடிக்கொண்டிருகதோம் எ - று . 

மாரவேளும் வசந்தனும் போலவே 
யாரவேபிரி யா துறைநாளிலே 
சேரவூழ்வினை சென்று தொடர்ந்திட 
மேருமால்வரைச் சாரலின்மேவினோம் . 


இ - ள் , மன்மதனும் அவன் சினேகனாகிய வசந்தனும்போல ஒரு 
வர்க்கொருவர் பிரியாமல் வாசஞசெய்யுநாளையிலே முன்செய்த ஊழ் 
வினை வந்தடைய மகாமேருவின் சாரலிலே போய்ச் சேர்ந்தோம் எ - று . 


வேறு . 


மாச்சரிய மிக்க துரு வாசமுனிவாழு 
மாச்சிரம மேலருகி லந்தமுனிவோனே 
நீர்ச்சொரிய நெஞ்சுருகி நின்றமரமெல்லாம் 
பூச்சொரியு நந்தவன மதனிடை புகுந்தோம் . 


இ - ள் , கோபமிக்க தூருவாசரிஷி வாழகின்ற ஆசீர்மத்தினருகி 
லே அந்தரிஷி மனமுருகித் தணணீர்சொரியவளர்ந்த விருட்சங்களெ 
ல்லாம் புட்பங்களைச் சொரியும் நந்தவனத்தினிற்புகுந்தோம் எ - று . 


புக்கவனிருஞ்சிறு புதற்களை மிதித்தான் 
மிக்கவினை யேனுமதின் மென்மலர் பறித்தேன் 
அக்கண முணர்ந்து முனி யங்கிவிழியாலே 
தக்கவொளி மிக்கசடை கட்டவிழவந்தான் . 


இ - ள் , அப்படிப்புகுந்தவனாகிய இக்காந்திசாலி அங்குள்ளசிறுபு 
தல்களை மிதித்தான் மிகுந்தவினையையுடைய நானும் அவைகளிலிரு 
க்கும் மேன்மையாகிய புட்பங்களைப் பறித்தேன் அக்கணமே தூரு 
வாரரிஷி அறிந்து விழிகளாலே நெருப்பைக் கொட்டிக்கொண்டு 
டையவிழ்த்துவிழக் கோபித்துவந்தார் எ - று . 

உள 


வச்சிராங்கதபாண்டியன் சருக்கம் . 
முத்துமணியாமென முகத்தினில்வியர்ப்ப 
வித்துருமம் வைத்தனைய மெல்லிதழ்முடிப்ப 
வுத்தரியம்வீழ்வதை யடிக்கடியுயர்த்திச் 
சித்திரவழற்பொறி தெறிக்கவிவை சொன்னான் . 
இ - ள் , முத்துக்கள் போல் முகத்தில் வேர்வையுண்டாகவும் , பவள 
ம்போன்ற மேன்மையாகிய இதழ்துடிக்கவும் , நழுவிப்போகின்றவஸ் 
திரத்தை யடிக்கடி உயர்த்திக்கொண்டு சித்திரமாகிய அக்கினிப்பொ 
றிதெறிக்க இவைகளைச்சொன்னார் எ - று . 


செந்தபனர் தங்கதிர் வராதுசிறுகாலு 
நந்துமறு காலுமொரு காலுமிதைகண்ணா 
முந்திலையு திர்ந்துபுல ராதுமுடிவெய்தா 
திந்தவன மீதொருவ ரெய்தவெளிதாமோ . 


இ - ள் , சிவப்பாகிய சூரியகிரணமும் என்னுடைய பயத்தினாலே 
வரக்கூடாது ,தென்றற்காற்றும் வண்டுகளும் ஒருபோது இவ்வனத்தி 
ல் அடையமாட்டா இலை புதிராது , வாடாது நாசமடையாது இவ்வன 
த்தில் ஒருவர்வருவதற்கு எளிதோ எ - று . 

அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தம் . 


சேவினார்க்கினிப்பூசைக் கனிமலர் செலுத்துங்காலில் 
பாவிகாள்புகுந்தென்கோபக் கனலிடைபஞ்சதானீர் 
மேவியது ரங்கமாகென் றிவர்க்குரைவிடத்தையீந்தா 
னாவியாய்ப்பிறப்பாயென்றா னாணமலர் பறித்தவென்னை . 
இ - ள் , ரிஷபவாகனராகிய சிவபிரானுக்கு இனிமையாகிய பூசைக் 
காகச்சாத்தும் புட்பங்கள் இருக்கும் சோலையில் பாவிகளே நீங்கள்பு 
குந்து என்னுடைய கோபமாகிய நெருப்பினிடத்திலே அகப்பட்ட 
பஞ்சானீர்கள் . குதிரையாய்ப்போவென்றுவிஷம்போல்இக்காந்திசா 
லிக்குச்சாபங்கொடுத்தார் புட்பம்பறித்த என்னைப் புனுகுபூனையாய் 
ப்போமென்று சபித்தார் தூருவா சரிஷி எ - று . 

கூய 
கோபமேதவமதாகப் பலித்திடுங்கொடியோனிட்ட 
சாபமேவரவேநாங்க ளிருவருந்தளர்ந்துஞான 
தீபமேயருளேயன்பர் செல்வமேயெனச்சென்றேத்தி 
பாவமேலிடுமிச்சாப மொழியுநாள் பகர்தியென்றோம் . 
இ - ள் , கோபமே தவமாகப்பலித்த பொல்லாதரிஷியிட்ட சாபம் 
எங்கள் மேல்வர நாங்களிருவருந் தளர்வடைந்து ஞானவிளக்கேகித 


அருணாசலபுராணம் . 


பையே,பத்தருடைய செல்வமேயென்று வணங்கிப் பாவம்உண்டான 
தினாலே எங்கள் மேல்வந்தசாபம் ஒழியும் நாள் என்றைக்குச்சொல்லு 
மென்றுகேட்டோம் எ - று . 


முனிவது தளர்ந்து சாப முனிவனுமொழிவானிந்த 
தனிவ நஞ்சாபஞ்சோணா சலத்தினை வலஞ்செய்தாற்போம் 
மனிதருஞ்சுரரும் போற்று மலைவலம்புரிகைதானு 
முனிமையாம்பாண்டி நாட்டி னிறைவனானெய்துமென்றார் . 
இ - ள் , தூருவாசரிஷிக்குக்கோபம் நீக்கி நானிட்ட இவ்வொப்பற்ற 
சாபம் திருவண்ணாமலையை வலமாகவந்தாற்போம் மனிதரும் தேவ 
ரும் வணங்கும் அந்த மலையைபிரதட்சணஞ்செய்தால் சிறந்தபாண்டிய 
தேசத்தரசனாலே கிடைக்குமென்றார் எ - று . 


கூஉ 


என்றொரு கதையுஞ்சொல்வா னெரியழற்கிரியதாக 
நின்ற வெம்மிறைவன் முன்னாணெ N * வனக்கடவுளிந்த 
மன்றல் சேர்களியைத் தன்சே யிருவரும் வருந்திக் கேட்க ( னான் 
வின்றுலகனைத்துஞ்சூழ்ந்தோர்க்களிப்பனென்றிரையுஞ்சொன் 


இ - ள் , இப்படிச் சொல்லி ஒருகதை புஞ் சொல்வார் அக்கினிமலை 
யாய்நின்றசுவாமிமுன்னே வருணன் கொடுத்தவாசனைபொருந்தியமா 
ம்பழத்தைத் தமது பிள்ளைகளாகிய விநாயகர் சுப்பிரமணியர் இருவ 
ரூம் வருந்திக்கேட்க இன்றைக்குள் உலகமுழுதுஞ்சுற்றிவந்தவர்க்கு 
இப்பழங்கொடுக்கிறேனென்றுசொன்னார் எ - று . 

கந்தனுமயிலிலேறிக் கடலுலகனைத்துஞ்சூழ 
முந்தினான் கரியவானை முகத்தவனெழுந்தெல்லோர்க்கும் 
தந்தை பாந்தனது தாகை தனைவலம்புரியத்தந்தை 
மைந்தனைத் தழுவி வேண்டும் வரத்துடன்கனியுமீந்தான் . 
இ - ள் , சுப்பிரமணியர் மயில்வாகனமேறிக்கொண்டு சத்தசமுத்தி 
ரஞ்சூழ்ந்தபூமிமுழுதுஞ்சுற்றி வந்தார் , யானைமுகமுடைய விநாயகர் 
எழுந்திருந்து சுவாமிதானே உலகமாயிருக்கிறார் அவரைச் சுற்றிவந் 
தால் உலகத்தைச் சுற்றிவருதலொக்குமென்று யார்க்குந் தகப்பனாகி 
ய தன்னுடைய தகப்பனைப்பிரதட்சணஞ்செய்தார் சுவாமி மகனைத்த 
ழுவிக்கொண்டு வேண்டியவரங்களும் பழமுங்கொடுத்தார் எ - று . கூச 


மேலை நாள் கடிதுமேவிக் கனிதரவினவத் தம்மைக் 
காலினல்வலமாயித்தக் கரிமுகன் வந்தானேழு 


* வனக்கடவுளென்பது -வருணபகவான் . 


வச்சிராங்கதபாண்டியன் சருக்கம் . 


ககான 


தாலமேவலஞ்செய்காலும் பலபலதவஞ்செய்தாலும் 
பாலகா நமைச்சூழ் தெய்வப் பலத்தினுக்கிணையோ பார்க்கில் , 
இ - ள் . முன்னாள் சுப்பிரமணியர் சீக்கிரத்தில் பூமியைச்சுற்றி வந்து 
பழங்கேட்கச் சுவாமி நம்மைவிக்கினேசுரன் காலால் நடந்து சுற்றிவ 
நதான் ஏழுலகத்தைவலஞ்செய்தாலும் பலபலவாகியதவத்தைச்செ 
ய்தாலும மகனே நம்மைச் சுற்றிவரும்பலனுக்கு ஒப்பாகுமோ பார்க்கு 
மிடத்தில் எ - று . 

செம்பலையுறாவகம்மைத் தினம் வலம்பு குந்தோர் வேதன் 
தம்மிலுமதிகமாயோன் றனக்குமேலதிகம் பார்க்கி 
லும்மிலுமதிகரித்த யுமையிலுமதிகர் மைந்தா 
எம்மிலுமதிகமென்றா னெவாக்குமேலதிகமானோன் . 


5.E 


இ - ள் , சிவப்பாகின மலை புருவமாகிய நம்மை தினம் வலம்வந்தவர் 
கள் பிரமனிலும் அதிகராவர் விஷ்ணுவிலும் அதிகரவர் , பார்க்கி 
ஓம் உம்மிலும் அதிகராவர் பார்வதிரி லுமதிகராவர் மகனே உம்மை 
ப்பார்க்கிலும் அதிகராவர் என்றார் எல்லார்க்குமேலாகிய வபிரான் . 


மாசிலா நமதுமேனி தரைதனக்கமார்தாமும் 
பூசனைபுரியமாட்டா ரதைவலம்புரி கபேருக் 
காசையாயளிக்கும் பூசை நாக்கினிதளிக்கும் பூசை 
கூசுமாரிவைத்த தீங்கு நமைச் செயுங் கொடுமையாகும் . 


இ - ள் , குற்றமில்லாத நம்முருவமாகிய இம்மலைக்குத் தேவர்களும் 
பூசைபண்ண மாட்டார்கள் ,அதைவலமாகச் சுற்றிவந்தவருக்கு ஆசை 
யுடனே செய்கிறபூசை நமக்கு இனிதாகச்செய்கிறபூசைடேயாம் . அவ 
களுக்குக்கூசும்படி செய்ததீமை நமக்குச் செய்ததீமையேயாமென்று 
சுவாமி சுப்பிரமணியருக்கு அருளினார் எ - று . 


கூஎ 


என்பது மொழிந்தானந்த னெனச்சொலிமுனிவன்போனான் 
பின்பதன்படியேதானி புரவியாய்ப்பிறதோமென்று 
தென் புவியுடையாய்கின்னா றிருமலைவலமும் பெற்றோ 
மின்பொலிபழப்கோலம் படைத்தெழிலவிமானத்தானோம் . 


இ - ள் , இப்படிசுவாமிசொன்னாரென்று தூருவாசரிஷி சொல்லிப் 
போனார் , பின்பு அப்படியே குதிரையாகவும் நாவியாகவும்பிறந்தோம் 
இன்றைக்குப்பாண்டியதேசத்தையுடைய அரசனேஉன்னால் திருமலை 
யைப்பிரதட்சணஞ்செய்தோம் மின்னல் போல்பிரகாசிக்கிற பழைய 
உருவம்பெற்று விமானத்தில் ஏறினவர்களானோம் எ - று . 


கூறு 


அருணாசலபுராணம் . 


சங்கடமவரவிதுன்பா லிடுக்கண் வந்தடைந்ததிந்த 
வெங்கனல்வரையைமாவின் மிசைவலம் வருகையாலே 
பொங்கியத்துவும்பூசை புரிந்திடிற்போமென்றோதித் 
தங்களூர் புகுந்தார்காந்தி சாலியுந்தானுமாக . 
இ - ள் , எங்களுடைய சரித்திரம் இது அக்கினி சொரூபமாகிய இம் 
மலையைக்காலினாலேவலஞ்செய்யாமல்குதிரையிலேறிவலஞ்செய்தப 
டியினாலுனக்குத் துன்பம்வந்து நேர்ந்தது அதுவுஞ் சுவாமியைப்பூ 
சைசெய்தாற் போமென்று சொல்லிக் காந்திசாலியுங்கலா தரனுந் தங் 
களூருக்குப்போனார்கள் எ - று . 

வேழமும்பரியுந்தேரும் வீரருஞ்சுவடுநாடி 
சூழமந்திரீகளோடுஞ் சூழ்ந்தளர் துயரந்தீர்ந்தான் 
தாழையின்கமுகில்காடுந் தவளவான் கதிரைத்தீண்டும் 
வாழையுங்கரும்பின் சாற்றில் வளர்ந்திடும் வையைநாடன் . 


கூக 


இ - ள் , அதன்பின்பு யானையும் குதிரையும்தேரும் காலாட்களும் 
அடிபற்றிக்கொண்டு மந்திரிகளுடனே அரசனை சுற்றிக்கொண்டார் 
கள் அப்பொழுது விசனம் நீங்கினான் தென்னமரங்களும் கமுகவள 
மும் சந்திரனைத் தழுவும்வாழைமரங்களும் கரும்பின் சாற்றினாலே வ 
ளர்த்திடும் பாண்டியதேசத்துக்காசனாகிய வச்சிராங்கதபாண்டியன் 


அரதனங்கதனாமைந்தன் றனைக்கடித்தழைப்பித்தாதி 
பரதனாமெனவிப்பாறைப் புரவெனப்பகர்ந்தான் சீன 
விரதனாங்கதனைக்கேளா வதன்முனைவிடை பெற்றானை 
யிரதனான் மருங்குஞ்சூழப் பதிபுகுந்திறமைசெய்தான் . 


இ - ள் , வச்சிராங்கதபாண்டியன் தன்பிள்ளையாகிய இரத்தினாங்கத 
பாண்டியனைச் சீக்கிரத்தில்வரவழைத்து முன்னால் நமதுவமிசத்திற் 
பிரபலனாயிருந்த பரதன்போல் இராச்சியத்தைக் காப்பாற்றென்று 
சொன்னான் அவ்வார்த்தைக் கேட்பதற்கு முன்னமே விடைபெற்றுக் 
கொண்டு மகன் ஆனை தேர் முதலாகிய சேனைகள்சூழ மதுரைக்குப் 
போய் இராச்சியபரிபாலனஞ்செய்தார் எ - று . 


முறையினாலிறையின் வந்த கனகமுமுத்துக்தேவர் 
திறையினாலளந்த பொன்னுந் தினந்தோறுங்களிற்றின் மேலே 
இறைவனாந்தன துதாதைக் களித்திடவிறைவன் பேணிப் 
பிறையினாற்கினியபூசை திருப்பணி பெரிதுஞ்செய்தான் . 


வசசிராங்கத பாண்டியன் சருக்கம் , 


இ - ள் . 


4 


இ - ள் . நியாயமாக ஆறிலொ நகடமைகொண்ட திரவியம்க 
டலிற்குளித்துவாரிவந்தமுத்துசளும் , சத்துருக்களால் திரையிட்ட 
பொன்னும் தினந்தோறும் ஆனையின்மேலேற்றி அரசனாகிய தன் த 
சுப்பனுக்கு அனுப்புவிக்க வச்சிராங்கத பாண்டியன் சடையில் சந் 
திரனைத் தரித்கசுவாமிக்கு இனிமையாகிய பூசை திருப்பணிபெரி 
தாகச் செய்தான் . 

செய்தபின்றவமகாகிக் சவுசமாச்சிரமத்தோர்பா 
லெய்தியான்னசாலை யியற் நம்பாலந் தீர்க்க 
மைகவழ்மிடற்றார்கன்பாய் மலைவலள் செயுநாளந்தக் 
சைவற்கெதிரே வந்தான் கடவர்க்கெகிரேவாரான் . 

அருணாசலோருக்குத் திருப்பணியும் பூசை முதலா 
னவைகளும் சிறப்பாக நடந்தபின்பு தவஞ்செய்வ சற்கு நினைந்து 
கௌதமருடைய ஆசிரமத்தி லொருக்கத்திற் சேர்ந்து பன்னக 
கசாலை கட்டி நம்முடைய பாவத்ததிர்க்கின்ற நீலகண்டமுடைய 
சுவாமிக்கு அன்பாய்க்கிரிப்பிரதட்சணம்செய்கின் நாளில் வகத 
வனாகியபாண்டியனுக்கெதிரேவராக பரமசிவன் எ - று . 
அணிச்சிறுபிறையும்போது வருள் பொழிலிழுயுநீல 
மணிக்கறை மிடறுநாலு கரங்களும்மலாச்கை மானுங் 
கணிச்சியினவிடையின்சி விருப்பதங்கண்டென் பாவப் 
பிணிச்சிறைவிடுப்பதெல் ேஎனச்சொலிப்பெரிதுந் தாழ்ந்தான் 

இ - ள் . PT .. மைந்த சிறியாந்திரனையும் மிகவும் கருணை 
பொழிகின்றகண்காயம் லோபோல் பிரகாசிக்கின்ற கண்டத் 
தையும் நான்கு கைகளயும் மலர்போன்றசையில் மானு மழுவுமு 
டையவராய்ரிஷபவாகனத்தில் மோப்பது பார்த்து என்னுடை 
யபாவப்பிணிப்புன்னஸ்வது என்றைககோவென்று சொல்லி 
மிகவும் பாண்டியன் வணங்கினான் 

கவிருக்கம் . 
அண்ணாமலை புடையாய்மழ விடையாயணிசடைசேர் 
தன்ணாமலைபுடையாயெமையு - டயாய்தல் தாவும் 
கண்ணாமலை படையாய்வினை கடவாரறி வரிவற் 
கொணணாமல பு ) .யாமை ! ண்ணாமுலை தலைவா , 

அண்ணாமலை யென்னும் பெயரை யுடையவரே இள 
மையாகிய ரிஷபவாகனத்த யுடையவரே அழகுள்ள சடையில் 
குளிர்ந்த கங்கையை யுடையவரே எங்களை யாட்கொள்ளஉடைய 
வரே நெற்றி பிற் கண்ணுடையவரே பாவிசவறியப்படாத சைலா 
யத்திலிருக்கின்றவரேஉண்ணாமுலையாகிய பார்வதியம்மைத் தலைவ 
ரே . எ - று . 

மையாகிய பி னைபேவனைபொருமாவினில் வலமாய்ச் 
செய்யாதது செய்தேனிது நீரென்றுரை செய்தான் 
பொய்யாதவன்மொழிகின்றது கண்டேயருள்பொழிவுற் 
றையானனமுடையான் மழ விடையானிவையருள்வான் . 

22 


5 - று . 


இ - ள் . 


ச 


கஎ 


அருணாசல புராணம், 


கன் 


இ - ள் . தீவினையையுடையவனாகிய நான் உம்மை ஒரு குதிரை 
யிலேறி வலமாகவந்து நான் செய்யத்தகாத காரியம் செய்ததனா 
லே பொறுத்தருள வேண்டு மென்று பொய்யில்லாத பாண்டியன் 
சொல்ல அதைக்கேட்டுகிருபையுண்டாகி இளமைபொருந்தியரிஷ 
பவாகனராகிய ஐந்து திருமுகத்தையுடைய பரமசிவன் அருளிச்செ 
ய்தார் . எ - று . 

மன்னாமகபதிநீயெமை மதியாதொருகுசலி 
மன்னாள் விடலுற்றாயத னாலேநரவடிவா 
யின்னாதனபெற்றாயினி யிமையோரதிபதியாப் 
பொன்னாடனை யென்றேவ ர மொழிந்தேயிறைமறைந்தார் . 

இ - ள் . வச்சிராங்க தபாண்டியனே நீபூருவஜென்மத்தில் தே 
வேந்திரனாயிருந்தாய் அந்தாளில் நமமை அலட்சியஞ்செய்து வச்சி 
ராயுதத்தை நமமேற்பிரயோகமசெய்தாய் அதனாலே பூமியில் மனி 
தனாகப்பிறந்து துன்பமடைந்தாய் . அதன்பின்பு நமமப்ை பூசித்து 
வலம வந்தபடியினாலே இனித் தேவர்களுக்கு அதிபதியாக தேவ 
லோகத்துக்குப் போவென்றுவரங் கொடுத்து சுவாமி மறைந்தாா 

அருலைப்பதிவளமிப்படி யருணாபுரிநினைவோர் 
மரணத்து களடையார்ச்சிவன் வடிவானவரென்றான் 
கருணைக்கொருகடலேபர கதிபெற்றனமென்றே 
சரணத்திடைபணிந்தார்நமன் றனைவாட்டியதவத்தோன் . 

-ள் . அருணாசலத்தின் வளமிப்படி இத்தலத்தை நினைப்பு 
வர்கள் மரணத்தின்பம் பொருந்தாமல் சிவசாரூபம் பெறுவார் . 
ளென்று நந்திதேவர் சொல்ல எமன் வாடும்படி செய்த தவமுடைய 
மார்க்கண்டேயர் கேட்டு கிருபாசமுத்திரமானவரே உமமாலேய 
கதியடைந்தேனென்று அவர் பாதததில் வணங்கினார் . எ - று , ச 

க்கதையின் பொருளானதொ ரெழுத்தாகிலுந்தெளிந்தோர் 
தக்காருடன்படித்தோர்சிவ சாயுச்சியம் பெறுவார் 
முக்காலமுமிதுகற்றவர் வினவிப்பொருண்முடிப்பார் 
புக்கார்சிவகதியென்பது புதுமைப்பொருளன்றே . 

இ - ள் . இக்கதையில் ஒருஎழுத்தினது பொருளாயினும் அறிச் 
தோர்களும் பெரியோர்களோடு படித்தவர்களும் சிவசாயுச்சியம் 
டைவார்கள் திரிகாலத்திலுமிதைக்கற்றவர்களும் இதின் அருத்தத் 
தைக் கேட்டுழுடிப்பவர்கள் சிவகதியிற் சேர்வார்களென்பது ஆச் 
சிரியமாமோ . 

ஆறாவது . 
வச்சிராங்கத பாண்டியன் சருக்கம் . 

முற்றிற்று . 

- ( C ) - 
ஆக - திருவிருத்தம் சசு கூ . 


家中 


会会长y必定也 中中中中中史;三是加密处空途: 


x43 


KER球球 


究 


{ 


H. 


※数决 


念起來 

地农民 


珍况决定 


炎炎※※ 


*தக்காக 


சிவமயம் . 


(( ஏழாவது ) 
வல்லாளமகாராஜன் சருக்கம் . 


கலி நிலைத்துறை . 


பாசமுற்றவச்சிராங்கத பாண்டியன் சீரை 
வாசமாய் நவின்றோமினி * நாமவல்லாளனுக்கு 
ஈசனே மகவாகவந் செய்திப்புன்னுறுதி 
சையாயருள் செய்ததை யுமக்குரைசெய்வாம் . 


இ - ள் . சந்திர சடாதர மூர்த்தியாகிய பரமசிவனுடைய பா 
தபதுமங்களில் மிகவும் அவாவினையுடைய வசசிராங்கத பாண்டி 
யன் சரிதையைச்சொன்னோம் , இனிவல்லாளமகாராஜனுக்கு பர 
மசிவமே புத்திரனாகித் தோன்றி மறைந்து பின்னர் அக்கடவுள்வி 
கமபின் கண்வெள் விடையின் மீதொழுந்து அவ்வரசனுக்கு அருள் 
சுரந்தையும் மார்க்கண்டேய முரிவரே உமச் தச்சொல்லுகிறோமெ 
ன்று நந்திதேவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார் - எ - று . 


* அதியில் விஜயநகரத்தையரசாண்ட கிருஷ்ணதேவராயர் 
யத்தாலும் பிரதாப உருத்திரீயத்தாலும் மேற்படி வல்லாள 
மகாராஜன் வமிசந்தெருந்துக் கொள்ளலாம் . 


உ 


கா 

அருணாசல புராணம் . 
மணிகொழுத்திடு மாடமாளி கை தவழ் சோலை 
திணிகளம்பரத்தினையுறு சிறப்பினையார்ந்த 
கணிகையாமலர் கற்பினையருந்ததி தனக்கே 
பிணையெனச்சொல விசைக்குமா வருணையம்பதியாம் , 

இள் . மாணிக்கம் , மரகதம் , வயிரம் , வயிடூரியம் , கோமே 
தகம் , புட்பராகம் , இந்திரநீலம் , முத்து , பவளமென்னும் நவமணி 
களால் அலங்கரிக்ப்பட்டமாடளி,, கசளும் ஆகாயத்தையளாவி யு 
யர்ந்துதீஞ்சுவைக் கனிகளை உதிர்க் தஞ சோலைசளும் மலர்ச்சோ 
லைகளெங்கும் நிறைந்து பரிமளிக்கவும் , அருந்ததிககொப்பானவ 
டிவமும்கற்பும்வாய்ந்த கணிகையர்கள் வசிக்கும் அருணாசலமெ 
ன்னுந் தலமாம் . எ . 

எழுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் .. 
இத்தகைசிறப்பை வகிந்திடுநகருக் கிறைவன் வல்லாளனென் 
றிசைக்கும் , சாத்திய மொழியானற்குணமுடையான் தன்னுயிர்மன் 
னுயிராகப் , பத்தியாய்நாளும்பாதுகாத்திடுவோன் பகருருஞ்சேர 
னற்குலத்தோன் , அத்தனாரடியை நித்தமுந் துதித்தே யவர் திருப் 
பணிசெயவந்தோன் . 

இ - ள் . இக்தன்மை பொருந்சிய புகழினையுடைய அவ்வரு 
ணாசலம் என்னுந் தலத்துக்கு அரசனாகியவல்லாள மகாராஜனென்ப 
வள்மிகவும்சத்தியவாச்கியமுடையவன் ,நற்குணமுடையவன் சகல 
உயி களையுந்தன்னுபிற்போற்பாதுசாப்பவன் செப்புதற்கரிதா 
சேரனுடைய அக்கினிவமிசத்திலுகித்தவன் . ஜக தீசனாகிய பரமசி 
வனுடைய உபசாணாம்புயங்களைத்தினந்தினம் திரிகாலமுந்துதிசெ 
ய்பவன் அக்கடவுளின துதிருப்பணி செய்யும் பொருட்டு ஓர்வடி 
வாயுதித்தவன் . 

பிறர்பொருளாசை யற்றவன் றனது பெண்டீரை யன்றிமற் 
றோரை , முறையுடன் றமக்கை தங்கைய ரென்ன மொழிந்திடுநன் 
னடையுடைபோன் , நெரியுடனாறி லொருபங்கு குடிக ணிலையுடன் 
றரப்பெறும் நெறிபோன் , கறைமிடற் றண்ண லாலயப் பணிக்கே 
கறுத்துகந்தியற்று நல் லன்பன் . 

இ - ள் . ஒருவன்பொருளின் மீதுஇச்சையென் பதைமறந்தவன் 
தன் மனைவியாரையன்றி மற்ற ஸ்ரீகளைத் தமக்கை மார்களைப் போ 
லவும் , தலகைமார்களைப்போலவும் மனதிற் பரிவுகொண்டு பேசுப 
வன்குடிகளிடத்தில் ஆறிலொருபங்கு பகுதி பெறப்பட்டவன் , ஆ 
லாயமுண்டகண்டராகிய ஸ்ரீ அருணாசலேசரது ஆலயத்திருப்பிணி 
பைமனக்களிப்போடும் நடத்தும் மேன்மை பொருந்தியபத்தியை 
புடையான் . எ - று . 


கிய 


வல்லாள மகாராஜன் சருக்கம் ,. 


கனடு 


நீதியாய்புலியும் பசுவுமோர் துறையி 

னெருங்கியே புனலுண்டு வசிக்கும் 
போ தனை யருளும் வேதியர் மறையைப் 

புகன்றிட யாவருங்கேட்பார் 
ஆதியாங் கடவு ளருள்பெற நகரை 

யலங்கரித் தற்பு தஞசெய்வார் 
வீதியிற் புனலைத் தெளித்துமின் னார்கள் 

மேம்படு கோலமுமிடுவார் . 
இ - ள் அரசன் ஆனையால புலியும் பஈவும் ஓர் துறையிற் சே 
ர்ந்த தண்ணீரருந்திக் களித்துவிளயாடி வாசஞசெய்து வரும் , வே 
காகமங்களையுணர்ந்து உபதேசிக்கும் அந்தணாகள் செய்யும் வேத 
பாராயணம் யாவருமபத்ரயோடுந் கேட்பார்கள் , ஆதியாகவும் ஒப் 
பற்றதாயும் விளங்குங் சடவுளாகிய ஸ்ரீ அ நணாலேசருடைய திரு 
வருளைப்பெறும் பொருட்டு அந்நகர் முழுகம வீதிகடோரும 

வரி 
சை வரிகையாய் மசரதோரணசளும மாவிலைத் தோரணங்களும் 
விருஷபத்தவங்களுந் தூக்கி எங்கும் சுகந்தபரிமளம் வீசும் புட் 
பங்களால அலங்காரஞ்செய்து வீதிகளில் மங்கையர்கள் வாசனை 
கமழுஞ் 41 நமதளித்து விசித்திரங்களாகிய கோலங்களை யிடுவார் 
கள் . எ - று . 
மாதமும் மாரி சொரிந்துவேளாண்மை 

மாறிலாச் செழிப்புறவிளையும 
சாதமென்போரை யாகணம் . முத்தே 

தழைக்கவோ ரறுசுவை யளிப்பார் 
மாதவாக் கேவல் புரிந்தவர் கேட்கும் 

வகையெலாந் தந்தருள் பெருவார் 
நீதனா லயததி னெய்விளக் கமைத்து 

ரிரந்தரம் பூசித்திவருவார் . 
இ - ள் அவ்வருணையப்பதியென்னுந் தலத்தில் மாதமும்மாரி 
பொழிந்து வேளாண்மை எந்நாளுங் குறையாது சேழித்தோங்கி 
விளைந்து வரும் அல்லாமலும் அநநக நள் யாவரேனும் பசிப்பிணி 
யால் மெலிந்து வந்து பிரிப்பு வேண்டுமென்று வினவுவர்களை அக் 
கணமே அழைத்து சயிதயோபசாரஞ் செய்தி சைத்தல் , புனித் 
தல் , கார்த்சல் , உவர்த்த , துவர்த்தல் , திரித்தல் என்னும் அறு 
சுவையோடுக கூடிய உணவை திருப்தியாகச் பொடுத்து P. பாரிப் 
பார்கள் , மேலும் தபோ மகிமை யாயுடைய குணமுடையவர்கள் 
சொல்லுங் குற்றேவல்களைப் புரிந்து இச்சித்தக் பேசட்ட வஸ் தக் 
களையெல்லாங் குறைவில்லாமல எந்து அவர் - ள் அருளைப் பெறு 
வார்கள் , இஃதமிலாமலும் தேனாகிய ஸ்ரீ அருணாசலேசனாலயத்தில் 
எங்கும் பிரகாசம் பொருந்தத்தக்கதாய் திருவிளக்குகள் அமைத் 
து அக்கடவுளை என்றும் பத்தியோடும் பூசித்து பணிந்து வரு 
வார்கள் . எ - று . 


அருளுசல புராணம் 


கலிவிருத்தம் , 
இந்த வண்ண மிறைவன் விதிப்படி 
அந்த மாநக ரானதிங்குலநாள் 
எந்தச் சீரு மிருக்கமன்பேர்சொல 
சந்த நீசிறி தின்றென்று தாழ்ந்தனள். 

இ - ள் . இத்தன்மையாய் அரசன் செங்சோன் முறைப்படி 
யாதுங்குறைவில்லாமல் அந்நகரம் செழிக்கோங்கிபி நககையில் 

P 
ர் நாள் மன்னனாகிய வள்ளல் மகாரஜன் தளக்கு ஆண்டவனகளால 
எல்லாச்சிதபபும பொருந்தியிருக்க நாம் எடுக்கணத்து மோ 
ந்து முத்தமிடவும் அவைகூறும் இனிய மழல் சொர்ளாற் சிராணா 
னந்தமுறைவும் பின்னர் நமபெயரைச் சொல்லவும் வாயில்லா 
மற்போயிற்றே என்று பனம வெதிமபி மிகவும் துன்பமுாரன் . 

ஐயன் பூசை யதிற் தறை வோவிந்த 
வைய நீதியின் மாறு எதோ வன்றிக் 
கொய்ம் மார்களிற் கோதுறச் செய்செனோ 
செய்யும் வண்ணமென் செப்பவு ம மச்சரே. 
இ - ள் . சக தீரனாகியும் ” மாமயே கிைடம் எனை யாட்கொள் 
ரூம்பொ நட்டு எழுந்த நளிபி பூக்கும ஐயனாகய ஸ்ரீ அ ணாரலோ 
ருக்குப் பேதையேனாற் செய்யப்பட்ட பூசையில் எதேனும் குற 
யுளதோ அல்லது இவ்வுலக நீதி நடத்துவதில் மாறுபாடாகிய குற 
றங்களுண்டோ இதுவல்லாமலும் நம் கடவுளை அரசித்துப் பண 
யும் பொருட்டு கொய்த மலர்களிலே தேனுங் குறையுண்டோ என 
செய்கேன் அறியேன் இனியான் செய்யும் விதியாது கூறுவீர்களா 
மந்திரிகளே என்றான் வல்லாள மகாராசன் . எ - று , 

? 
அண்ணலே நமையாதரித் தாண்டிடுச் 
கண்கள் மூன்றுடை யானறை கருணையால் 
நண்ணு மாதுலர் யார்க்குநல் லன்புடன் 
றிண்ண மாயறஞ் செய்யின் மகவுண்டாம் . 

இ - ள் . எங்களிறைவனே நம்மை யாட் கொள்ளும் பொரு 
டெழுந்த நளிய சகல புவன கர்த்தாவாயுஞ் சர்வாந்தரியாமி 
யாயும் திரிகேத்திர முடையவராயும் அடியார்க ளிடத்தில் வி 
எங்கும் ஸ்ரீ அருணாச பேசாது மேன்மை பொருந்திய கரு 
உணயினால் நம் பதியை நாடி வரும் ஆதுலர் முதலிய அந்தண 
களும் இன்னும் மற்ற 
ன்னும் மற்ற எவர்களும் 

எவர்களும் எதைக்கேட்ட போதி 
தும் அவைகளை இல்லை யென்னாது அவர் மனங் களிப்பாம் 


ர் 


வல்லாளகாராஜன் சருக்கம் . * 


Nா 


படி உள்ளன் போடும் நல்குவோமாயின் புத்திரனுண்டாமென்று 
சொன்னார்கள் மந்திரிகள் . எ - று . . 

( கூ ) 


அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் . 


சுந்தரவருணை நாதா துலக்குமி ந ரினுள்ளே 
வந்தவரெதுகேட்டாலும் வழங்குது மெனவிப்போது 
அந்தரமளாவ நீங்க வழகியது வசநாட்டி 
நந்தலிலென்போரோ நக நண்முரசறையச்செய்மின் 

இள் . சோமசநரரக்கடவுளாகிய ஸ்ரீ அருணாசலேசர் வாழு 
ம இப்பதியின்கண் வந்தவாகள் எத்தபபொருளை விரும்பிக்கேட் 
டாலும் குறைவின்றித்தருகிறோம் வாருங்கள நற்றவர்களே என் 
று கரங்களை ட்ேடி யழைபப தபோதும் அவவெல்லையுட்புக்க மாந் 
தர்களைக் கிலியென்னும்பிணி யறுகாற்றுத்த ஆகாயபரியந்த 

வியுயர்ந்து படபடாகாரஞ் செய்யும்படியாய் அகிய ஓர் துவ 
சம் நாட்டி என்பெயர் எங்கனு . சிறச் குயபொருட்டு எழுகடலொ 
ளிகளையுங் கமவீகரித்து இடி முழக்கமபோற பேரொளிகாட்டும் 
முரசமார்ப்பா செய்யுங்களென்றான் வலலாலராசன் - எ - று . ( ய ) 

தாத்திரி முற்றுநறர் தழைக்குமெங்கோனே கேண்மோ 
சாத்திரம் புகழுமீசர் தாடொழுந்தொண்டர்மூப்பர் 
தோத்திரவிநவலோாகள தோன்றியவண்ணமீனப் 
பாத்திரரோசாமென்று பகர்ந்தன ரமைச்சரானோர் . 

இ - ள் . நெடியகடல் சூழ்ந்த உலகமெங்கும் மிகுந்தரத் தீயை 
விரியச்செய்த எங்கள ரசே இருக்குயசுர் சாமம் அதர்வணம்.ன் 
னும் நான்கு வேதங்களும் ஆறுசாத்திரங்களும் புகழத்தக்க உமாம 
கேசனாகியஸ்ரீ அருணாசலே சருடைய உபயசரணாம்புயங்களைப் ப 
ணியுமெய்யன்பர் முதலியவர்களின் மனதிற்றோன்றியவண்ணம் அ 
ளித்து அளிப்படையச் சேவிக்கும்படியாகிய பாத்தி ரோ நாம் 
இறையனேயென்று மொழிந்தார் மாதிரிமார்கள் எ - று . ( கசு ) 


பூவிலப்பொருளைக் கேட்கப் போகுமோ கேட்கிலவ்வா 
றியாவராயினுந்தானல்கா ராதலாற்புகன்றவண்ணர் 
தீவிரமாகச்செய்வீ செனத்துவசத்தைசாட்டித் 
தேவர் நாடளவு மோங்கச் செயமுரசறைவித்தாரால் . 

23 


கஜால் பார்ண்ம் " 
இ - ள் . இவ்வுலகிலில்லாத பொருளைக் கேட்கப் போமோ 
அவ்வாறுகேட்டபோதிலும்யாவரேனும் எத்தன்மைவாய்ந்தவரா 
னாலுங்கொடார் ஆகையால் யான் உங்களுக்குரைத்த விதியின் படி 
கொப்பெனச்செய்வீர்களென்றந்த மொழியைக்கேட்டு மந்திரிகள் 
துவசத்தை நாட்டிவானுலகளவும் பேரொலி முழக்கம் எட்டும்படி 
ஜெயமுரசறைவித்தார்கள்- எ - று 

(கஉ ) 
எழுசீர்க்கழிநெடி லாசிரியவிருத்தம் . 
நாதன்வாழருணை நகரினில்வேந்த னாட்டிய துவசத்தை 
யோர்ந்து , பீதளத்துள்ள விருத்தர்கா மடிகொள் பூரியருடன் மிகச்சி 
றந்த , மாதவர்மரையோ ராதுலரேனை மார்தர் வந்தணுகின்பற்ற 
ன்னோர் , ஏதமில்வேண்டும் பொருளடைந்தென்று முலகுவாழ்வுறு 
வமென்றிசைவார் . 

இ - ள் . நாதனாகிய ஜகதீசன் ஸ்ரீ அருணாசலேசர் வாழும் அ 
ருணையம்பதியின்கண் வல்லாள மகாராஜனால் தருமக்கொடி நாட்டி 
யிருப்பதாய் கேள்வியுற்ற நெடியகடல் சூழ்ந்தவையகத்திலிருக்கும் 
விருத்தர்பிராமணர் தபோதனர் முனிவர் கழைக்கூத்தர் யாசகர் 
முதலிய யாவரும் பத்தியோடுங் கூட்டங் கூட்டமாய்க் கூடி வந்து 
தத்தம் வறுமைநீக்கும்படியாய் வேண்டியவைகளைப் பெற்று குறை 
வின்றி வாழ்வோமென்று அரசனிடம் வருவார்கள் - எ - று . ( ங ) 

வதுவைசெயப்பொண்வேண்டி வந்தோருக்காயிரம் பொன்வ 
ழங்கிப்பின்னும் , கொதுவை மனை நிலம்பணிதிகொற்றவனே யதை 
மீட்டுக்கொடுமென் றோர்க்கத் , ததியிலீராயிரம்பொன் றந்தவரை 
மகிழச்செய்ததன் பின்னாங்கு , முதுமறையோருப நயன முடிக்க 
வென்றாலவர்க்கு நிதிமுன்னூறீவார் . 

இ - ள் . விவாகஞ்செய்துக்கொள்ள வேண்டுமென்று ஆவ 
லோடு அரசனை நாடிவந்து கேட்டவர்கள் மனம் திருப்தியடையும் 
படி ஆயிரமாயிரமாகப் பொன் கொடுத்தும் பின்னர் ஆபரணாதிமு 
தலிய மண்மனையாவுங் கொதுவைவைத்து மீட்டுக்கொள்வதற்கு 
துவில்லாமல் மூழ்கிப் போகின்றது அரசர்க்கரசனாகிய எங்கள் 
கோவே தேவரீர் அவற்றை மீட்கும்பொருட்டுத்திருவருள் சுரப்பி 
ராயின் மிக்க புண்ணியமாமென்று பணிந்து வினவியவர்களுக்கிரங் 
கி அக்கணமே இரண்டாயிரம் பொன் கொடுத்து அன்னவர் மனம் 
கிழச் செய்வித்தும் . அதன் பின்பு வேதாகமங்களை யுணர்ந்த பெரி 


வல்லாள மகா ராஜன் சுருக்கம் 


எக 


யோர்களாகிய அந்தணர் வந்து அருணனை ஆசீர்வதித்து மகாரா 
ஜனே உபாயனம் நடத்தவேண்டி யிருக்கிறதென்று அறிவிப்பார் 
களாயின் அவர்களுக்கு முந்நூறு பொன் கொடுத்து மகிழச்செய்வி 
ப்பார் . எ - று . 

( w ச ) 
ஆலயத்திலுள்ள மணிமண்டபமுஞ் குழ்மதிலு மவமாமென் 
விற் , கோலமுறை வமைப்பதனுக் கிறையவனே திரவியங்கள் 
கொடுப்பாயென்னச் , சீதமுட னிருபதினாயிரம் பொன்னுந் தந்து 
சீர்செயயென்றான் பின் , ஞாலமதின் மடந்தருமஞ் செய்ய வைம்ப 
தாயிரம்பொன் னல்கினானால் . 

இ - ள் , ஸ்ரீ அருணாசலேசன் எழுந்தருளியிருக்கும் கோயினுள் 
நவமணிகளினாலுஞ் சந்திரகாந்தக்கற்களினாலும் அமைத்துப் பிர 
காசம்பொருந்தியிருக்கும்படி ஆகாயத்தையளாவி மேகங்கள் தவ 
மூஞ்சுற்று மதில்களுக் கிலப்பட்டிருக்கின்றமையால் அவைகளைத் 
திருத்திச்செய்யும்பொருட்டுப் பொருளுதவி செய்யவேண்டும் மகா 
ராசனேயென்று கேட்குங்கால் அரசன் மிக்கபத்தியோடும் ஜகதீ 
சன் திருப்பணி நிறைவேறும் பொருட்டு இருபதினாயிரம் பொன் 
கொடுத்துச் சீர்திருத்தஞ் செய்தும் பின்பு உலகின் படம்புதுக்க 
வேண்டுமென்றா எவைகளுக்கு ஐம்பதினாயிரம் பொன்னுங் கொடு 
த்தான் . எ - று . 

( யாரு ) 
அந்தகர்க்குஞ் சங்கவர்க்கு முடவருக்கு மேழைகட்கு மாய 
த்தென்று , வந்தவர்க்கு மாதுலர்க்கு மாறாத சஞ்சலமும் வறுமை 
நோயால் , நொந்தவர்க்குஞ்சொலுமின்ன மற்றவர்க்குத்தினந்தி 
மும் நுவன்றவாறு , சந்தமொடு பரிசளித்தில் நாரதரு மோர்ந்தங் 
நன் சார்ந்திட்டாரால் . 

இ - ள் . கண்ணில்லாதவர்களுக்கும் சோகி சங்கமர்சளுக்கும் 
கரசரணாதிகளற்றவர்களுக்கும் வினைவழியால் வெவ்விய ஆபத்து 
நேர்ந்து வந்தவர்களுக்கும் ஆதுலர்களுக்கும் கெடாத துன்பத்தை 
யடைந்து தரித்திரமென்னும் பிணியால் மெலிந்து மனம் நொந்த 
வர்களுக்கும் பின்னும் சொல்லும் சகல யாசகர்களுக்கும் சதாகா 
லமும் அவரவர்கள் விரும்பியவண்ணம் மனக்களிப்போடும் உதவி 
செய்வதை நாரதமுனிவர் கேள்விப்பட்டு வல்லாள மகாராசனிடத் 
திற்கு மிகுந்த கருணையோடும் எழுந்தருளிவந்தார் . எ - று . ( கசு ) 

அறுசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தம் 
மாதவமுனிவராங்கு வந்ததை மன்னனோர்ந்து 
காதல்கொண்டடைச்ச சூழக் கடிதினிலாசைவிட்டுப் 


* 


அய 


அருணாசல புராணம் , 


பூதலனெதிர்சென்றேத்திப் புரிதனையழைத்து வந்து 
ஏதமில் பீடநல்கி யெழுந்தபின்னியமபுவானால் , 

இ - ள் , மகாதபோ தனராகிய நாரதமுனிவர் வரவைச்காவலா 
ளிகளால் கேள்விப்பட்ட வல்லாளமகாராசன் மிவும் அன்போடும 
சிங்காசனத்தைவிட்டெழுந்து மாதிரி முதலிய சேர்வைக்கார்கள 
புடைசூழ்ந்து வரும்படி அரசன் கதிரென்று பணிந்து தமியோங் 
களை யாட்கொள்ளும் பொருட்டுத் திருவருள் தரநதொடுத்தருளி 
வந்த மாத மே புண்ணியப்பொருளேயென்று சதித் துயயேபரான 
ந்தத்தோடும் அழைத்து வந்து குற்றமற்ற மணிகள் ต้ 

iLL 
பெற்ற பொற்பீடமளித்து அதிலெழுந்தருளிய பின் சொல்லுகில். 

அபன்றவத்தினிலுதித்தே யழகிய கரத்தின் வின 
வியமுறக்கொண்டுபாடும் மென்முனிர்வனே.பின்று 
நயமுடன் கொடியனேன் பால் நாட்டமுற்றெழுந்த செய்தி 
தயையுடனருள்கவென்னத் தாபதரிசைப்பதானார் . 

இ - ள் , சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரமன் தபோமகிமையால் 2 
தித்து சரோருகம்போன்ற அழகிய கரத்தில் வீணை இலச்காகக் 
கொண்டு தியானஞ்செய்யும் மேன்மபொருந்திய முனியே தாங் 
கள் நாயினுங்கடையேனாகய யே தயின் மேல் கருணைவைத்தெரு 
ந்தருளிவந்த சங்கதியை அருள் செய்யவேண்டு மென்று பணிந்து 
நின்ற வல்லாள மகாராசனைப் பார்த்தசாரதமுனிவர் கூறுவார் . 

தலத்தின் மேன் மகிமையுர்ற தாபதர்புகழுமாவைம் 
புலத்தினை வென்றமோனர் புக அமூவகையுள் வன்னிய 
குலத்தினால் வருமன்னாரின் கோநிலாத்தருமங்கேட்டந் 
நலத்தினையறிய வந்தோம் நவின்றிடாயெனவுரைப்பான் 

இ - ள் , புவனத்தின்கண் மகிமை பொருந்திய முனிவர்களும் 
புகழத்தக்க ஐம்புல்லுணர்ச்சிகளையும் வென்று மெய்யுணர்ச்சி பெ 
ற்ற புண்ணியர்களால் சொல்லப்பட்ட சோம சூரியாக்கினி யென்னு 
முக்குலத்தரச நள் அக்னி குலத்திலுதித்த அரசே நின் குற்ற மற்ற 
மகாதானத்தின் பெருமையைக் கேள்வியுற்று அதையறியும் பொ 
ருட்டு வந்தோமாதலால் உன் கருத்தை வெளியிடுவாயென்று நா 
ரதமுனிவர் கேட்க அரசன் சொல்லுவான் . எ - று . 

முக்குலவரசருண்டென்பதும் அவருள் அக்கினி குலமுண்டெ 
ன்பதும் , நதிருடத்தேள் மூவர் தள்ளருமரபினின்றுந் தமிழ் வேந் 
தர் தமையுந்தாள் என்னுந் திருவிளையாடற் புராணங்கூறுமாற்றனு 
மூணர்க . 


வல்லாளமகாராஜன் சருக்கம் . 


எழுசீர்க்கடி நெடிலாசிரிய விருத்தம் . 
மதுமுறையரிந்த தாபதர்புகழு மாதவமுனிவரேகேண்மோ , 
தனியிலென்னாசைத் தாங்கவுமென்பேர் சாற்றவுமகவிலாததனாற் , 
பனிமலர்க்குழலாள் பாகனார் தொழும்பர்பரிவுடன் கேட்டவை மண் 
மேல் , கனிவுடனளிக்கத் துவசமதுயர்த்தேன் கடவுளின் செயலறி 
யேனே . 

இ - ள் . வேதசாஸ்திரங்களையுணர்ந்த முரிவர்சள் பு முத்தக்க 
மகா சபோபாமுடைய நாரதமுனிவரே எளியேன் அளுசையைத் 
தாக்கிக் கொள்ளவுட யின்ளர் . கரியன் பெயரை ( ரல்லவும் 
மைந்தனில்லாமையால் மனமெலிந்த பூங்குழலையுடைய உமாதேவி 
பாகனாகிய ஸ்ரீ அருணாசமே . சரடியார்கள் இசசித்துக் கேட்டவைக 
னைஇல்லையென்னாது கொடுக்கும் நியமங்கொண்டு தவசநாட்டி நட 
த்திவருகிறேன் நம்மையாட் கொள்ளுங் கடவுளின்றி வாம் யா 
தோ அறியேனென்றான் வல்லாள மகாராசன் , எ - று . 

திருவுயர் தரும நடத்துவர் மகிமோசேனாப்பெறுவரென் 
றே நற் , றரும் நூல்களினுஞ்செப்புவதன்றிக் தக்கவரும் புகலவத 
னா , பெருகுமாநதியு மதிய ஞ சடையிற் பெட்புடனுறவெலாங் 
சாக்குங் , குருபா னருளாற் குழவியு முண்டாங் கொற்றவா செல 
வருள் கென்றான் . 

இ - ள் , அழகிலுயர்ந்த முப்பத்தி கண்டறங்களையும் இரப்பவர் 
களுக்கில்லையென்னாமல் நடத்துபவாகள் மண்மேல் புத்திரபாக்கிய 
ங்களைப்பெறுவார்களென்று மேன்மை பொருந்திய ஆகமசாஸ்தி 
நங்களிற் சொல்லியிருப்ப தல்லாமலும் மறைவிதியுணர்ந்த பெரி 
யோர்களுஞ் சொல்லுவார்கள் ஆதலால் எங்கும்பரவி மகிமையுள் 
ளகங்கையையும் பிறைச்சந்திரனையுஞ் சடையிற்றரித்து எண்பத்து 
நான்கு நூறாபிரம் ஜீவபேதங்களைப் படைத்தளிக்கும் பரமசிவத் 
தின 
னருளால் மக்கட்பேறு பெறுவாய் , எனக்கு விடைதருவாய் 
அரசனேயென்று நாரதமுனிவர் விடைபெற்றுச் சென்றார் . எ - று 

அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தம் , 
மன்னவன்ற னீதிதனைக் க பிலைவளர் பரமனுக்கு வழங்க வே 
ண்டித் , துன்னுமினி காதலுற்றுச் செல்லுகையிற் சிவகணங்கள் 
தித்துநிற்க , முன்னிலங்குஞ் சங்கரனை நாரதனும் பணிந்து பின்னர் 
முனிவர் சூழச் , சென்னிமதி யணிந்த பிரான்றிருக்கோலங் கண்டி 
றைஞ்சி செப்புவானால் . 


ம 


இருகல் புராணம் 
ள் . வல்லாள மகாராசனுடைய நன்மார்க்கத்தையும் தரும் 
பரிபாலனத்தையும் கயிலாயகிரியில் எழுந்தருளியிருக்கும் பார்வதி 
சமேதனாகிய பரமசிவனுக்குத் தெரிவிக்கும்படி யெண்ணங்கொண் 
ேதவத்திற் சிறந்த முனிவன் ஆசையோடுஞ் செல்லுகையில் அங் 
கனம் அநேக சிவகணங்கள் அடிபணிந்து துதித்து நிற்க முன்னம் 
பிரகாசித்துக்கட்டளைகள் விதித்துக்கொண்டிருக்கும் இரண்டாஞ் 
சங்கரனாகிய நந்திதேவரைப் பணிந்து புன்புமகாகபோதனர்களும் 
தேவர்களும் முனிவர்களும் புடைசூழும்படி உமையவள் இடப்பா 
கத்தில் இலங்கைக் கொலுவிற் வீற்றிருறிருக்குஞ் சிவபெருமானு 
டைய திருக்கோலத்தைக்கண்டு சாஷ்டாங்கமாய் ப.ரெழுத்து 
போற்றிய முனிவர் கூறுவார் . 

தோசின்மிகு ஈபிலைவாழ் தேவாதிதேவநின் திருத்தாள் போ 
ற்றி , மாசின்றி விளங்கருணையம்பதியின் வல்லாள மன்னனென் 
போன் , ஓசைபெறச்சு தன்பேண்டிக்கொடி நாட்டியுலகி லுள்ளோ 
குவந்து கேட்கும் , பாசமுடனெதையேனுந் தருவனென்று பறை 
சாற்றும் பன்பைக் கேண்மோ . 

இ - ள் . பிரகாசம் பொருந்திய கயிலாயகிரியின் வீற்றிருக்குக் 
தேவதேவனே , உன் 2 பய சரணங்கள் போற்றி , பூலோகத்தில் குற் 
றமற்று விளங்கும் அருணையர்பதியென்னும் கலத்துக்கிறையவனா 
கிய வல்லாள மகாராச னென்பவன் தன்பெயரை விளங்கச் செய்ய 
ஓர் புதல்வனை வேண்டி , யாவர் எப்பொருளை விரும்பிக் கேட்ட 
போதிலும் அவர் திருப்தி யடையும்படி தருகிறேனென்று கொடி 
போட்டு பறைசாற்றி நடத்திவரும் பெருமையைக்கேளும் எந்தை 
யேயென்று பின்னுக்கூறுவார நாரதமுனிவர், எ - று 

நீதியைவளர்ப்போ னுண்மையைக்சாபபோ நெறிமுறைரளி 
ற்பிறழாதோன் , கோதினைக் களைந்த வாமெனு முருவாய்க்குவயை 
த்துதித்த நற்பூடன் , பூதலத்துயிர்களியாவுந்தன்னுயிர்போற் புந்தி 
யுட்கருதியே காப்போன் , ஆதியே நினது பதமலர்த்துனையென்ற 
பதினந் தொழுதுவா ழன்பன் . 

இ - ள் , நன்மார்க்க நீடும்படிவளர்ப்பவன் சத்தியத்தைக்கா ! 
பாற்றத்தக்கவன் செங்கோல் விதிபிசகாதவன் பாவானென்னும் 
இருளைத் துரத்தியெழுந்த மதிபோன்ற தருமமாகிய ஒளியே ஒருடு 
வங்கொண்டு உலகிற்பிறந்து மேன்மை பொருந்திய அரசன் அல்ல 
மலும் பூமியில் வாழுமன்னுபிர் யாவுந்தன்னுயிர்போல மனத்தி 
ண்ணிக் காப்பவன் அடியவர்க்கெளியவன் ஆசிக்கடவுளாகிய நங் 


11 


- 


ங் 


வல்லர்ளம்காரர் 


* 


கள் சரணகமலங்களில் மனம் பொருந்திச் சதாகாலமும் பணிந்து 
துதிசெய்து வாழ்ந்துவரும் மெய்த்தொழும்பனென்று நாரதமுனி 
வர் பரவிககூறினார் எ - று . 

அறுசீர்க் கழிநெடி லாசிரிய விருத்தம் . 
வந்தமா முனிவன் கூறும் வாய்மையை யீசனோர்ந்து 
அந்தவல் லாளன் றன்மை யாமுங்கண் டறிவோ மென்றே 
சிந்தைசெய் முளிக்கு மற்றத் தேவர்க்கு மிருடிகட்குந் 
தந்தமா சீர்ம மெய்தச் சாற்றினான் தன்னே ரில்லான் . 

இ - ள் . அந்ஙனம்வந்து வல்லாள மகாராசன் பெருமையைச் 
சொல்லும் நாரதமுனிவன் மொழியைப் பரமசிவன் கேட்டு அவ் 
வரசன் தன்மையைநாமுங் கண்டறிய வேண்டுமென்று மனதில்கி 
னைந்து துதிசெய்துக்கொண்டுநிற்கும் முனிவனுக்கும் மற்றத்தேவ 
ர்கள் இருடிகள்யாவர்களையுந தததம் இருப்பிடம் போய் சேரும்ப 
டி திருவாய்மலந்தருளினார் ஒபபொருவருமில்லாத உமாமகேசர் . 

அக்கணங் கயிலைநாத னளகையோன் றனையழைக்கத் 
திக்கெலா மதிக்க வன்னோன் றிரண்ட பொற் குவியல் தாங்கி 
அக்கர வணிந்தவீச னருட்பதம் வந்து போற்றச் 
செக்கரமே னியனு மங்கு சின்மொழி யருள லூற்றான் . 

இள் . அக்கணமே கயிலாயபதியாகிய பரமசிவன் அளகாபு 
ரிக்கிறைவனாகிய குபேரனை வரும்படி கட்டளையிட்டமாத்திரத்தில் 
எண்டிசையுமதிக்கும்படி அவ்வரசன் அளவிறந்த பொற்குவியல்க 
ளோடும் பிரயாணப்பட்டு அரக்கு மணிகளாகிய உருத்திராட்சமா 
லைகளையும் சர்ப்பங்களையும் ஆபரணமாகவணிந்த சிவபெருமானி 
டம் வந்து அடிபணிந்து போற்றி நிற்கச் செவ்வானம்போன்ற தே 
ககாந்தியுடைய பரமரிவள் அங்ஙனம் சிலவசனங்களையருளுவார் . 


لاب 


. 


எ - று . 


அளகையா ளரசே சேணா மருணையம் பதிவாழ்வேந்தன் 
உளமுறு தியைச்சோ திக்க வுன்னிய படியா னீரிவ் 
வளமுறுஞ் சீவனாகி மாநிதி சுடனெம் மோடு 
புளகமாய் வருக வென்று புகன்றனன் கயிலை நாதன் 

இ - ள் . அளகாபுரிக்கிறைவனே பூமியில் நாம் அருனையம்ப 
தியில் வாழும் வல்லாள மகாராசன் மனவலியைச் சோதிக்கும்படி 
எண்ணங்கொண்டிருக்கின்றமையால் , நீயும் சிறந்தசீடனாகி அளவி 
றந்த பொருளோடும் நம்முடன் மன மகிழ்ச் துவரக்கடவையென்று 
கூறினார் - எ - று . 


அருவாலை புராணம் , 
மாலயனிருவர்கண்டு மனத்தினிலென்றுமில்லா 
மால்கொரும்பராரு மலர்மழை சொரியவேத 
நூல்களுந் துதிக்க யாரு நுமலிதற் கரிய மாதோர் 
பாலொளிர் பரமன் யாரும் பாவஞசங் கமராய் நின்றார் . 

இ - ள் . விஷ்ணுவும் பிரமனுங்கண்டு மனதில் ஒருநாளுமில் 
லாதமகிழ்ச்சி கொண்டுபோற்றவும் தேவர்கள் மலர்மா ரிபொழியவு 
ம் வேதாகமங்கள் துதிக்கவும் யாவராலுஞ்சொல்லுதற்கரிய உமா 
மகேஸ்வரியைார் கூறாகக்கொண்ட பரமசிவன் சகலரும் பணியும் 
சங்கமராய் வேடங்கொண்டு நின்றார் எ - று 

தேவுரை கயிலை வாழுந் திருவுயர் சிவகணங்கள் 
யாவுமெம் மைய நற்சீ ரருளினாலாண்டியா 
யானார் 
பூவுல கினில்வல் லாளன் பொருந்தாற் பதியை நாகக் 
கோமுறையோர்கொண்டாடமா மவருவரானார் 

இ - ள் . சேவதேவனாகிய பா மசிவன் வா ழங் கயிலாயகிரியில் 
பாசஞ்செய்து கொண்டிருக்கும் அழகிய சிவகணங்க ளெல்லாம 
எமதையன் கா , ஹாரசததிறல் ஆண்டிகளு வங்கொண்டு உலகில 
இணைபில்லாத சீர்த்தியையெய்திப் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் 
வல்லாள மகாராசன் வாழும்பதியை நேர்த்தி அரசநீதியோர் கொ 
ண்டாடிப் பணியத்தக்கதாகக் குருமூர்த்தமா யெழுந்தருளியிருக் 
குஞ் சிவபெருமாரேச் சூழ்ந்து வந்தார்கள் . எ - று . 

எழுசீர்க்கடி லாசிரிய விருத்தம் . 
கற்பினி அயர்ந்தங்கணவனை பிறைபோற் கருதுதாயொருவ 
ருமிலையோ , பொற்பு றுமைந்த ரில்லையோ பசிக்குப் போசனமளிப் 
பவரிலையோ , விற்பனமுடைய வாசர்களிலையோ வியப்புடனெங்க 
ளைக் கூவிக் , கற்பனையோடுய முதி ” னப்படைக்குங்கன்னிய ரில்லை 
யேவென்பாா . 

இ - ள் . கற்பில் அருந்தரியைப் போல் மிகுந்தும் தத்தம் கணவ 
னையே தெய்வமாகப் பாவித்து நடக்குக் காய்மார்களொருவருமில 
லையோ அழகிய பெருமைதங்கிய வாய் : மகள் வாய்ந்த மைந்தர்க 
ளில்லையோ , அடியார்கள் பசி வேளை யறிந்து அன்னங்கொடுப்பாரி 
ல்லையோ , மறு நீதியோடு கூடிய அரசர்களில்லையோ , சந்துருஷ்டி 
யால் எங்களைத் தொழுது அழைத்துக்கொண்டுபோய்ப்பத்திரசத் 
தோடும் அன்னம்பாலிக்கும் கன்னியர்களு மில்லையோ வென்று 
கூறுவார்கள் . எ - று . 

( க ) 


வல்லாள மகாராஜன் சருக்கம் 


பொன்னளித்தாலும் வேண்டுவதிலைாற் பூடணந்தரினும் 
வேண்டேம் , துன்னுமாமணிகணல்கினும் விரும் போந் தொங்குமுத் 
தாரமுங் கருதோம் , மன்னர்கள் செங்கோலரசினை யெமக்கு வழங்கி 
னு மனமதிவில்லை , அன்னமீந்தெம்மை யா தரிப்பாரே லன்புட னுண் 
ணுவோ மென்பார் . 


இ - ள் . செம்பொன் அளித்தாலும் விரும்போம் இரத்தினங்களை 
யழுத்தி பிலங்கும் அழகிய பணிகளையும் விரும்போம் , பிரகாசம் பொ 
ருந்திய ரத்தினங்களை அளித்தாலும் விரும்போம் , முத்துமாலைகளி 
லும் மனம்வையோம் , அரசர்கள் செங்கோலின் விதியைத்தந்த போ 
தினும் வேண்டோம , அறுசுவை பதார்த்தவகைகளோடும் அமுதளி 
ப்பார்களானால் மிகவும் இன்பமாய் உண்ணுவோமென்று அடியார் 
கள் கூறுவார்கள் எ - று . 


கவ்வியங்கரத்திலிருந்ததைநீத்த நாதர்சங்கமருமோற்சீ 
ரொவ்வியவருணை மாநகர்த்தெருவி லொலியெழக்கு முதவாய் மலர்ந்து 
வெவ்வியபசியான்மொலிந்தவரேற்க மேவுவபோலவுங்கூவிச் 
செவ்விய கொவ்வைவாயராங்கணிகைத் தெருவினைச் சார்ந்தவரானார் . 


இ - ள் . அழகிபகரத்தில் மானைத்துறந்தவராகிய சங்கமர் சிறப் 
போங்கி இலங்கும் அருணைபம்பதி வீதியில் ஓசைபெறத் தக்கதாகச் 
செங்குமுதம் போன்ற திருவாய் மலர்ந்து கொடிதாகிய பசிப்பிணியால் 
துன்புற்று இரப்போரைப்போல வரற்றிச்சிவந்த கொவ்வைக்கனி 
போன்ற கணிகை மாதர்கள் வகிக்கும் வீதியில் வந்தார்பரமசிவனான 
சங்கமர் எ - று . 


கெண்டைபோல் விழியும் கிளிக்கர்மொழியுங்கிளர்மதிவதனமு 
மென்பூச், செண்டைபார்குழலுக் கததமதுலவுந் தெக்கதின குரும் 
பைசேர்முலையா , ரண்டையி லிருந்து வல்விடியளவு மைங்கணை மார 
னாற்புறியுஞ், சண்டைபையகற்றத் தருபொனைமின்காள் சாற்றுது 
மெனவவர் மொழியார் . 


-ள் . சேற்கெண்டை போன்ற அழகிய விழியையும் அஞ்சுகத் 
தையொத்த இனியவார்த்தைகளையும் ஆகாயத்திலிலக்கும் பூரணச் 
சந்திரோதயம் போன்ற திருமுகவொளிவும் சீதளநிறைந்தகள பமலர் 
களாற் கட்டப்பட்ட பந்தைநிகர்த்து ஊசலாடுக்குழலும் சுகந்தங்கள் 
ளைத்திமிர்ந்து தென்னங்குரும்பைகளைப்போற் பிரகாசிக்கும் இரண்டு 
புபன்களையுடைய வனிதையர்கள் பக்கலில் இன்றிரவு விடியுமாக 


அருணாசலபுராணம். 


மிருந்து முல்லை , அசோகு , நீலோற்பலம் , மாம்பூ , தாமரை , இவ்வை 
ந்து மலர்களை ஐந்துகணைகளாகவும் கரும்பை வில்லாகவும் வளைத்து 
போர்புரிய எழுந்துநிற்கும் மன்மதன் கணைவலியைத் தடுத்தோட் 
நிம் பொருட்டுப் பிரியமாகக் கொடுக்கும் பொன்னைப் பகருவீர்கள் 
பெண்களேயென்று சங்கமர் வினவியபோது அக்கணிகை மாதர்கள் 
கூறுவார்கள் எ - று . 


நரு 


பையரவணிந்த பரமனைப்போன்ற பகரரும் ஐயகேள் யாங்கள் , 
பொய்யது முரையோம் கஞ்சகமுணரோம் புணர்தலுக்கோரிருண்மு 
ற்றும் , தையலரொருத்திக் காயிரங்கனகந் தருவதவவாறளித் திடின் 
யாம் , மெய்யுடன் மெய்யும் பொருந்திய கலவி விளைத்து மனமதன 
வினை தவிர்ப்போம் . 


இ - ள் . வெவ்விய விடங்ளையுடைய சர்ப்பங்களை ஆபரணமாகவ 
ணிந்த ஸ்ரீகைலாயபதியாகிய பரமசிவனைப்போல் சொல்லுதற்கரிய 
சங்கமரே யாங்கள் பொய்வார்த்தைகளைப் பேசோம் வஞசக மாகிய 
துரோக சிந்தனைகளையுங் கருதோம் ஓரிரவு முழுமையுஞசுகலீலைகளை 
யனுபவிப்பதற்கு ஒவ்வொரு பெண்ணுக்கு ஆபிரமபொன் கொடுக்கும் 
நியமமாதலால் அதுபோற றருவீராயின யாங்கள் எங்கள மனமும் 
மெய்பும் ஒன்று படத்தக்கதாக அஷ்டவித ஆலிங்கனமுஞசெய்து அ 
எங்கனையுங் கருந்தும் நாணுமபடி புண வேமென கள --று . 


அ சீர்க்கழிநெடி லாசிரியவிருத்தம் . 


பரத்தையாக ளுரைதசவணர் தந்துடவை வொருத்திககோ 1 
பண்டாரத்தைக் , சரததரைத்துப பிரியாதீர எனனவுங்கண்சாப் 
மிகக்கட்டுபாடா , யுரைத்து விலைமாதாகளின் வீதியெலாஞ சங்கமா 
யொளிரச்செய்து , வரததைமிகத் தருமருனை நகரினிவெண் காதமட் 
இருவசசெயதார . 


) 


இ - ள் . அக்கணிகை மாதாக சொல்லியவையோல் அவா ம 
ழும்படி கனகம் சொரிந்து வொவவொருத்திக்கோர் ஆண்டி யை ? 

ய 
மித்து கங்குல விடியளவும் விட்டு நீங்காதீர்களென்று கண்சாடைம் 
னாற் றெரிவித்து மிகவும் கட்டுப்பாடாக அக்கணிகை மாதர்கள் வா 
ழும வீதியெல்லாம் சிவனடியார்களாகவே பிரகாசிக்கும்படி செய்து 
எண்ணிய எண்ணங்களையெல்லா முற்றச்செய்யும் அழகிய அருமை 
யம்பதி எண்காதம்வரையிலும் சுரிதலீலை புரியச்செய்தார் சங்கமார் 
சிய பரமசிவன் எ - று , 

| ரு 


Y 


வல்லாளமகாராஜன் சருக்கம் . கஅன 
விலைமாதர் தனித்தொருவரில்லாம லரிதாகி வெய்ய காமன் , க 
லை மார்க்கப் படிமருவச்செய்த சங்க மரும்நீங்கிக் கமழுமாநன் , னிலை 
மார்க்கமாய்ந்திட்ட சீடனுடன் மேவவந்த நலத்தை யாளுஞ்,சிலைமா 
ர்க்கமறிந்தமன்னன் கண்டெதிர்சென்றிறைஞ்சியழைத்திருத்திச் சொ 
ல்வான் . 


-ள் . விலை மாதர்கள் தனித்து எங்குங்கிடைக்காது அரிதாகச்செ 
ய்து கொடிய மன்மதன் சாஸ் திரவிதியின்படி அஷ்டவித ஆலிங்கனமு 
ம் நகக்குறி தந்தக்குறிதாடனங்கள் அறுபத்துநான்கு விதலீலைகள் இ 
வைகளையுஞ் செய்யச்செய்த சங்கமராகிய செகதீசன் அவணின்றெழு 
ந்து பிரகாசமும் , பெருமையும் பொருந்தியநன் மார்க்க நிலையைப்பரி 
சோதிக்கசீடனாகிய அளகேசனோடும அரசன் அரண்மனையைநோக்கி 
செல்லுகையில் அப்பதிக்கிறைவனாகியும் தநுர்வேதமார்க்கம்பாவும் 
பூ ரணமாபுணர்ந்த மன்னனுமாகிய வல்லாள மகாராஜன் சங்கமர்வரு 
கலைகண்டு எதிர்சென்று பணிந்து போற்றி யழைத்துக்கொண்டுபோய் 
நவமணிகளாலலங்கரிக்கப்பட்டு பிரகாசம் பொருந்திய அழகிய ஓர்சிங் 
காதனக்கில் எழுந்தருளச்செய்து அஞ்சலியத்தனாப் நின்று கூறுவா 


ன் . எ - று . 


நகர் 


வேறு . 


பண்ணியதவமோவன்றிப் பாரினிலியானியற்றும் 
நண்ணியகருமம்பாதோ நயக்கியவ்வாறு நல்கப 
புண்ணிபவசமோதேவர் பொன்னடிவருந்தவிங்கு 
கண்ணியமுறுவேன்றங்கள் கடைக்கணும் பெருவேளென்றான் . 


இ - ள் . தமியேன் செய்ததவப்பபனோ அல்லது ஸ்ரீ அருணாசலேச 
வாழும் இவ்வருணையம்பதியில் எளியேனாற் செய்யப்பட்ட கிரியைக் 
ளின் புண்ணிபமோ பரமசிவத்தைப்போலெழுந்த சங்கமதேவரின்பி 
ரகாசம் பொருந்திய தங்கமபமாகிய உபயசரண கமலங்கள்வருத்தமு 
றும்படி இங்கனம் அருள்சுரந்தவிதியாதோ அவற்றைத்திருவாய்மல 
ர்ந்தருளினால் அத்தன்மையா யடியேனிடத்திற் கண்ணியனாவதல்லா 
மலுந்தேவரீர் கருணாகடாட்சத்தினாலுந் தோய்வேனென்றான் வல்லா 
ளமகாராசன் . எ - று . 


கூ 


மன்னர்களரசுநீதி மார்க்கமும் நீடுவாழி 
உன்னையாங்கருதிவந்த தோதுவமுறுவில்மா ரன் 
பன்னுமைங்கணையாலின்று படுத்திடுந்துயரைமாற்றக் 
கன்னியைால்கிற்கீர்த்தி கடலேழும்வயங்குமென்றார் . 


4 


அருணாசலபுராணம் . 
-ள் . இப்பூமண்டலத்திற் கீர்த்தி பொருந்திய வல்லாள மகாரா 
ஜனே உன் அரசும் செங்கோன் முறைமையும் நீடூழி காலம் வாழி இப் 
போது உன்னையாம் வேண்டிவந்தகாரணம் யாதெனில் , உருவிலியாகி 
ய மன்மதனாலெய்யும் முல்லை அசோகு நீலோற்பலம்மாம் . தாமரை 
மலரென்று சொல்லப்பட்ட ஐந்துகணைகளினாலும் இன்று யாம்படுந்து 
ன்பத்தைநீக்கும் பொருட்டு ஒருமாதை எனக்குக்கிட்டும்படி செய்வை 
யேயானால் உன கீர்த்தி ஏழுகடல்சூழ்ந்த இவ்வையகத்திற் பிரகாசிக் 
குமென்றார் சங்கமராகிய பரமசிவம் எம். 


கூ அ 


இதைவிடதேவரீருக் கெழின் மணமுடிப்பிப்பேனென் 
றதையுணர்ந்தைபரானோ ராசேகேள துமாதொல்லை 
வகைசெயுங்காமநோயை மாற்று தல்விலை மாதர்க்கே 
புதையல்போற்றெரியுமென்று புகன்றனர் பெரியோராங்கு 


இ - ள் . இவ்வாறு பரமாதரை இச்சித்துத் திரிவதைப் பார்க்கிலும் 
எக்காலமும் தேவரீரை விட்ட கலாமலிருக்கும்படி சிறப்போங்கிய மண 
ஞ்செய்து வைக்கின்றேனென்று மிகுபத்தியுமபரிவுங்கொண்டுரைத்த 
வல்லாள மகாராசனது அன்புநிலையையறிந்தசங்கமராகியசிவபெருமா 
ன்சொல்லுகின்றார் அரசனே இப்போது நீசொல்லியவார்த்தைகொடி 
யாதுன்பத்திற்கிடமாயும் , சுடாமுன்மெழுகு போல் மனம் ஒருங்குபடு 
த்தாமல்பலவிதகோலங்களை உண்டுபண்ணி அலையச் செய்யும் அதுவல் 
லாமல் பஞ்சேந்திரியங்களுந்தடுமாறி காமவெகுளி மயக்கத்தினாலநா 
வறட்சி செய்யும் சுகப்பிணியைப் போக்கும் அவுடதம் விலமின்னார்க 
ளுக்குக் கைவல்லியப்பட்டதேயன்றி இதரமான மாதரறியார்கள் ஆ 
தலால அவரால் என் பிணியைமாற்றுவிப்பாயென்று பெரியோராகிய 
சங்கமர் கூறினார் . எ - று . 


கூ 


நிட்டைசெய்வோர்க்கும்போக நிகழ்த்தரங்கமரேதங்க 
விட்டத்தின்படியான் செய்வே னென்றிறைகாவலோரை 
விட்டதிவிரைவிற்சீரார் வேசையாமொரு மின்னாளை 
இட்டமாயழை பினென்ன வேகினர்வாயவின்மிக்கோர் . 


இ - ள் . இவ்வாழ்க்கையைக் கடந்துசதாதிஷ்டைசெய்யும் தபோ 
தனர்களுக்கும் ஞானோபதேசஞ்செய்விக்கும் மகிமைபொருந்தியசங் 
கமரே , உமது கருத்தின்படியே நடத்துகிறேனென்று அங்குள்ள காவ 
ற்காரரை அழைத்து நீங்கள் அதிசீக்கிரமாய் சிறப்போங்கிய கணிகை 
மாதர்கள் வாழும் வீதியிற்சென்று அதிரூபலாவண்யமுள்ள ஓர்தைய 
லை அழைத்து வாருங்களென்று விடைதரக்காற்றினும் அதிவேகமாய் 
கங்காவலாளர்கள் சென்றார்கள் , எ - று , 

சா 


வல்லாள மகாராஜன் சருக்கம் . அக . 
சென்று வேசையர்கள்வாழுந் தெருமனைதோறும்புக்கு 
நின் றங்குநோக்குங்காலை ஞேயமாய்கடனகீதம் 
கொன்றைசூடியவெமமான்றன் குழமுனபாடல்கண்டு 
இன்று தவாதென்றெண்ணி யிறைக்குவந்துரைப்பதானார் . 

இ - ள் . அரசன ஆனையைப் பெற்றுச்சென்ற தூதர்கள் அழகிய 
விலைமாதர்கள்வாழும் வீதிகளில் மனைகள் தோறும்புகுந்துபுகுந்து பார் 
ததுவருகையில் ஒரு வீடாகிலு நீங்காமல்ஈரலயதாள ததோடுசுகந்தப 
ரதநாட்டி யங்கள் வீணாகான சங்கீதமுழக்கத் தோடும் பொன்னிறம் 
போன்ற கொன்றைமாலையைச்சூடிய சிவனடியார்கள் வீடுகள் தோறும் 
தளித்தனியாயிருந்து ஆனந்தித்துக்கொண்டிருக்குஞ்சமபிரமங்களைக் 
கண்டு இன்று முடியாதென்று கருதினவராய் தமது அரசனிடம் வந்து 
கூறினார்கள் -எ - று . 

எழுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் . 
அம்மொழியோர்ந்த மன்னவன்வெகுண்டேயமைச்சரை நோக்கி 
யே புகலவா , னமமொழிபிறழ்வதரன்றிருச்செயலோ நாம் செய்த பூசை 
யின்குறையோ , செம்மொழியார் - தசங்க மர்கேட்டதெரிவையர்கிடை 
ப்பது மரிதென் , றிம்மொழியவாமுனிசைப்பது முறையோவென்னவு 
மமைச்சர்களிசைப்பார் . 

இ - ள் . இவ்விதமாய்த்தூதர்கள் உரைத்தமொழியைக்கேட்ட அ . 
நசன் கோபித்துத்தான் மந்திரிமார்களைப் பார்த்துச் சொல்லுவான் நாம் 
பரமசிவத்தின் அடியவராகிய சங்கமருக்குரைத்தமொழி புரண்டு போவ 
துஜகதீசனாகிய ஸ்ரீ அருணாசலேசன் திருவுளச்செயலோ அல்லதுநாம் 
ஆண்டவனுக்குச் செய்த பூசையின்குறைவோ , என்செயவேன்செவ்வி 
பசொற்கள் பிரகாசிக்கின்ற சங்கமர்தம்மைநாடிக்கேட்டமாதர் கிடை 
ப்பது அரிதென்று அவர் முன் நாம் புகலுவதுதருமமோவென்று துன்ப 
ப்படும் வல்லாள மகாராசனை பார்த்து மந்திரிமார்கள் சொல்லு கின்றா 
ர்கள் - 17 - று . 

சிந்தையிற்கவலையுற்றிடவேண்டாஞ்செல்வனேபேதையோம்செ 
ன்று ,விந்தைகொள்வேசைமாதினைக்கொணர்வோம் வியாகுலம் விடுமெ 
னவவர்வாழ் , சந்தைகொல்வீதி யடர்ந்தவர் மனையிற் றங்கியகோலமு 
நோக்கிப் , பந்து நேர்முலைமேற் கந்தமுமணிந்தபரத்தையர்க்கெடுத்து 
ரைப்பாரால் . 

இ - ள் . மனத்திற்கவலைகொள்ளவேண்டாம் அரசே , கடையர்களா 
கியயாங்கள் சென்று அடியவா எண்ணியவண்ணம் அதிரூபலாவண்யம் 


* 


அருணசலபுராணம் . 


ள்ள சளிகை பாதைக்கொண்டுவருவோம் தங்கள் துன்ப மொழிபுமெ 
என்று சொல்லி அவர்வாழும்பேட்டையாகிய திகளிற்சென்று மனைகளி 
ற்புகுந்துபார்க்கையில் எங்குஞ்சிவனடியார்களாய் விளங்கியிருப்பதை 
ப்பார்த்தும் பந்து போன்ற அழகியதனங்களின்மீது சுகந்தபரி மளங்க 
ளையணிந்திருக்கும் விலை மாதர்களுக்குச் சில வார்த்தைகளை எடுத்துச் 
சொல்லுவார்கள் -எ - று . 

மை புலாம் வழிநேர்மாதர்கணெருங்கி வாழுமிவ் வீதியிலொருத் 
தி , மெய்யுலாமரசை நாடியபெரியோர் விரகதைத்தணித்திடுவாரேல் , 
கைபுலாங்கடகப் பணிமணி வடமுங்கலித்திடு சதங்கையுமணிந்து , நெ 
ய்புலாந்தயிர்பா லறுசுவையன்ன நிரந்தரமுண்டுவாழ்தவரே. 


இ - ள் . நீலோற்பலம் போன்றபிரகாசம்பொருந்தியகண்களையுடை 
பெண்கள் கூட்டமாய் வாழ்ந்துகொண்டிருக்கும் வீதியில் யாரானாலு 
ம்ஒருமாதுஉண்மை விளங்கும் எங்களிறையனைநாடி வந்தாங்கமர் வெவ் 
வியகாமநோபைத் தணிப்பாரேயானால் அவர்கள்இருகரங்களும் கட 
கமும் நவமணிகளாமைத்த ஆபரணங்களும் முத்துமாலைகளும் ஓசை 
யைக்கொடுக்கு பாதர்சங்சைமுதலிய நூபுரங்க அனிவதல்லாமலு 
ம்தெய்பால்தயர் அ / * வைபதார்த்தங்களோடும மு துண்டு சதாசா 
லமும் யாதும் குறைவின்றி வாழ்வார்கள் - எ - று . 


இன்னவாரமாச ருரைக்கவும் மின்னாரிறைஞ்சியேயாங்களெல் 
லோரும் , முன்னுபுவ டியாரிடம்பொருளி , வு முழமையமிருத்திடப்பெ 
ற்றோம் , துன்னு நிவ்விர கழிந்தபின்நீர் பாற்றது போலவா மமை 
ச்சர் , தன்கஞ்சலித்து மன்னனுக்கானச் சாற்றவுமாங்கவன் பெயா 
ழிவான் . 


ள் . இவ்வண்ணமாய் மந்திரிகளுரைத்தமொழிபைக் கேட்டமி 
ன்னலைப் போற்று வளும் இடையினை ,புடைய அக்கணிகை மாதர்கள் எதி 
வந்துரின்று பணிந்துபலவாறாகத்துதித்து நாங்கள் யாவரும் இன்று பக 
ற்போதேநம்மையாட்கொள்ளும்ஸ்ரீ அருணாசலேசருடையமெய்த்தொ 
ழும்பராகிய இவ்வடியார்களிடமின்றிரவு விடியுமளவும் சுகலீலைகளுக் 
கிணங்கி நடப்பதாய்ப் பொன்னைப்பற்றிக் கொண்டோமாதலால் இந்நா 
ள் செல்லுமானால் தேவரீர் சொல்லியபடி நடக்கலாமென்று மொழிந்த 
வைகேட்ட அமைச்சர்கள் தத்தம் மனஞ்சலித்து அவனின்று நீங்கி அரச 
னிடம் வந்துரைக்க அங்கனம்கூறுவான் வல்லாள மகாராசன் - எ - று . 


1 


வல்லாளமகாராஜன் சருக்கம் . 


ககக 


அற்பமிது நமக்கரி தாயிருப்தென்கொ லந்தோவென்றயர்வுற்றா 
ங்கு , பற்பலவசிந்தைதனி லேக்கமுற்றீ திறையருளும் பான்மைதா 
னோ , கற்பரனைப்போலெழுந்த சங்கமருக் குறைத்தவண்ணந் தருவே 
னென்று , விற்பொருதும் வேந்தனதி விரைவாகக் கணிகையர்பால் 
மேவினானால் . 


இ - ள் . அற்பமாகிய இச்செய்கை நமக்குக்கிடைப்பதுதற்பலமா 
கவிருக்கும் காரணமயாது , ஐயோவென்று அரசன் துன்பமடைந்து 
பின்பலவிதமாய் மனத்தில் ஏக்கங்கொண்டு இதுவும் பரமசிவனுடை 
பதி நவிளையாடல் தானோ ஜகதீசனைப்போல் வடிவுகொண்டு எழுந்தரு 
ளிவந்தசங்கமர் எண்ணியவண்ணந் தருவேனென்றெழுந்து வில்வே 
நதியொளிரும் வல்லாள மகாராசன் மிகவுமதீவிரமாய் விலைமாதாகள் 
வாழும்வீதிக்குச்சென்றான் . எ - று . 


அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் 
வந்தவரெதுகேட்டாலும் வழங்குதுமெனப்பதாகை 
அந்தரமளாவநாட்டி யளித்திருநாளினின்று 
சுகதரசங்கமற்குச் சொன்மொழிப்பிறழாதென்னைப் 
பந்தமாய்க்கரபபவட்கிப் பதியினைத்தருவேனென்றான் . 


இ - ள் . நம்பதியை நாடி வந்தவாகள் எந்தப்பொருளை எண்ணிக் 
கேட்டபோதினும கொடுச்கிறோமென்று ஆகாயபரியந்தம்உயர்ந்துப் 
கைகுமபடி யாய்த் துவசமுயா நடாததிவரும் நாட்களில் இன்றுவிரக 
வேதனையால் மெலிந்து ரம்மை நாடிவந்த அழகிய சங்க மருக்கு உமது 
கோமையகற்றுவோமெனறு கூறியவண்ணம் மாரது ஆசையோடுங் 
காப்பாற்றியககைக்கு என்னராக்குரிய இப்பதியையளிப்பேனெ 
னறு உரைத்தான் வல்லாள மகாராசன் எ - று . 


கரிபரியுடனும் வேண்டுங் கனகமுந்தருவேன் முத்துச் 
சொரிகைசிவிகையீவேன் றொல்லுலகாள்வதற்கிங் 
கரியசெங்கோ துநல்கி யவர்க்கியான்பணியுஞ்செய்வேன் 
பெரியவர் விரகந்தீர்ந்தாற் பெற்றதாயெனக்காமென்றான் . 


இ - ள் . யானை குதிரை முதலியவைகளோடும் தாங்கள் வேண்டிய 
பொன்னுந்தருவேன் இதல்லாமலு முத்துகளினால் அலங்காரஞ் செ 
ய்த பல்லக்குங்கொடுப்பேன் இப்பூமன்டலமுழுமையும் யான் நினைத் 
தபோதிலும் என்செங்கோலைக்கொடுத்தாளும்படிசெய்து அவர்கட்கு 
யான்பணிவிடையுஞ்செய்வேன் இன்றுநாடிவந்த சங்கமரதுகாமநோ 


ககூஉ 


அருணாசலபுராணம் . 


பைத்தனித்தால் என்னைப்பயிந்த அன்னையுமாவர்கள் என்று அரசனாகி 
ய வல்லாள மகாராசன் புகன்றான் . எ - று . 


உலகினில் வருஞ்சுகத்து ளுயர் சுக மிஃதே யென்று 
கலையுணர் முனிவ ராருங் கழறுவ ராதலானர் 
தலமதி லுற்றசெய்ய சங்கமர் விரகர் தீர்த்தால் 
இலகுமென்னு பிர்கேட்டாலு மீகுவேன்வருவீர்மி ர்காள் 

இ - ள் . கடல்சூழ்ந்த இவ்வுலகில்வழங்கும் இன்பங்களுக்கெல்லா 
மேலாகியது மானார் விழியினைபுடைய பெண்களின் கல்வித்தொழிலில் 
வரும் இன்பமே யதிகமென்று வேத நாலிலுணர்ந்த முனிவர்களும்சு 
றியிருக்கன்றார்கள் ஆதலால் நம.துபதிபைநாடிவந்தமேன்மைபொரு 

ய சங்கமரை வருத்தும் விரக வேதனையை இன்று மாற்றினவர்களு 
க்கு பிரகாசம்பொருந்திய என்பிராணனைத்தான மாசக்கேட்டபோதி 
லும் அளிப்பேன் வருவீர்கணிகை மாதர்களேயென்று கூறினான் வல் 
லாள மகாராஜன் . எ - று . 


ச கூ 


ஆதரவாகத்தங்க ளாணையின்படியேயாங்கள 
ஏகமிலடியர் தம்மோ டின்புறப்பொருளும் பெற்றோம் 
நாதாவென்செய்வோமென்று நங்கையர் பணிந்துரைக்கப் 
பூதலமன்னன் வெட்கிப் புகழ்மனை வந்து சார்ந்தான் . 


இ - ள் , அரசன் சொன்ன மொழியைக் கேட்ட விலை மாதர்கள் தேவ 
நீர் ஆக்கினையின்படி நடத்துவரும் நாங்கள் இன்று குற்றமற்றபரமசிவ 
த்தின் அடியார்களிடத்திற் கலவித்தொழில் புரியும் பொருட்டு பொரு 
ள்பெற்றுக்கொண்டோமாதலால் எங்களை ஆட்கொள்ளும் இறைவனே 
யாங்களென்ன செய்வோமென்று அடிபணிந்துரைத்த மொழியைக்கே 
ட்ட வல்லாள மாரராஜன் நாணமுற்றவனாய் கீர்த்தி பொருந்தியதன் அ 
ண்மனையைச்சேர்ந்தான் - எ - று . 

நம் 


எண்சீர்க்கழிநெடி லாசிரியவிருத்தம் . 


இல்லறமுற்ற மன்னன் மதிவதனமாரியிருப்பதனை மங்கையர்களி 
சைந்து நோக்கி , மல்லமாதேவியருமினையாளாகும்வண்மைமிகுசல்லமா 
தேலியாரும் , தொல்லுலகைப்புறங்கவல்ல எங்கள் கோவே துன்பமும் 
நகா ரணமென்னவற்றை நீவிர் , சொல்லுமெனவடிபணிந்துவினவவாங் 
கு தூயநெறியோனவருக் கிதுசொல்வானால் , 


இ - ள் . அரண்மனை வந்து சேர்ந்த வேந்தனுடையபூரணச் சந்தி 
ரோதயம்போன்ற முகாரவிந்தம் சலத்தால் வேறுபட்டிருப்பதைக் 


வல்லாள மகாராஜன் சருக்கம் . 


கண்ட அவன் தேவிமார்களில் மல்லாமாதேவியும் மிகுவண்மை 
பொருந்திய இளையாளாகிய சல்லகாதேவியும் நெருங்கிவது 
நெடியகடல் சூழ்ந்த உலகங்களை யெலலாம் ஒருகுடை நிழலிளி 
ன்று பரிபாலனஞ்செய்யும் எங்கள் காதலனே என்னாளுமில்லாது 
இன்று மனதிற்றுன்பம்நேந்தவாறென்ன, அதனை தேவரீர் அரு 
ளிச்செய்ய வேண்டுமென்றுபாதகமலங்களிற் பணிந்து கேட்க 
அங்ஙனம் பரிசுகதமாகிய நிலையினையுடைய வல்லாள மகாராச . 
ன் மங்கையர்களுக்கு நடந்த செய்தியைகூறுவான் எ - று . நிக 


அருசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் , 
இன்றொருமுதியோர் மானா ரின்பத்திலிச்சை கொண்டு 
வென்றிசேர் நம்மைநாடி வினவிய படிக்கிசைந்தும் 
மனறதில் விலையின்னார்கள் வாய்ப்பது மரிதாநொந்தே 
னென்றவர் வாய்மை கேட்ட வெழின் மனை யாரும் சொல்வார் 


இ - ள் இன்று ஒர் பெரியவர் சேல்போன்ற விழியினையுடையம் 
டந்தையர்கள மயக்கன் மேல் மனம்வைதது வெற்றிபொருந்தி 
யநம்பதியைச் சேர்த்து நன்மைவினவிய வண்ணமிசைதி இ 
வ்வருணைமாநகர் முழுமையும் விலைமாதர்கள் வாழும் வீதியெங் 
கணுந் தேடியுங்கிடைப்பது அரிதாயிருப்பதால துன்பமுற்றே 
ன் நான் கொண்டிருந்த வயிராக்கியத்தையும் துறந்து விட்டே 
ன் , என் செய்வேன் அடியவருக்குரைத்தமொழி தப்பிப்போகி 
ன்றதேயென்று கூறித் துன்பமுற்றிருக்கும் வேந்தன் வாய்மை 
யைக்கேட்ட மங்கையர்கள் சொல்லுவார்கள எ - று , 


* 


எழுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் , 


விரகமுற்ற வடியவாக்கு வாக்களித்தவேந்தேரின்மனம்யா 
தோவறிகிலோமயாம் , இருவர்களிற் சிறியவளாமென்னையன் 
னோற்கிசைத்திடவுங் கருத்துளதேலிசைவேனென்றால் , திரு 
வளரு மன்னகமகிழ்ந்துபோக்கிச் சேயிழையோடியவரோட 
மையிற்சேர்த்து , உருவிவிடாற்படுத்துயாமொழிப்பாயென்ற . 
ததமனும் பெரியவருக் குரைத்திட்டானால் , 


இ - ள் , விரகவேதனையால் மெலிந்துவந்தசங்கமருக்கந்நோயை 
ததணியச் செய்கிறேனென்று வாக்குத்தத்தஞ்செய்க எங்களா 
சே தங்களுடைய கருத்து எத்தன் மையதோ சிறியேங்களறி 
யோம் ஆகலால் எங்களிருவர்களிற் சிறியவளாகிய என்ளை - 
வ்வடியவர்க்கிசையச்செய்யும்படியாய் கருந்திருக்குமானால் தே 


ககூச 


அருணசலபுராணம் 


வரீர் எண்ணங் குறைவுபடாமலவ விதமே நடக்கின்றே னென் 
று கூரியபோது இலக்குமி கடாக்ஷமபொருந்திய வல்லாள மகா 
நாசன் மனமகிழ்ந்து தன் மங்கையைப்பார்தது பெண்கள் நாயக 
மே , என் எண்ணத்தை நிறைவேற்றிவைத்த என்னிருகண்மணி 
களே நம்யைகாடிலக்த சங்கமரோ ெபள்ளியரையிறசேர்ந்து ம 
ன்மதனாற்படுந்துன்பத்தை போக்குவாயென்று சொல்லி விடை 
கொடுத்துப் பின்னர் உத் சமதனை ததையு டையவனாகிய மன்ன 
ன பெரியவரிடஞ்சென்று தேவரீர் கருத்தின்படியமைக்தேன் அ 
ங்கீகரி 
கரித்துக்கொள்ளுமென்று மிகுபத்தியோடுங்கூரினான் , ருகூ 

அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் , 


அக்கண நன்னீராடி யழகுற வறையுட்சேர்ந்து 
மிக்கநல் லியாழைமீட்டி வி கோதயாய்க் கீதம்பாடிப் 
பக்கலினெருங்கியகதப் பரமனைப் பார்க்குங்காடி 
லக்கணி மெய்யனாங்கே பரியயே கததிலுற்றான் , 


இ - ள் . இராஜபததிளிய கியசல்லமாதேவி உடன்ே மஞ்சனமா 
டிஆடையாபரணமணிந்து சுகந்கபரிமளங்களை யணிந்து பஞ்ச 
கச்சாயவர்க்கங்களேந்தி வீணையெடுத்துப் பள்ளியரையுட்பிர 
வேசித்து இந்திர நீலமரகதங்களாலமைத்தொளிரு மஞ்சத்தில் 
அம்சதூளிகா சயனத்தின் மீதாரோகணித்துக் கொண்டிருக்கு 
ம் அடியவர்பக்கலினின்றுநாணியினோசையைத் தரும் வீணியை 
மீட்டிக்கீரம்பாடிக்கொண்டுசிலநேரஞ்சென்றபின்பு பெரியவ 
ர் சித்திரப்பிரதமைபோ லசைவற்றிருப்பதை நோக்கையில் உ 
ருத்திராட்சமாலிகாபரண மணிந்து விளங்கும் மெய்யினையபெ 
ரிவர்யோகத்திரையிருப்பதைக்கண்டாள் சல்லாமதேவி . டூச 

பின்னுமம் மங்கையந்தப் பெரியவர் மகிழ வெண்ணித் 
துன்னுமங் கவர்மீதுற்ற சுகந்தநீ ரெடுத்துத் தூவி 
நன்னறத் துடனே நிற்க நயனமுந் திறவா தன்னோர் 
தன்னையும் நோக்கா தாலுந் தயங்கியங் குரைப்ப தானாள் 


இ - ள் , பின்னையும் அருந்ததிக்கொப்பாகிய அவ்வாசி அங்ங 
னமயோகநித்திரையிலிருக்கும் சங்கமர் மனமகிழத்தக்கதாக 
னைந்து பிரகாசம் பொருந்திய இவர்மீது சுகந்தமுலவும் பனி நீ 
ையெடுத்துத்தெளித்தும் நன்னயத்தோடுகின்றும் கண் விழி 
பாமலும் தன்னையும் நோககாமலுமிருப்பதையுணர்ந்த தேவிசி 
நதை மெலிந்து கூறுவாள் எ 


வேந்த னாலுரைத்த வாய்மை வீண்படமுரையோவந்தோ 
எந்தலே யென்றிறைஞ்சி வெழிலுறு மடந்தை யாங்கு 


வலலாளமகாராஜன சரூக்கம் , 


சாந்தமாய்மேல் விழுந்து தழுவவப்பாமனாஞேர் 
ஏங்கவுங் குழந்தையாகி யின்புறவழுவதானார் , 


இ - ள் , அரசர்க்கரசனாகிய வெங்கோமானுரைத்த வாய்மை 
விறுதாவாவது தருமமோ ஐயோகடவுளேயென்று தொழுது , 
அழகுலாவும்மாது அங்கு நித்திரையிலிருக்கும் பெரியவர்மே 
ல மெதுவாய்சாய்சது ஆலிங்கனஞ் செய்கையில ஸ்ரீகயிலாபதி 
யாகிய சிவபிரான் ஏதுங்குழந்தைவடிவமாகி யவ் வணங்குக 
ளிப்பும் ஆச்சரியமுங்கொள்ளத்தக்கதாகசெங்குமுதம் போன்ற 
அழகியவாயை ததிறந்து அழவாரமபித்தாா எ - று . 


நசு 


அரனொரு குழவியாகி யலரியேயழும்போதங்கே 
பரமனார் செயலென்றெண்ணிப் பார்த்திபன் விரைவில் வந்து 
காமதிலெடுததணைத்துக் களிப்புடனுச்சிமோந்து 
விரகுடனிருக்கும்போதவ் விமலனுமறை திட்டானால் , 

இ - ள் . ஸ்ரீகயிலாயபதியாகிய பரமசிவம் குழந்தை வடிவாய் அ 
லறியழுகின றசெயலறி 5 த அரசன் இது ஆண்டவன்றிருவிளையா 
டலென்று உணர்ந்து மிககதீவிரமாயங்கு சேர்ந்து தாமரைமலர் 
போன்ற விருகரங்களாலெடுத்தணை ததெடுத்து உச்சிமோந்துமி 
க்க காதலோடும பேரானந்தக் கொண்டிருக்கையில சகதீசனாகிய 
எம்பெருமான் மாயமாய் மறை தார - எ - று . 

ரு எ 
எழுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் . 
ஐயனே நினது திருவுளச்செயலை யறிவமோ வறிவிலோம்யா 
ங்கள் - மெய்யனே கணகள மூனறுடையானே வேதனேவேதா 
யகனே , துய்யனேயெமமைச் சோதனை செய்வோ சுதனெனத 
தோன்றியே மறைத்தாய , செய்யனேயெங்கட் கென விதியென் 
றுதேவியோடரசனு மெலிந்தான் , 


இள் , ஐயனே , நின்கருததை யறிவில்லாதநாங்களறி வல 
லோமோ மெய்மையானவனே கணகள மூன்றுடையாளே ஒ n 
தசொரூபியே வேதநாயகனே பரிசுததனே எங்களை சசோ 
செய்யவேண்டாம்குழதைவடிவங்கொண்டு மறைந்தாயே 5 ஏவு 
நிலைமையானவனே , எங்களுக்கென்ன கட்டளையென்றுகே 
யோடரசனும் உள்ளம் மெலிந்தான் எ - று . 


கொற்றவனிவ் வாங்ளமெலிந்தாங்கு சோவெனகக தறுமக்க 
லை , நற்றவததோரக டுதிசெயுமீசனாயகியுடன் விடையேறிச் , சு 
ற்றிலுங்கரங்கள் சூழ்ந்திடவிதிமால தொடாவுமருனையம்பதிவா 
ம , வெற்றிசெணறைக்குத் தரிசனமுதவ விரகுடன் பணிதவ 
னன்பாய் . 


4 


இ - ள் . அரசன் இவ்வகையாய்மனம் வெதுமயிக்கோவென்று 
வாய் விட்டலறி நிறகையில் மகிமபொருந்திய தவத்தினையுடை 
யவர்கள் போற்றிபணியத்தகக பரமசிவம் , பார்வதிதேவியோடு 
ம் வெள்விடையேறி அனேகசீவகணங்கள் குழத் தக்கதாகவும் 
பிரமனும் விஷ்ணுவும் வாகனங்களிலேறிவாவும் அருணையமப 

யை ஆளும் வலலாளமகாராசனுக்குதரிசனந் தக்தமாத்திரத் 
தில ஆவலோடும் பூமியிற பணி தெமுது சிரத்தில இருகரம் 
களை யுங கூப்பிததுதித்தான் - எ - று . 

அறுசீர்க்கழிநெடி லாசிரியவிருத்தம் . 
ஆதியே சரணமண்மே லடியரைக்காக்கவல்ல 
சோதியேசாணங்கொங்கைத தூயசெஞ்சடையிற்றுன்னப் 
பாதிமாமதியனிநத பரமனே தமியேற்குற்ற 
நீதியைத்தாங்கவோர் சேய் மின்மலாவருளுவாயே .. 


கூ 


இ - ள் . ஆதிநாயகராகிய தேவே சரணம் உலகில அடியார்க 
ளைச்சோதிததாடகொள்ளூம பூரணனேசாணம் அருட்பெருஞ் 
சுடரே சரணம் கநகையையுஞசந்திரனையும் பரிசுத்தமாய் பொ 
ன் போற்பிரகாசிக்குஞ்சடையிற்ரரித்த பாம்பானே அடியேன் 
செங்கோலவிதியை ஏற்றுககொளளுமபடி ஓர் புதலவனை தடா 
க்ஷிததருளவேண்டுமென்று தொழுதான் - எ று , 


சு 0 


சுந்தா மன்னாபேண்மோ சுதனுமக்கியாமேயானோம் 
அகததினாமுனக்கே யறைவி திமுடியபோமெனறு 
சந்திரசேகரனார் வாழ் சதிச் சாரநதனர்கபிலைபின்னா 
பாதமாயுலகைவோ தன பண்புடனாணடுவாழ்ந்தான் . 


இ - ள , அழகுலாவும் கீர்த்தி பொருந்திய அ . சேயாமே உனக 
குப்பிளளையாயகதோனறினபடியால் , அரிததியகாலத்திலேவே 
தவிதியிறகூறுஞ்சடங்குகளைச் செய்து வருவோமென்று சந்திர 
சடாதரமூர் ததியாகிய சிவபெருமானவாழ்தது தல கூறித தேவ 
கணங்களுடன் கயிலாயகிரியைச் சோந்த பின்புமிகுந்த ஆவலோ 
நம் லொள மகாராசன் அருணையம்பதியை ஆண்டு வாழந்து 
வர்தான - று . 


சுக 


ஏழாவது 


வல்லாள மகாராஜன் சரித்திரம் 


முற்றிற்று . 


ஆக- திருவிருத்தம் - நக்க 


彭 


的 。 


Tan 


IU川 


BILDUNICI 


现象 张继 张 變數 幾幾 邊 幾 杂费费费费费费费 类 最 

發 费 幾多 


TAM 


சிவமயம் . 


எட்டாவது 


தீர்த்தச்சருக்கம். 


எழுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் . 


செருமலையுங்களிற்று முகப்பிள்ளை யிருபதம்போற்றித் திரை 
யான் முத்தர் , தருமலையுமொருமலையும் தொலைத்தமலைக் கிழவ 
னிரு சரணம்போற்றிப் பொருமலையுமிரங்கலையுமடியாருக் கொ 
ழிக்சவழற் பொருப்பாய்நின்றென் கழுமலையுஞ்செம்மலையும் ப 
ச்சைமலை மடந்தையையுங்கருத்துட்சேர்ப்பாம் , 


இ - ள் , யுத்தஞ்செய்யத்தக்க யானைமுாத்தையுடைய பிள்ளை 
யார் இரண்டுடாதத்தையும் வாங்கி அலைகளாலேமுத்துக்களை 
க்கொழிக்குஞ்சமுத்திரத்தையும் கிரவுஞ்சமென்னுமலையையும் 
அடங்கிய சுப்பிரமண்ணியர் பாதத்தை வணங்கித்துன்பத்தையு 
ம் சோர்வையும் அடியார்களுக்கு ஒழிக்க அக்கினி பாயநின்று 
ன்னுடைய பிறவியைக் கெடுக்குஞ் சிவபிரானையும் மரகதநிறம் 
பொருந்திய பார்வதியாரையும் பன திற்சேர்ப்பாம் -எறு 


கலி விருத்தம் , 


தேங்குமன் பிற் சிவபுராணந்தனி 
லோங்குருத்தி சங்கீதையோ தினேன் 
பாங்குலிங்க புராணப்பரப்பினு 
மீங்கறிந்த படியுமியம்புவேன் , 


அருணாசல் புராணம் : 
-ள் , பெருகிய அன்பினாலே சிவபுராணத்தில் உயர்ந்திருக் 
கினற உத்திரசங்கீதையை முன் சொன்னேன் பெருமையாகிய 
இலிங்க புடாணப்பர்ப்பிலே கானறிந்ததன்மையுஞ் சொல்லு 


வேன்- எ - று ) 


உ 


ஆதிவேத னருளச்சனகனும் 
வேதம்வல்ல வியாசனுககீந்தனன் 
சூதனுக்கவன் சொல்லி தன் சூதனு 
மேதமற்ற விருடியர்க்கீந்தனன் 
இ - ள் , ஆதியிலேபிரமன் சனகரிஷிக்குச் சொல்ல , சனகர்வே 
த்வியாசருக்குச் சொல்ல , வேதவியாசர் சூதரிஷிக்குச் சொல்லி 
னார் , சூதருமகுற்றமற்ற நைமிசாரணியதது ரிஷிகளுக்குச்சொ 
லலினார் - எ - று 

வன்னியாமலைத் தோற்றமும் வான்மலைக் 
கன்னியாகங் கலந்தது முன்னமே 
சொன்னகாதலி வாங்க தொழி தனன் 
பின்னருள்ள கதைசில பேசுவாம் , 


கூ 


இ - ள் . அககினி மலை தோன்றியதும் , பெருமையமைந்தமலை 
ப்பெண்ணான பார்வதி சுவாமி . மனது இடப்பாகம் பெற்றது மு 
தலியதும் முன்னமே சொன்னபடியினாலே அதைநீக்கிப்பின் 
ண்டாகிய சிலசரிததிரங்களையுஞசொல்லுவோம்- எ - று , 


ச 


தீர்த்தமும் மதிற் செய்கருமங்களும் 
வாய் ததவெற்பின் வலமுமிலிங்கமு 
வேத்திடாதவ செய்து மிகழ்ச்சியும் 
பராத்தான் பொருள கொண்டவர் பாவமும 


இ - ள் . தீர்த்தங்கள் மகிமையும் , அதிற்செயப்பட்ட தருமங் 
களும் கிரிப்பிரதட்சணததின் மகிமையும் , இலிங்க மகத்துவ 
மும் சுவாமியை வணங்காதவரையு மிகழ்ச்சியும் அவரடைநத 
இகழ்ச்சியைப்பார்த்துச் சுவாமியின் பொருளை அபகரித்தவாக 
ளுக்கு வருகின்ற பாவமும் - எ - று . 


( ரு 


பந்தமாயறி யாது செய்பாவமுஞ் 
சிந்தையார வறிந்து செய்தீமையும் 
மூததையோர்க ளொழித்தமுறமையு 
மெக்ல தயரன் மகிழ வுற்றதியபுகேன , 


இ.ள் , பந்தவசமாயறியாமற் செய்தபாவமும மனதறிகது செய் 
தபாவமும் , முதற்காலத்தி னுன்ளவர்கள் அப்படி வந்த பாவத 


தீர்த்தச் சருக்கம் . 

உலக 
தைத் தீர்த்துக்கொண்ட முறைமையும் சுவாமியினால் மகிழ்ச்சியடை 
நத புகுபூனை பின் செய்கையுஞ் சொல்லுகிறேன் . எ - று . 


அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் 
விருப்பில் சோதமனாரீசன் றிருமுனே வேள்வி நாட்டத் 
திருப்பொலி சடையோன் றன்னாற் செனித்திரு மறையோனாங்கு 
உருப்புலி கனலோனென்ன வற்றன னவனை நோக்கிப் 
பொறுப்பிறை யவனைபபூசை புரியெனப் புகழ்ந்து சொன்னான் 


இ - ள் , உலாத்து ஆரையில்லாத சௌதமரிஷி ஈவா பி சந்நிதி மு 
ன்வேள்ளியொன்று செயல்தற்கு எத்தனித்து அக்கினிவளர்க்க அழகு 
பொருந்திய சடைபைடைய அந்தச்சுலாமிகிருபையாய் முன்னமே 
கோனறி யிருக்கிற சிவபிராமணன அந்தயாகத்தில் அக்கினி சொ 
(நபம்போலப் பிறந்தான் . அவனைப்பார்த்துக் கிரிரூபமாகி விளங்கிய 
அருணாசலோரைப் பூசை செய்யென்று புகழ்ச்சியாக உபசாரஞ்சொ 
னனார் . எ - று . 


மற்துவேம் தருபபை தீரி லிடுகலு மலாமா தென்னக 
கற்றையுங் குழன்மின் னாரு முதிக்கனர் கணிகை மாராப 
நிற்றமறைவர் முன்னே நித்தமே புரியமென் 
னற்றம் பலவும் கண்டு கரமுஞ் சிறப்பு செய்தார் . 


இ - ள் . அகன்பின் கௌதமர் ஏழு தருப்பையை யெடுத்து குண் 
உக்கிர் அக்களியலே போட்ட அளவில் இலட்சுமி போலக கற்றை 
யாரிருக்கின்ற கூந்தலையுடைய ஏழுபெண்கள் தேவதாசிசளாகப் பி 
றந்தார்கள் , அவர்களைப் பார்த்து நீங்கள் கவாமி சந்நதியில் நாட்டிய 

செய்து வாருங்களென்றா , அவர்கள் நன்மையாகிய தடாகங்கள் 
பலவுண்டாக்கி ஊரை சிறப்புச் செய்தார்கள் . எ - று . 


- 


மாதிரம் பரவும் வேக தீ மலதலுக் கடுக்ககீழ்பா 
லிந்தி கண்டமுண் டந்த விந்திரன் முதலே கண்ட 
தநகரத் தமரர் தாமு மதிற்றின மூழகலாலே 
எந்தனக் குழம்பு நாறு மணக்குமைந் தருவின மாலை 


இ - ள் . தேயர்கள் மந்திரங்களாலே தோத்திரஞ்செய்யப்பட்டது 
+ கிரிமலைக்கு அடுத்த கிழக்குத் திக்கில் இந்திரதடாகமென் றொன் 
அண்டு , இது இந்திரன் முன்னுண்டாக்கினது , தேவலோகத்தி லுள் 

* அக்கினி சொரூபம்போல்பிறந்தான் என்கிற மொழியை கௌ 
தம்புராணத்தில் தெரிந்துக்கொள்ளவும் . 

26 


உஉ 


அருணாசல புராணம் . . 


ளவர்கள் அதில்நித்தியமும் முழுகுதலால் சந்தனக் குழப்பின் வாசனை 
யும் கற்பகபுட்பத்தின் மாலையினுடையவாசனையும் மணக்கும் . எ - று , 


பரமமா மதிற்றைப் பூசம் படிந்திடிற் பருகிற் கோடி 
பிரமபா தகம்போ மென்றா லதினலம் போ லாமோ 
சுரர்பதி மூழ்கின் முன்னே தொடர்ந்து தீவினைக டீர்ந்தா 
னிரவியுள் ளளவும் வாழ விமையவ ருலகம் பெற்றான் . 


இ - ள் . மேன்மைபொருந்திய இந்திர தீர்த்தத்தில் தைப்பூசத்தில் 
ஸ்நானஞ்செய்து ஒருகைசலம் ஆசமனஞ் செய்கால் கோடி பிரம்ம 
த்தி தோஷம் போமென்ற தென்பெருமையைப் போக்கூடுமோ 
திரன் முன் அதில் மூழ்கித் தன்னைப்பற்றிய தீவினைகளை நீக்கிக்கொ 
ண்டு சூரியனுள்ளளவும்வாழத் தெய்வலோகத்தையும் 

பெற்றான் எ --DI . 


அ 


அங்கிதன் பெயராந் தீர்த்த மருணை மால் வரைதன் ஓழ்பாற் 
பொங்கிய சதனின் பீனந் திங்கட்பூாணை பின் மூனகல் 
செங்கயற் கருங்கட் செவ்வாய்த் திருந்திழை யவால்வந்து 
தங்கிய வினையுந் தீரு , தருமமுத் தவமுஞ் சாரும் . 


இ - ள் . அருணாசலத்துக்குக் தென்கிழக்கில் அக்கினி தீர்த்த 
மென்றொன்றுண்டு , அதில் பங் தனிமா சம்பெளர்ணிமையில் முடிகினா 
ல் செம்மையான மீன் போன்ற கரியகண்களையும் சிவபாகியவாயை 
யுமுடைய மலர்களால் வந்து பொருந்திய பாவமுந்தீரும் , தருமமும் 
தவசும் சேரும் . எ - று . 


கக 


வன்னிமூன் ஜெரூராளே ! மறைக்குல முனிவர் காதற் 
அன்னிய மடந்கை மாரை விரும்பத்தன் சுவாகை யந்தப் 
பன்னியர் வடி வயாகப் புணர்ததுமேற் படர்க சபாவக் 
தன்னைத்தான் கண்டவந்தத் தடத்தினிற் படிந்து சாய்த்தான் . 


இ - ள் . அக்கினிதேவன் முன் ஒருநாள் வேசமுனாத ஏானி 
வர்களுடைய பத்தினிமார்கள விரும்ப அகைதான் பெண்டாரியா 
கிய சுவாகாதேவி யறிந்து அந்தமாதர் வடிவத்தைத் தானெடுக்கப் 
புணர்ந்து மேலே நினைத்த பாவததைத் தாக்கத் தன்மை உண்டா 
க்கப்பட்ட அத்தடாகத்தில் ஸ்நானஞ்செய்து பாவத்தைப் போக்கக் 
சொண்டான் . எ - று . 


கம் 


தென்றிசை தருமதீர்த்த முளத்ததிற் செறிந்து மூழ்கிற 
பொன்றிகழ் வடிவ மாகு முடற்பிணி பொடிபட்டோம 
வென்றியிற் காலன் முன்னாள் விதிபடை தொடாமேனி 
குன்றிய சாபந் தீர்த்தா னதனிடைக் குளித்து மாதோ 


தீரத்தச் சருக்கம் . 


உலக 


இ - ள் . பின்னும் அம்மலைக்குத் தென்பக்கத்தில் எமதீர்த்த மெ 
ன்றொன் றுண்டு அதில் அடைந்து மூழ்கினால் உடல் பொன்வடிவமா 
கும் தேகத்திலுள்ள வியாதிபோம் வெற்றி பொருந்திய பிரமனது 
ஆபுதத்தொடர்ந்து தேகங்குன்றினதை எமன் அதில் முழுகித் தெண் 
டஞ் செய்துக்கொண்டான் எ - று . 


கங 


நீங்கிரு நிருதி தீர்த்த முளதுமோ னிருதி கோணத் 
காங்க தின் முழுகினருக் கரும்பகை யனைத்துந் தீரும் 
ஓங்குமத் கடத்தின் முன்னே யுருகியே நிருதி மூழ்கு 
விங்கியகனற்கட்டாழ்வா பலகையை விசையும்பெற்றான் . 


இ - ள் . நீங்குதற்கரிசாகிய நிருகி தீர்க்கமென்று நிருதி மூலையில் 
ருக்கின்றது , அதில் முழுகினவர்களுக்கு அரிபபகைகளெல்லாம் தீரு 
ம் உயர்ந்த அத்தீர்த்தததில் முன்னே முழுகின பலத்தினாலே நிருதி 
நெருப்புநிறம்போன்ற கண்களையும் ஆழமாகிய வாயையுமுடைய 
பேயைத் தன்வசமாக்கிக் கொண்டான் எ - று . 


வரையறு மலைக் 

क 

மேல்பால் வடம் பெறு வருண தீர்த்த 
நசைபெற வதனின்மூழ்கிற் கிரகமொன் பானு நனறாம் 
இசைபெறக் காகமெல்லா முருகுமவ் விடத்தில் வாயு 
திசையினற் பதன தீர்த்த முழுகிலைத் துயரந் தீரும் , 


இ - ள் . குற்றமற்ற அருணகிரிக்கு மேற் குத்திக்கில் வளப்பமுள் 
ள வருண தீர்க்க மென்றென் றுண்டு , ஆசையுண்டாக அதில்முழகி 
னால் ஒன்பது கிரகங்களும் நன்மைபைக் கொடுக்கும் முன் அந்த ஒன் 
பதுபேரும் அதில் தங்களிஷ்டத்தையடைய மூழ் தவார்கள் . வாயு 

மென்றொன் றுண்டு . அதில் மூழ்கினால் எல்லாத் துன்பமுந் 
தீரும் -று . 


தீர்த்த 


வடதிசைக் குபேர தீர்த்த முழுகினால் வறுமை போமத் 
தடமதிர் குணபா லீசன் மருத்துவர் சமைத்த தீர்த்தம 
புடைசெறிந் ததனில் மூழ்கிற் புலையரிற் மடையரேனு 
மடைவுடன் வருணனான்கி எதிகமா யானைச் சேர்வார் . 


இ - ள் . வடக்குத்திக்கிலே குபேரதீர்த்தமென்றொன்றுண்டு . அதி 
ல் முழகினவர்களுடைய தரித்திரம் நீங்கிப்போம் அதற்குக் கிழக்கு 
ஈசானிய திக்கிலே அசுவனி தேவர்களாலே உண்டாக்கப்பட்ட தீர்த் 
தம் இருக்கின்றது . அதில் முழுகினால் நீசரைப் பார்க்கிலும் இழிந்த 
வரா யிருந்தாலும் பெருமையோடு நான்கு வருணத்திலு மதிக மாகிப் 
பரமசிவனைச் சேருவார்கள் எ - று . 


கர் 


அருணாசல புராணம . 


சு 


அந்தகத் தடத்திற் றென்பா லகத்தியக் தடமுண்டங்கே 
முந்தியகன்னிமாதம் மூழ்கியுட் கொண்டபேர்கள் 
கந்தர வதனங் கண்டார் தமிழ்க்கவிக் கராராவர் 
செந்திரு மயிலுங்கல் கிச் செல்வியுஞ் சேருமன்றே . 


இ -ள் . முன் தெற்காகச்சொன்ன யமதீர்த்தத்திற்குத் தெற்காக 
அகத்திய தீர்த்தமென்றொன் றுண்டு அதிற்பாட்டாசிமாதத்தில் முழு 
கி ஒருகைஜலம் உட்கொண்டபேர்கள் சந்திரனைப்போல் பிரகாசித்து 
தமிழிற் சிறந்தவர்களாவார்கள் . இலட்சுமியும் சரசுவதியும் அவரிடத் 
திற் சேர்ப்பார்கள் எ - று . 


சு 


தனபதி தடத்தைச் சேர வதிட்டனார் தடமுண்டந்த 
முனிவரைப் பசியில் மூழ்கி முனிவரிற் றலைமைபெற்று 
சனையதில் மூழ்கினார்கட்கங்கமிச் செங்கை நெல்லிக் 
கனியென விளங்கு பாவக் கடலதுக் கடப்பரன்றே , 


இ - ள் . முன் சொன்ன குபேர தீர்த்தத்துக்கருகே வகிட்ட தீர்க்க 
மென்றென் றுண்டு . அதில் வதிட்டர் ஐப்பசி மாதத்தில் முழுகி முனி 
வர்களுக் கெலவாம் முதனமையா யிருக்கப் பெற்றார் . அப்படி பாட்ட 
தீர்த்தத்தில் முழகினவர்கட்குச் சாத்திரங்களென முள்ளக்கை 
நெல்லிக்கனி போல விளங்கும் பாவமாகிய கடலையுங் கடப்பார்கள் 


கங்கைவேற் குமானானை முகத்தவன் கதிரோன் வெற்பின் 
மங்கையோர வடுகன் கன்னி மதியமெண் வசுக்கள் வெள்ளைப் 
பங்கய மடந்தை தேவர் குடைதடம் பலவுஞ்சூம் 
வங்கதோர் வடத்தின் மேன்மை மறைகளு மறிவாதே. 


ஓ - ள் , கங்கைவேலாக மோதிய சுப்பிரமணியர் , வீச்சினோ , 
பார்வதி , வபிரவர் , சூரியன் , சநதிரன் , சச்தகன்னிகா , அஷ்டவகா 
கள் , சரசுவதி , மற்றுமுள்ள தேவாகள முழசியராசதங்கள் அ RS T 
முண்டு . அவைகளி. ஒவ்வொரு தீர்த்தத்தின் பெருமையை வே : 11 
களும் சொல்ல அரிதாம எ - று . 


ஒருத்தி தானுயொவ்வாத் திருந்திவ பாலாக 
வருந்தியே மு ழகிப் பூமான் மாயவனுரக்கிற் ரோசா 
ணருமதை பரவுஞ்சோணை நன்ன தித்தென்பாற P / w று ! 
சுரசதியமுனை பொன்னி பணிந்துதர் துயரர் தீராதா !. 


ள . ஒருந்தியையும் ஒப்பு சொல்லக்கூடாத திருத்தி என்று 
ஈதி அருணாசலத்திற்கு வடக்கு பக்கத்தில் உண்டு அகிலாட்பட்ட 
கி விஷ்ணுவினுடைய மார்பைச் சேர்தார் நர்மதாநதி வணங்குக 


தீர்த்தச் சருக்கம் . 


உபதி 


சோணையென்று ஒருநதி அருணாசலத்துக்குத் தென்பாரிசத்திலிருக்கு 
ம் , அதில் கங்கை , யமுனைகாவேரி முதலிய நதிகளில் முழுகித் தங்கள 
துன்பம் போக்கிக்கொண்டார்கள் எ - று . 


உய 


புண்ணிய வாறுதெய்வ மலைக்கு மேற றிசையைப் பொங்கு 
நண்ணிய புண்ணிய யாற்றூ ரென்று பேர் நகரந்தானும் 
எண்ணிய நதியின்மூழ்கி யீழனென் றரசன் நீங்காம் 
பெண்ணியல் வடிவந் தீர்த்தான் வடிவமும்பேரும்பெற்றான் . 


இ - ள் . தேய்வீகம் பொருந்திய அம்மலையின் மேற்பக்கத்தில் புண் 
ணியாதி யென்று ஒன்றுண்டு அதனருகிலே புண்ணியாற்றூர் என்று 
ஒருநகரமுண்டு , அதிலிருந்த ஈழனென்கிற அரசன் தனக்குத் தீங்காக 
வந்தடைந்தபெண்ணுருவை அந்நதியில் முழுகித்தீர்ந்து நல்லஉருவமு 
வேண்டிய பேரும் பெற்றான் எ - று . 


க 


திருக்குசேயாரு முன்சொற் றிருந்தி வடபாற் றேன்றும் 
பொருந்தவே லரிந்து செவ்வே ளழைத்திடப் புனிதநீரி 
ல நந்திகழ் மபிலோன் மூழ்கி யஈரரைத்கொலைக்குஞ்சீரு 
மருந்தபில மர சேனாபதியெனும் வரமும் பெற்றான் . 


இ - ள் . அழகிய சேயாறு என்னு நதிமுன் சொன்ன திருந்திச்குவட 
பக்கத்திலிருக்கும் அதுமுன் சுப்பிரமணியர் வேலெறிந்தழைத்த தீர்த் 
தம் அதில் மிகவும் பிரகாசிக்கின்ற வேலையுடைய அச்சுப்பிரமணியரே 
முகி அ + சர்களைக் கொல்லும் வரமும் அமிர்தபானம்செய்யும் தேவ 
ர்களுடைய சேனாபதியென்கிற பேறும் பெற்றார் எ - று . 


உஉ 


நிருத்தரா லயத்தினுள்ளே சிலதடமுள துதித்தங் 
கருத்தினால் நினைத்தாய் தெய்வக் கங்கையிற் படிந்ததொக்கும் 
உருத்கிரர் பலருமாசி மகத்திலே யுகந்து மூழ்கி 
எருத்தினி லிருந்துதேவ ரெவரினு மேற்றம் பெற்றார் . 


இ - ள் . சுவாமி ஆலயத்தில் சிவகங்கை யென்று ஒரு தீர்த்தமுண்டு 
அரைத்தினந்தோறும் தன்மனதிலே நினைத்தால் கங்கையில் முழுகிய 
பலனுண்டாகும் அனேக ருத்திரர்கள் மாசிமாதத்திலேஸ்நானஞ்செ 
ய்து ரிஷபவாகனரூடராய் எல்லாத்தேவர்களிலும் மேன்மை பெற்றார் 


கள் எ - று . 


சக்கர தீர்த்தமந்த தடத்தினிற் குணபாற்றோன்றும் 
மைக்கட லனையமேனி வராகமேல்படிந்த தாகும் 
அக்கரை வலமாய் வந்தோர் முருகினோ ரருத்தினோர்கள் 
துக்கசா கரம் விட்டீசன் றுணைப்பதம் பெறுவரன்றே. 


elom 


அருணாசலபுராணம் . 


இ - ள் . சக்கர தீர்த்தமென்றொருதீர்த்தம் , முன் சொன்ன தீர்த்தத்து 
க்குக் கிழக்கிலிருக்கின்றது அதுமுன்னமேசமுத்திரத்தினிறம் போன் 
றவிட்டுணு வராக அவதாரத்தில் முழுகிப் பேறுபெற்றதாகும் அத்தீர் 
த்தத்தை வலமாக வந்தவர்களும் அதில்முழகினவர்களும் அந்கீரை 
உட்கொண்டவர்களும் துக்கசமுத்திரத்தினின்று நீங்கிச்சிவபிரானது 
இரண்டுபாதங்களையும் இடமாகப்பெறுவார்கள் எ - று . 


உச 


நாயகனமருங் கோயின் மருங்கினி நளிநக்கோயிற் 
அபவன் பெயராந்தீர்த்தந் தீயவன் றிசையிற்றோன் றுங் 
காயமத் தடத்திற் றோய்ந்தார் பிறவியாங் கடலிற்றோபா 
ராயிரஞ் சனனந்தோறு மடைந்த தீ வினையுந் தீர்ப்பார் . 


இ - ள் . அருணாசலேசர் எழுந்த நளிபிருக்கின்ற கோயிலுக்குப்பக் 
கத்தில் அக்கினிதிசையில் பிரமதீர்த்தமென்று ஒரு தீர்த்தம் உண்டு அதி 
ல் முழுகினவர்கள் பிறவிக்கடலில் முழகார்கள் ஆபிரம் பிறப்புகள் 
தோறுஞ்சேர்ந்த தீவினையுந் தீர்ப்பார்கள் எ - று . 


உரு 


அத்தடன் முழுகிச் செம்பொன் னணுவள வளிப்பாராகிற் 
சத்த சாகரஞ சூழிந்தப் புவியெலாந் தனத்தினாலு 
முத்தணிம ணியினாலு நிரைந்தது முழுதுமீசன் 
பத்தர்பா வளிக் தமந்தப் பலத்தினுமதிகமாகும் . 


- ள . அக்தீர்த்தத்தில் மூழுகித் தங்கம் ஒருஅணுவளவு கொடுப் 
பாரானால் சக்சசமுத்திரஞ்சூழ்ந்த இப்பூமியெல்லாம் சொர்னத்தினா 
லும் , நவரத்தினங்களினாலும்நிறைந்து , அவைகளையெல்லாம் சுவாமிய 
னுடையபத்தரிடத்தில் கொடுக்கும் பலனிலு மதிகமாகும் எ - று . உசு 

தேனகு தடத்தின் மூழ்கிச் செய்யவா னீந்தோர் வெள்ளைத் 
தானவர் ரணஞ்சூழ் செம்பொற் சயிலநேர் விமானத்தேறி 
மேனகை யரம்பை தூய கவுரிகளிரட்டமேவி . 
வானிலோர் மயிற்கோர்கற்ப மான்பதத் திருப்பரன்றே. 


க 


இ - ள் . தேன்பொருந்திய புட்பங்களையுடைய அத்தீர்த்தத்தில் மு 
முகிச் சிவப்புப்பசுவைத் தானஞ்செய்தவர்கள மதங்கொண்டவெள்ளா 
னைகள் சூழ்ந்து தாங்கப்பட்ட மகாமேருபோலுஞ்சொர்னவிமானக்கி 
லேறிக்கொண்டு மேனகை அரம்பை இருவரும் பரிசுத்தமாகியகவரிவி 
சப்போய் அப்பசுவின் மபிர் ஒன்றுக்கு ஒரு கற்பக்காலம்சிவபதத்தி 
ல் இருப்பார்கள் எ - று . 


உ எ 


காலமே யதனின் மூழ்கி கரியவா னளித்தோர் கோல 
நீலமால் வரைபோனீல நெருங்கிய விமானத் தேரி 


20 எ 


தீர்த்த சருக்கம் . 
சூலமே பிடித்துப் பூத கணத்தவர் தொடர்ந்து போற்றப் 
பாலலோ சனர்வாழ்கின்ற பரமத் திருப்ப ரன்றே . 


இ - ள் . அத்தீர்த்தத்தில் காலமே முழுகிக் கருப்புப்பசுவைத்தா 
னஞ்செய்தவர்கள் அழகுபொருந்திய நீலமலைபோல் நீலரத்தினயிழை 
த்த விமானத்திலேறிச் சூலாயுதம் பிடித்துக்கொண்டு பூதகணங்கள் 
தொடாந்துவந்து வணங்க நெற்றிக் கண்ணையுடைய சிவனுடைய பர 
மப்பதத்தி லிருப்பார்கள் எ - று . 

உ அ 


வெள்ளையா னளித்தோர் வெள்ளை விடைகளா யிரஞ்சூழ் முத்தின் 
கொள்ளையாம் விமானத்தேறி யிமையவர் குழாங்கொண் டேத்த 
வள்ளலார் பதத்திற் சேர்வர் மழைக்குடை செருப்புத்தந்தோ 
ரெள்ளரும் பரிமா வீந்தோ ரிந்திர பதத்திற் சேர்வார் . 


இ - ள . அத்தீர்த்தத்தில் முழுகி வெள்ளைப் பசுவைத்தானங்கொ 
டுத்தவர்கள் ஆயிரம் வெள்ளை ரிஷபங்கள் சூழ்ந்த முக்கினாலலங்கரிக் 
கப்பட்ட விமானத்தி லேரிக்கொண்டு தேவர்கள் கூட்டமாகச் சேர்ந் 
து வணங்கச் சுவாமி பதத்தில் சேர்வார்கள் மழைக்குக்குடையும் பா 
தரட்சையுங் கொடுத்தவர் இகழ்தலில்லாத குதிரைகொடுத்தவர் இந்தி 
ரபதவியிற் சோவாரக 

கள் எ 


எ - று . 


உக 


கன்னியைத் தான மாகக் கரை தனி லளித்தோர் தேவர் 
பொன்னிய ருலகிற் போக பூமியி லளகை நாட்டின் 
மின்னிதழ் மலரோனாட்டில் விரும்பின னுகர்ந்துதேவர் 
சென்னியால் வணங்கிப் போற்றச் சிவபதத் திருப்ப ரன்றோ . 


இ - ள் . அத்தீர்த்தக் கரையிலே சன்னிகாதானஞ் செய்தவர்கள் 
தேவலோகத்திலும் சுவர்க்கலோகத்திலும் குபேரனுடைய அளகாபு 
ரிபட்டணத்திலும் பிரகாசம்பொருந்திய பிரமலோகத்திலும் சிலசில 
நாளிருந்து விரும்பினவற்றையெல்லாம் அனுபவித்து தேவர்கள் தலை 
யாலே வணங்க அதன்பின் சிவபதவியிற் சேர்வார்கள் எ - று . தூய 

உத்தம தலத்திற் கோடி யருந் தவர்க்குதவு மன்னம் 
நித்தமாங் காசீமீதோ ரனப்பலன் றனக்கு நேரா 
தத்தலத் தனந்த கோடி யருந்தவர்க்குதவு மன்னஞ் 
சத்திய வருணை நாட்டின் னப்பலன் றனக்கொவ் வாதே . 


இ - ள் . உத்தமமாகிய தலங்களில் கோடி அருமையாகிய தவசி 
களுக்குப் படைத்த அன்னத்தின் பலன் நித்தியமாயிருக்கிற காசியில் 


அருணாசல புராணம் . 


பெரியோர்களுக்குப் படைத்த அன்னத்தில் ஒரு அன்னப் பலனுக் 
கும் ஒவ்வாது அப்படிப்பட்ட காசியி லநேககோடி தவசிகளுக்குப் ப 
டைத்த அன்னத்தின் பலன் உண்மையாகிய அருணாசலத்தில் படை 
த்த அன்னத்தில் ஒரு அனனப்பலனுக்கு ஒப்பாகாது எ - று . 


. 


பக 


ஆவடி யளவு பூமி யந்தணர்க் களித்தோ ரீசன் 
சேவடி நிழலிற் றங்கள் கிளையுடன் செறுக்கி வாழ்வார் 
மாவிடை யாற்கு விட்டோர் மற்றெரு விடைமேலேறி 
மேவிடுஞ் சிவலோகத்திற் பவனிபோ யுவப்ப ரன்றே . 


இ - ள் . பசுவின் குளம்படியளவு பூமிபிராமணர்கட்குத் தானஞ் 
செய்தவர்கள் பரமசிவன் பாதமிழலிலே தங்களுடைய சுற்றத்தோடு 
களித்து வாழ்வார்கள் சுவாரிச்குப் பெருமை பொருந்திய ரிஷடங்க 
ளத் தான செய்தவர்கள் வேறு ரிஷபவாகனத்தி லேறிக்கொண்டு 
சிவலோகத்தில் பவனியாகப்போய் சந்தோஷித்திருப்பார்கள் எ - று . 


சாலைகள் சமைத்தோர் நந்த வனஞ்சமைப் பித்தோர் கேணி 
கூலமார் தடங்கள் கண்டோர் குலிசனார்பதத்திற் சேர்வார் 
ஆலய மெழுகிற் தூர்த்து விளக்கிட்டோ ரலங்கரித்கோர் 
வேலையி னடுவிற் பாந்தண் மெத்தையிற் று பில்வ ரன்றே . 


இ - ன் , அருணாசலத்திலே சாலை வைத்தவர்களும் , நந்தவ ம 
வைத்தவர்களும் , கணறுகள் , மணற்குன்று பொருந்திய குளங்கள் 
வெட்டினவாகளும் இந்திர பதவியடைவார்கள ஆலயத்திலுள்ள பள 
ளம் நிறைவு மெழுகி விளக்கேற்றி வைத்தவர்களும் அலங்காரஞ்செய் 
தவர்களும் விட்டுணுவாய்த் திருப்பாரகடல் பத்தியில் சர்ப்பசயனத 
தில் யோகசித்திரை செய்வார்கள் எ - று . 


மழைப்புன லரிதர நாளின் மருவகீர்ப் பந்தல் வைத்தோர் 
செழிக்குமேற் பதவி தன்னிற் றேவருந் துதிக்க வாழ்வார் 
புழைக்க மா வுரிய ரன்பர்க் கனிகலை புனைவித்தோரே 
ரிழைக்கொரு கற்பகால மிறைபதத் திருப்ப மன்றே . 


சு 


இ - ள் . நீரறிதாகிய கோடைகாலத்தில் தண்ணீர்ப்பந்தல்வைத , 
வர்கள் செழிப்பான மேலாகிய பதவியில் தேவர்களும் புகழும்படி 
வாழ்வார்கள் . யானையுரி போர்ந்த சிவனுடைய அன்பருக்கு வஸ்தி 
ரங் கொடுத்தவர்களொரு இழைக்கு ஒருகற்பகாலம் சிவபதத்திலிருப் 
பார்கள் ஈறு , 


தீர்த்தச் சருக்கம் . 
மடஞ்சமைத்தவர்களந்த மடத்திலோர் துக்கட்கேச்சார்ப 
மிடம்பிடித்தழியாவிட்டி லிருப்பர்வேரிறந்தபேர்க்கும் 
விடங்குடித்திறந்தபேர்க்கும் விதியினாலுறுதிவேள்விக் 
கடன்கழித்தினரேலந்தக் குலமெலாங்க தியிற்சேரும் . 


கள் எ - று . 


இ - ள் . இத்தலத்தில் ஒருமடங்கட்டினவர்கள் அ.மடத்திலிருக் 
கிற ஒருதுகளுக்கு ஒருகற்பகாலம் கெடுதலில்லாத மோட்சத்தில் நிலை 
பெற்றிருப்பார்கள் . பின்னும்வேறுவிதமா பிறந்தவர்கட்கும் விஷங் 
குடித்திறந்தவர்கட்கும் விதியாக உறுதி பொருந்திய பிதிர்யாகம் அத் 
கலத்தில் செய்தால் அவாகள் குலத்தாரெல்லாருல் கதியிற் சேருவார் 

கூடு 
காகமுன்பலிபீடக்கிற் பலிதனைக்கவருமபோதி 
லாகமார்சிறையைக்கீழே புடைத்ததாலயத்த லூடே 
ஓகையான மதுகோபில் விளக்கியகெனவுட்கொண்டு 
பாகசாதனனாவாழும் பதியினைப்பரமனீந்தான் . 

இ - ள் . ஒருகாக்கை அத்தலத்துக்கோபிற் பலிபீடத்ரில் வைத்திரு 
க்கிற பலியன்னத்தை வாயினாற் கிரகிக்கும்போது தன்னுடையசிறகு 
களால் கீழேபடித்தது அதைர் சுவாமிபார்த்து ஆலயத்தில் பிரியத்தி 
னால் நம்முடைய கோபிலை விளக்கினதென்று நினைத்து இந்திரன் வாழ் 
கிற தேவலோகத்தை அசகாயத் துக்தக் கொடுத்தருமினர் எ - று . 

மூடிகமொன்றுகோயின் முழைபினைக்கிள நமபோது 
தேடருமணியொன்றங்கே சிதறியோ விளக்கிறகாட்ட 
வாடியபருமான்றீப மளித்ததென்றதற தநல்ல 
வீடுயர்தெறியுங்காட்டி விரைத்துசாலோகமீ.தான் . 

இ - ள் . ஒரு பெருச்சாளி கோபிலில வளை புண்டாக்கும்போது 
தேடுதற்கரிய மாணிக்க மணியொன்று அங்கே சி . றீச் சந்திதியிலே 
விளக் தபோலக் காண்பிக்க நடனஞ்செய்த சுவாமி நமக்குத் தீபங் 
கொடுத்ததென்று அதற்கு ஞானமார்க்கத்தைத் தெரிவித்துச்சாலோ 
நபதவியைக் கொடுத்தார் எ - று . 


5 


சிலந்தியொன்றொருநாளந்தத் திருமலை பிடத்து நூலைக் 
கலந்துடணிழைக்கவீது கலை நமக்களித்ததென்று 
நலந்திகழரசனாக்கி யதற்கு நல்லறிவு நல்கி 
பல தபின்னெடிடமாப துங்கினைப்புதவினானே . 

27 


உக 

அருணாசலபுராணம். 
இ - ள் . அம்மலையில் ஒருநாள் ஒருசிலந்தி வாயிலூலாலே பின் 
னலிட இதுவஸ்திரம் நெய்து கொடுத்ததென்று அச்சிலந்தியை அரச 
னாகப் பிறப்பித்து நல்லஞானத்தைக் கொடுத்துத் தேகவியோகமான 
பிறகு விட்டுணுலோகம் கொடுத்தார் எ - று . 


ங அ 


வேறு . 


ஒரு மணலைச்சிவ லுருவ மெனநினைத்தவவிடத்திலவைத்தோனொ 
ருவன் பின்னைப் , பரகதிபுக்கடைந்து சிவனென்ன வேற்றுமையகன்ற 
பதவிசோந்தான் , பொருவரியவருணகிரி பதிவளமீ தெனவுரைத்துப் 
புண்டரீகத் , திருமுகமண்டலமலாந்தே யிருந தனனான் மறைபுகன்ற 
செல்வன்றானே . 


இ - ள் . பின்னும் அத்தலத்தில் ஒருவன் மணலைச் சிவனுருவல் 
ன்று நினைத்துவைத்ததனா லவன் மேலாகிய கதியைர் சேர்ந்து சி » 
னென்றும் இவனென்றும் பேதமில்லாமல் இருக்கின்ற சாரூபரிய 
பதவியைப் பெற்றான் ஒப்பில்லாத அருணாசலத்தின் வளம் இதுவே 
ன்று தாமரை மலர்போல் முகமலாந்து சொல்லி பிருந்தான் நான ) 
வேதங்களையுஞ சொன்ன பிரமன எ - று . 


எட்டாவது , 


தீர்த்தச் சருக்கம் . 


முற்றிற்று 


ஆக திருவிருத்தம் - நகரும் 


予 


LH 


1 


4 


1 


- 


” 


|| 


}el-F1:59:44: 


| 


சிவமயம் . 


( ஒன்பதாவது.) 
திருமலை வலம்புரிச் சருக்கம் . 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
கனக மல கனகமலர்ச்தடங்களது பெருமைபினாறகளித்தேனந்த 
வனகமலை வலம்புரியுஞ் செயலினையுந் தெரியவுரைத் தருளவாயென் 
77 , சனகமுனியெழுந்து பணிந் துரைக்குதலு மனமகிழ்ந்து கிரணக் 
கோ பிற் , றினகரனா சிற , தடைக் குரு திருக்கோயிற் கடவுளிவைசெ 
பபலானான் . 

இ - ள் . மேலானபிரமனே , பொன்போன்ற நிறச்சையுடையதாம் 
ரைப் புட்பங்கள் சூழ்ந்த தீர்த்தங்களின் பெருமையைச் சொல்லக்கே 
ட்டுச் சந்தோஷித்தேன் பாவரகிதமாகிய கிரியைவல் ஞசெய்யும் பெரு 
மையுந்தெரிய அருளிச்செய்யென்று சனசரிஷி யெழுந்து வணங்கிச் 
சொன்ன அளவில் மனம் சந்தோஷித்துச் சூரியன் தன்கிரணமாகிய 
திறவுகோலாலே திறந்து மூடுந்தா மரைமலாகிய கோயிலில் வாசஞசெ 
ய்கின்ற பிரமன் சொல்லத்தொடங்கினார் . எ - று . 

கற்பமெலா மரியதவம் புரிந்தவரு மதின் பெருமை காணமாட் 
டாா , அற்பதவம் புரிந்தவருக் கருணகிரி வலத்தினல் மறியலாமோ , 
சிற்பரன்றன் புகழ் கேட்கும் விருப்புடையா னெனவுனக்குச் செப்பா 
நின்றே, னற்புதவிக்கதையமுதைச் செவிவழி போகட்டின்ப மருந்து 


சென்றான் . 


உகக் 

அருணாசல புராணம் 
இ - ள் . கற்பகாலம் அரிதாகிய தவஞ்செய்கவர்ரளும் , அதன்பெ 
ரூமையை யறியமாட்டார்கள் . அற்பமான தவத்தைச் செய்தவர்களு 
க்கு அருணாசலத்தை வலஞ்செய்பும்பெருமையை அறியக்கூடுமோ ப 
ரமசிவனுடைய புகழைக் கேட்கும் ஆசையுள்ளவனென்று தனக்குச் 
சொல்லத்தொடங்கினோம் அற்புதமான இக்கதையாகய அமிர்தத்தை 
உன்காதாகிய வாய்வழியிலே புகட்டி இன்பமாக அருந்தென்று சொ 
ன்னார் பிரமன் . எ - று . 

சோணகிரிவலம்புரிதல் பிறவியெனும் பெருங்கடற்குத் தோணி 
யாகு . * மேணரகக்குழி புகுகா தரியமுத்திவழிக்சேற வேணியாகும் , 
காணரியதவத்தினுக்கு மரத்தினுக்கு மரும்பொருட்குங் காணியாகு 
ம் , வாணுகன்மின் னிடத்திருக்குங் கண்ணுதலை மனமுருக்கி மகிழ்ச் 
சியாகும் . 

இ - ள் . அருணாசலத்தைவலஞ்செய்து பிறவியென்னும் பெரியக 
டலைத்தாண்டுவதற்கு ஒரு தோணியாகும் எழுநரகக்குழியிலும் புகுதா 
மல் அருமையாகிய முத்தியில் ஏ.றுவதற்கு ஏணியாகும் , காணியாயும் 
ருக்கும் ஒளிபுள்ள நெற்றியை யுடைய பார்வதியை இடப்பாகத்தில் 
வைத்திருக்கின்ற ஈவாமியை மனமுருக்குஞ் சந்தோஷமாகும் . எ - று . 
காசிமுதற் சிறப்புடைய தலங்களிலே யிருந்திறையைக் கற்பகாலம் 
பூசைசெய்தொருபலமுநெடுங்கால மரியதவம் பரிசைதானுந் 
தேசிகனாருரைத்தபடி சமாதியிலேயிருந்து பெருஞ்சித்திதானு 
நேசமுடனருணகிரிவலம்வருகென் றுரைப்பதற்குரிகரதாமோ. 

இ - ள் . காசி முதலாகச் சொல்லப்பட்ட சிறப்புடைய தலங்களி 
லிருந்து சுவாமியைக் கற்பகாலம் பூரைசெய்தபலமும் அநேரகால 
தவஞ்செய்தலும் , குருசொல்லிய முறைப்படியே சமாதியிலே பா 
நது அடைகின்றரித்திகளும் , அருணாசலத்தை வலம்வரவேண்டு போ 
ன்று சொல்லியபானுக்கு நிகராகுமோவென்று சொன்னார் எ - று . 

அருணகிரிவல மவருகென் றுரைப்பளவி லதிகபிர மத்தி நீங்கு 
ஈருமதைபி னளவு மதுவருந்துபவம் வருந்தநடு நடுங்கியோடு , பருவ 
பெருமபொபா கவர்ந்த பழவினை தங்கரங்குவித்து வழிகொண்டே 
கும் , குரு பரற்குத் தவரிழைத்த கொடுவினையும் பயந்து கருக் குலைபு 
ந்தானே . 

இன் , அருணாரகறதை வலஞ்செய்யென்று சொல் ஓமாவில் 9 
சம்மத்தி பாதகமபோய்விடும் . நஈமதை யாற்று நீரள - மதல் வா 
பானம்பண்ணியபாவமும் வருத்தமுற்று நடு நடுங்கி யோடிப்போகும் 
* எரகக்குழியென்பது ஏணரகக்குழி என மரு முடி பெண்கள் 


* 


* 


தருமலைவலம்புரிச சருக்கம் . 
பிறருடைய பொருளைக் களவுசெய்த பழமையாகிய பாவமும் கைகு 
வித்துக்கொண்டு ஓடிப்போகும் , குருவாகிய சுவாமிக்குத் தவறுசெய் 
தபாவமும்பயந்து கர்ப்பங்குலைந்து ஓடிப்போகும் . எ - று , 

அந்தவினை யுடன்படலும் பெருங்காற்றி னெறிசுடர்போ லவி 
யாநிற்குந் , தந்தையரைக்கடிந்தவினை கருடனுற்றவ வெனவே தளர்ந் 
துமாயு , மைந்தரையு மகளிரையுந்தொலைத்தவினைக் கடல் சுவறி வரிய 
வாகு , மெந்தைபொருள் கவர்ந்தவினை தனக்கிருக்கு மிடமேதென்றி 
சைக்குந்தானே . 

இள் . உறுதிபைக்கெடுக்கும் பாவமும் அருணாசலத்தை வாஞ் 
செய்வோமென்று நினைக்த வளவில சூறைக்காற்றி னெ திரிலிருக்கும் 
தீபம்போலவிந்துபோம் தந்தையைக்கொன்ற பாவமும் கருடனைக்க 
ண்டபாம்பு போல் நடுக்க மடைந்து ஓடிப்போம் குழந்தைகளையும், 
மாதரையும் கொன்றபாவமாகிய கடலும் வற்றிப்போம் எம்முடைய 
கவாமி திரவியம் திருடினபாவமும் நாளிருக்கு மிட மெங்கேயென்று 
ஓடிப்போம் . எ - று . 


வேறு . 


ஓரடிக் கியாகஞ்செய்த பலத்தினை யுவாநிற்கு 
மீரடிராசசூய பலந்தருமினிய மூன்று 
நோடி பரிமேதத்தின் பலத்தினை நிறைக்குநாலு 
பாரடி 

யிடுவர்க்கியாகப் பலனெலாம் பலிக்குந்தானே . 
இ - ள் . அருணாசலத்தை வஞசெய்ய வேண்டுமென்று நினைத் 
து ஓரடி எடுத்துவைத்தவர்களுக்கு யாகஞ் செய்தபலன் சித்தியாம் . 
ரண்டடிக்கு இராசசூய யாகபான் சித்தியாம் , மூன்றடிக்கு அஸ்வ 
மேதபலனுண்டாம். நாகடிக்கு எல்லாயாகத்தின் பலனுஞ் சித்தியா 
ம எ - று . 

வலங்கொளோரடியேறி வலஞ்செய்பும் பலத்தைநல்கும் 
அலங்குமீ ரடியே தீர்த்த மாடிய பலன்களீயும் 
தலங்கொண்மூன் றடி களீரெண் டானக்தின் பலத்தைநல்கும் 
மிலங்குநா படிக்கியோகத் தெண்வசைப்பலத்தைகல்கும் 


இ - ள் . பிரதட்சணஞ்செய்கையில் தூக்கி வைத்த ஓரடியின் பலன் 
பூமிப்பிரதட்சணஞ் செய்த பலன் தரும் , இரண்டடியின் பலன் சர்வதி 
ர்த்தமாடிய பலன் தரும் மூன்றடியின் பலன் சோடச தானப்பலன் தரு 
ம் நாலடியின் பலன் அஷ்டாங்கயோகஞ் செய்த பலன் தரும் எ - று . 

வைத்தவோரடியே பூசைப்பலனெலாம் வழங்குமங்கே 
உய்த்தவீரடியேலிங்கந் தாபித்தவுறுதி நல்கு 


காக்சு 


அருண்சலபுராணம். 


மெய்த்தவேயடி மூன்றிட்ட பலன் சொலின் விமானங்கோடி 
பெத்தனை தூபிக்கோயில் சமைத்தபேரெல்லாநன்கும் . 

- ள் . அதுவல்லாமலும் வலமாக வைத்த ஓரடிக்குப் பூசாபல 
ன்களெல்லாம் பலிக்கும் இரண்டடிக்கு இலிங்கம் பிரசிட்டை செய் 
தபலன் கொடுக்கும் மூன்றடிக்குக் கோடிவிமானர் தூபிகளுடைய 
கோயில் கட்டிய பலன் தரும் . எ - று . 


வேறு . 


நீடருண கிரிவலத்தோ ரடியிட்டோ ருருத்திரர்வாணிலைரைக் 
கொண்டோர் , நாடியிரண் டடியிட்டோர் மகேசுரர் தம்பதத்தடைர் 
தார் நதியுஞ்சூடி , ஆடரவம் புனைந்தமலை வலமாக வெழுந்தொரு 
ன் நடியிட்டார்க்கே , கோடிகலை முறை யவரைச் சிவலோகர் தனிற் 
கொடுபோய்க் குடிவைத்தாரே. 

இ - ள் . நீண்ட அருணாசலத்தை வலஞ்செய்ய வேண்டுமென்று ஓ 
ரடிவைத்தவர்கள் உருத்திரபதமடைவர்கள் , இரண்டடி வைத்தவர்க 
ள் மகே + ரபதமடைவார்கள் மூன்றடிவைத்தவர்கள்கோடிதலை முறை 
யிலுள்ளமனிதரையும்பதவியிற்கொண்டு போய்ச் சேர்த்தவர்கள் . எ - று 

நன்றி தருமருணகிரிவலமாகச் சிறிது வழி நடந்த பேர்க்குத் துன்று 
நெடுங் கிரணவெள்ளிக் கபிலை மலைவழிகடுகித் தொலையா நற்கு , மன் 
றியுமம் மலைவலமாய் நடந்தவழிப் பாலுறுத்துமழற்சியாலே , கன்றி 
யகா லரைக்காணிற்கன்றியகா லரைப்போலக் காணும் பாவம் . 

இ - ள் . நன்றியைக் கொடுக்கும் அருணாசலத்தை தலமாகச் சிறி 
துதூரம் நடந்தவர்களுக்கு நெருங்கிய கிரணத்தை வீசுகின்ற வெள் 
ளிமலையாகிய கைலாயத்திற்குப் போகுமவழி விரைவில் தொலையும் 
அல்லாமலும் அம்மலையை வலமாகப் போ போது பருக்கைக்கல்லு 
களாலும் அழற்சியினாலும் கன்றிப்போன காலை புடையவரைக் கண் 
டால் எமனென்று பயந்து பாவங்கள் ஓடிப்போம் . எ - று . 

வன்னிமலை வலம்புரிந்தோர் பதத்துகளொன் றொருவாயுவரத் 
தினாலே , புன்னகரமனையவிடம் புகுதிலது கயிலையெனப் புனிதமா 
கு , மின்றுமவர் பதத்துக்களோர் மனித நடற் செறிவிலவ ரிறப்புநீங் 
குந் , துன்னுமவர் பிறப்பொழியும் வலம்புரிந்தோர் பெருமைகளென் 
சொல்லுவோமே . 

இ - ள் . அக்கினிமலையை வலம் வந்தவர்கள்பாததகில் ஒட்டியதுக 
ளொன்று காற்றினால் நகாத்தையொத்த இடங்களில்சேர்ந்தால் அது 


கசு 


திருமலைவலம்புரிச் சருக்கம் . 


வுங் கைலாயம் போல் பரிசுத்தமாம் , இன்னும்வலம்வந்தவர்கள் பாத 
த்துக்களில் ஒன்று மனிதர் தேகத்திற்பட்டால் இறப்பும் அவர்களை பின் 
பற்றிவருகிற பிறப்பும் நீங்கும் , அப்படி யாம்போது பிரதக்ஷணஞ் 
செய்தவர் பெருமைகளை என்ன சொல்லுவோம் . எ - று . 

யஉ 


இந்தமலை வலம்புரிந்தோர் சிவனிருக்குங் கயிலையின லேகும் 
போது , சந்திரன்வெண் குடையெடுக்குமிரவவிளக் செடுக்கு மங்கை 
தா மந்தாங்கும், மந்திரமேலிதிரனார் வழுக்கு மார்ப் டாடாயிடுவா ன 
ளவைக் கோமான் , வந்தனை செய்தருகுவருங் கருதமலர் மழைசொரி 
வார் வாக்கடாமே . 


இ - ள் . இவ்வருணாசலததை வலஞ்செய்தவர்கள் பா 
பாமசிவன் வா 
சஞ்செய்கின்ற சைவாய மலைபைச் சேருமபோது சந்திரன் வெள்ளைக் 
குடைபிடிப்பான் , சூரியன்விளக்கெடுப்பான் தருமதேவரை கைதா 
ங்கிவரும இந்திரன்வருகிறவரை பில புட்பங்களை பரப்புவான் . குபே 
ரன்தண்டஞ்செய்து சமீபத்தில் வருவான் , அஷ்டவசுக்கள் புட்பவரு 

With 
ஷம்பொழிவார்கள் . எ - று . 


மேனகைபு மரம்பைபுட லூர் சி திலோர்த்தமையும் வினையா 
ர்க்கும் , கானநடம்புரிவர் கங்கா நதியுடனே யமுனைநதி கவரி வீசும் 
போனகவின் னமுதுமலைக் துகிலுமுகலெடுத்தெதிரே போகும்போ 
து , நாணமுங்கொண்டலர் மடத்தைநாணுமுன்னே மறை புகழ்ந்துநட 
க்குந்தானே . 


இ - ள் . மேனகையும் , அரம்பையும் , ஊர்வசியும் , கிலோர்த்தமை 
யும் , வீணை வாத்தியத்துடனே சங்கிதாபாடி நடனஞ்செய்துகொண்டு 
வருவார்கள் , கங்சையும் யமுனையும்சாமரம் வீசிக்கொண்டு வருவார் 
கள் , சாப்பிடத்தகுந்த அமிர்தத்தையும்மலையளவு ஆடைகளையுமமே 
கமெடுத்துக்கொண்டு எதிரேவரும் அப்போது இலக்குமியூவுக்கஸ்.தூ 
ரியுங்கொண்டு வருவாள் முன்னேநாலுவேதங்களும் புகழ்ந்து கொண் 
டுவரும் . 


எ - று . 


wa 


வேறு. 


சொற்பொதிந்துக்களுங்கங்கை படிவதுஞ்சிறந்ததானம் 
பார்ப்பதுமியோகத்தாலே வருதலும் பலமொவ்வாதால் 
ஆர்ப்பொலிசடையான் சோணா சலத்தினைவலமாய்ச் சூழல் 
காற்பலனென்றெண்ணாதே முழுப்பலங்கருதுங்காலே 


இ - ள் . சேற்கெண்டைகுதித்து விளையாடும் கங்கை முதலிய தீர் 
த்தங்களாடிய பலனும் சிறந்த சிவத்தலங்களைத் தரிசனஞ் செய்த 

28 


உகஅ 


அருணாசல புராணம் . 


பலனும் யோகஞ்செய்தலினால் வந்த பலனும் ஒப்பாகாது ஆத்திமாலை 
தரித்தசடையை சிவசொரூபமாகிய அருணாசலத்தை வலஞ்செய்தா 
ல் காற்பலமென்றெண்ணாமல் முழுப்பலமாம் நினைக்கும்போது . 


நிரந்தரமிமையோர் போற்ற நெடியமால்வரையைச் சூழ்வோர் 
பரந்திடும்வழியிறறோன்றும் பரவினாற்சிவந்தபாதம் 
வரங்கொளவணங்கும்வானோர் மதடகோடிசளிற்றைத்து 
விரிந்தசெம்மணிகடாக்கி மீளவுஞ்சிவக்குமாதோ, 


இ - ள் . எப்பொழுது தேவர்கள் வணங்கும் பெருமையுள்ள அரு 
ணாசலத்தை வலஞ்செய்வோர்களுடைய வழிபிற்கிடக்கிற பருக்சைக் 
கலலுசளை மிதித்துச்சிவந்தபாதம் பின்புவரத்தைப்பெறுவதற்குவண 
ங்கும் தேவர்களுடைய மகுட கோடிகளிற் பதித்துப்பிரகாசிக்கும் இர 
த்தினக் கோடிகள் தாக்கி மறுபடியுஞ்சிவக்கும் . எ - று . 

யசு 


கானடைகொடுக்கப்பெற்றென் கரியகண்டெரியப்பெற்றென் 
மானிடப்பிறவியுற்றென் மலைவலமபுரியாமாந்த 
ரூனுடைப்புழுக்கூடேறி நரகிடையூசலாடி 
தானிடர்ப்படுவதல்லா லுய்கிலர்சனகவென்றார் . 


இ - ள் . அப்படிப்பட்ட அருணாசலத்தை வலஞ்செய்யாதவர்கள் 
கால்நடை புண்டாய் நடந்து திரியப்பெற்றென்னபிரயோசனம, கறுத் 
தகண்சள் நன்றாகத்தெரியப்பெற்றென்ன பிரயோசனம் , அரியமானி 
டப்பிறப்பாகப் பிறந்தென்னபிரயோசனம் , மாமிசம் திரண்ட புழுக்க 
ளையுடைய தேகத்திற் சோரது நரகக்தில் வீழ்ந்து அலைந்து துன்பப 
படுவதுமல்லாமல் பிழைக்க மாட்டார்கள் சனகனேஎன்றான் பிரமன் 

யா 


எ - று . 


வஞ்சியர் புணர்ச்சிவேண்டின் மன்னர்கைவசமாவேண்டி 
எஞ்சியபகைமையெல்லா மக்கணத்தகற்றவேண்டிற் 
புஞ்சிள மதிபோனல்ல புதல்வரைப்பெறுதல் வேண்டிற் 
சஞ்சிதமுதலா மூன்று கருமமுந்தவிர்க்க வேண்டி 


இ - ள் . அதுவல்லாமலும் நல்லமாதருடைய போகம் வேண்டினா 
லும் , அரசர்கள் கைவசமாகவேண்டுமானாலும் , அஞ்சத்தகுந்தபகை 
யெல்லாம் அக்கணத்திலே நீக்க வேண்டுமானாலும் , பாலசந்திரன போ 
ல நல்ல பிள்ளைகளைப் பெறவேண்டுமானாலும் , ஆகாமியசஞ்சிதபிரார்த 
துவ மாகிய மும்மலங்களையு நீக்கவேண்டுமானாலும் , என்று , u அ 

ûat 


திருமலைவலம்புரிச் சருக்கம் . 


உகக 


முபலகனலகைபூத கணங்களை முனியவேண்டிற் 
றுயருறுபிணியுமாகச் சோகமுந் தவிர்க்கவேண்டி 
னியலிசையறியவேண்டி நின் மலன் தன்னைத்தேடி 
மயலறுபுகழைவேண்டின் மலைவலம்புரிவர்வல்லார் 


இருள் . முயலகன் போன்ற அரங்கனையும் பிசா ஈகளையும் பூக்கட் 
டங்களையும் கோபிக்க வேண்டினாலும் , துன்பம் செய்யும் வியாதியை 
யும் தேகத்தில் வருமசோகத்தை நீக்கவேண்டினாலும் ,இயலிசை முத 
லாகிய கல்வியை வேண்டினாலும் , அழகைவேண்டினாலும் குற்றமற்ற 
கீர்த்தியை வேண்டினாலும் அம்மலையை வலஞ்செய்வார் பெரியோர் 


கள எ - று . 


கக 


வரந்தருமருக்கவார மலைவலம்புரிந்தோர்வெய்யோன் 
தெரிந்தமண்டலத்தைக் கீறிச் சிவகதிபதியாய்ச்சேர்வார் 
திரந்தருஞ்சோமவாரந் திருமலைவ மாய்வந்தோர்,. 
புரந்தரனெனவேழ்பாரும் புரந்தரன்றன்மைபூண்பார் . 


இ - ள் . சிறந்த ஆதிவாரத்தில் அம்மலையைவலஞ் செய்தவர்கள் சூ 
ரியமண்டலத்தைப்பிளந்து சிவபதத்தைச் சேர்வார்கள் , ஸ்திரமாகிய 
சோமவாரத்தில் வலமாய்வந்தவர்களஇந்திரன் போல் ஏழுலகத்தையா 
ண்டு சிவசாரூப்பியமடைவார்கள் எ - று . 


உய 


மங்கள தினத்திற் சூழ்வார் கடனுடன் வறுமைநீங்கிச் 
சங்கிலித் தொடராமேழு பிறபபைபுந் தவிர்பபாாபுத்திக் 
கெங்கணா யகரைச் சூழ்வோ ரிருங்கலை மறைக ணாலா 
றங்கமுக தெளிந்து முத்திக் கருகரா யமரராவர் . 


இ - ள் . மங்களவாரத்தில் கிரியைவலஞ்செய்வோர் தங்களுக்குண் 
டாகிய கடனையும் தரித்திரத்தையும் நீங்கி சங்கிலிகட்டுபோல் தம்மை 
விடாத ஏழுபிறப்பையு நீக்குவார்கள் , புதவாரத்தில் சுவாமியைப் பிரத 
க்ஷணஞ் செய்வோர் நாலுவேதங்களும் , ஆறு சாஸ்திரங்களும் அறு 
பத்து நான்கு கலைகளும் தெரிந்து முத்திக்கு நெருங்கினவராய்த்தேவர் 
களாவார்கள் . எ - று . 

மாவியாழத்திற்செய்ய மணிவரைவலமாய்சூழ்வோர் 
மூவரும்புகழத்தேவர் முனிவர் தங்குரவராவர் 
தாவிலாவெள்ளிவாரந் தனில்வலம்புரிந்தோர்க்கஞ்சப் 
பூவையைப்புணரும்பூவை விணருமால்புரத்திற்சேர்வார். 


உக 


இ - ள் . பெருமைபொருந்திய குருவாரத்தில் அம்மலையைவலமாய் 
வந்தவர்கள் திரிமூர்த்திகளும் புகழும்படி தேவர்கள் முனிவர்களுக்கும் 


eleto 


அருணாசல புராணம் . 


எசமானராவார்கள் குறைவில்லாத சுக்கிரவாரத்திலே வலஞ்செய்தவர் 
கள் தாமரைமலரிலிருக்கின்ற இலக்குமியைச் சேரும் தாமரை மலரை 
யொத்தவிட்டுணுபதத்தைச் சேருவார்கள் . எ - று . 


2. தபமேசனிநாள்சூழ்வோர்க் கொன்பதுகிரகநன்றாய்ப் 
பதினொன்றாமிடத்திற்றாய பலன்களைப்பலியாநிறகும் 
மதியணிசிவனிராவும் வருடம்வந்து திக்குநாளும் 
அதிகமாமதிகமாகு மைப்பசிமுதலா மூன்றும் . 


இ - ள் . சனிவார உதயத்தில் பிரதக்ஷணஞ் செய்வோர்களுக்கு நவ 
க்கிரகங்களும் பதினொன்று மீடத்திலி ருந் தபலனைக்கொடுப்பார்கள் சிவ 
ராத்திரியிலும் வருஷப்பிறப்பினன்றும் ஐப்பசிமுதலாகிய மூன்றுமா 
தமும் வலஞ்செய்தவர்களுக்கு மேற்சொன்ன பலன்களிலும் அதிகப 
லன்சித்தியாகும் , எ - று , 


உங 


அயன் சங்கிராமமாசி மகத்திலர்த்தோதயத்தில் 
வெயிலுருங்கதியைப்பாமபு விழங்குதாள் விதிமாதத்திற் . 
பயனுறவலஞ்செய்வோர்க்கிப் பலன்களித்கோடியாகும் 
அயரவறத்தினமுஞ்சூழ்வார் பேற்றையாரரியவல்லார் . 


-ள் . உத்தராயணத்திலும் தக்ஷணாயனத்திலும் , மாசிமகத்திலு 
ம அர்த்தோதயத்திலும் சூரியக்கிரணகாலத்திலும் , விதிபாதத்திலும் 
இஷ்டசித்தியை அடைபவிரும்பி வலஞ்செய்தவர்களுக்குக் கோடிபங் 
கதிகமாகப்பலன் கிடைக்கும் தளர்ச்சியடையாமல் தினந்தோறும்வல 
ஞ்செய்தவர்களுக்குண்டாகும் பலனையாரறிந்து சொல்லவல்லவர் , 


தாரிகையவரை யற்றைக் கனவிலும் யுணர்ந்திடாம 
னீரினின்மூழ்கித் தூய துடுத்துவெண்ணீறு சாத்தி 
யாரிடமுரையேகான மளித்ததா மவைகொள்ளாமற் 
பாரிடைநடந்து சூழ்ந்த தேவரைப்பணிந்து போற்றி . 


இ - ள் . அப்படி அதிகபலனைத்தரும் அருணாசலத்தைவலஞ்செய் 
யும் விதமெப்படியெனில் பிரதக்ஷணஞ்செய்யும் அன்றைக்குப்பெண் 
களைச் சொர்ப்பனத்திலுநினையாமல் ஸ்நானஞ்செய்து பரிசுத்தமாகிய 
வஸ்திரமுடித்துக்கொண்டு விபூதிதரித்து அவ்விடத்திலேதானம்கிரம 
மாகக்கொடுத்துதாம் ஒருவரிடத்திலும் தானம் வாங்காமல் பூமியிலே 
காலினாலே நடந்து கிறியைச்சுற்றி யிருக்கின்ற தேவர்களைப் பணிந்து 
வணங்கினான் . எ - று . 


திருமலைவலம்புரிச் சருக்கம் . 


உ உக 


கஞ்சுகப் போர்வை நீத்துக் கலிகையுஞ் செருப்பு நீத்தே 
யஞ்சுசல் வெகுளிசோக மச்கணத்தரற்றிவாசி 
குஏசர முசலாயுள்ள வாகனங்குறுகிடாமல் 
விஞ்சிய வடைக்காபுண்டி வழியிடைபொறுப்பதாக்கி . 


-ள . அங்கத்தில் தரிக்குஞ்சட்டையும் போர்வையும் நீக்கிக்கு 
டைபிடித்துக்கொள்ளாமலும் கால்களுக்குச் செருப்புப் போட்டுக் 
கொள்ளாமலும் பயமும் கோபமும் சோகமும் நீங்கிக்குதிரையானை 
முதலாகியவாகனங்களிலேறாமல் தாப பூலம் தரிக்காமல் போசனத் 
தையு மெவெ அத்தது . எ - று 


செங்கை வீ சாமற்சோரா துவகையாற் சிரத்திற்கூப்பி 
மங்கையர் பதிதர் நீச ருறுப்பிலார் வடிவுநோக்கா 
தங்குறு மடிய 

யிரேனாசை செவிப்பு மாதரசா மாதர் 
திங்களையிரண்டுசென்று நடந்திடுஞ்செயலபோற் சென்று . 


இ - ள் . கைகளை வீசிக்கொண்டு போகாமலும் , சோர்வில்லாமலு 
ம் சந்தோஷத்தோடு சிரசிற்கைவைத்து கூப்பிக்கொண்டு மாதரையும் 
பாவிகளையும் நீசரையும் அவயவானரையும்பாராமல் நடக்கிறபோது 
அடியினுடைய சத்தமகாதிற்கேட்காமல் மெள்ள அரசமாதர்கள் பத்து 
மாதத்துக்காபத்தோடு நடக்கிறதுபோல நடந்தது . எ - று . 


யிருவினை யகற்று மந்த மலையையெண்டிசையும்வீழ்த்துப 
பரவியங்கதனைச்சூழ்ந்த கடவுளர்பணிந்து போற்றி 
யருவ மாய்வலமாஞ்சித்த ராமரரைமனத்தாற் போற்றி 
யுருகியங்கவர் மேற்கைகாற் படுமெனவொதுங்கிச் சென்று . 


இ - ள் . நல்வினை தீவினைகள் இரண்டையும்நீக்கும் அக்கிரியைாட் 
டுத்திக்கும் வணங்கி அத்திக்கிலிருக்கும் சுவாமிகளயும்வணங்கி உரு 
வந்தெரியாமல் வலஞ்செய்துக்கொண்டு வருகிற சித்தர்களையும் தேவ 
களையும் மனத்தினால் வந்தனஞ்செய்து அவர்கள்மேல் தங்கள் கைகா 
ல்படுமென்று பயந்துவழியினின்றும் ஒதுங்கிச்சென்று , 7 - று . உஅ 


வானமார் மலையைப் பொன்னிற் படிகநன்மணியாயெண்ணி 
மோன மாய் நடக்கவல்ல திரை புகழ்மொழியைக் கேட்க 
வானவிச்செயலினாலே வலஞ்செய்தாலயத்தினண்ணி 
யேன முன்னறியான்றாளைப் பணிந்து தன்னிருக்கையெய்தி . 


இ - ள் . ஆகாயமட்டுமளாவிய அம்மலையைப்பொன்போலவும் 
டிகம் போலவும் இரத்தினம்போலவும் நினைந்து மௌனமாய் நடக் 


உஉஉ 


அருணாசல புராணம். 


உக 


வேண்டியது அல்லது சுவாமி துதிகளைக்கேட்க வேண்டியது , இப்படி 
ப்பட்ட தன்மையாக வலம் வந்து கோயிலுட்சென்று விஷ்ணுவாகிய ப 
ன்றியறியாத சுவாமிபாதங்களை வணங்கித்தாங்களிருக்குமிடத்துக்கு 
வந்தது . எ - று . 

குன்றெனுங் குணத்தார்மூழ விருந்து தீங் கனிபால்கொள்க 
வன்றியே புலவுநீத்த வடிசிலயுண்க நீதி 
நின்றவத் தலத்தோர்செய்யு நிலைமை பீ ததி தூரத்திற் 
சென்றவர்வருத்தமாயெவ் வகை வலஞ்செயினுஞ்சீரம் . 


இ - ள் . மலைபோலுபர்ந்த குணத்தையுடையவராகிய சிவபத்தர் 
கள்சூழ இருந்து மதுரமாகிய பழங்களும்பாலுஞ்சாப்பிடக்கடவர் அ 
ப்படியில்லாவிட்டால் மாமிசபதார்த்த மில்லா மல் அன்னத்தைப்புசிக் 
கக்கடவர் , இப்படிப்பட்டசெய்கைகளை நீதிபொருந்திய அத்தலத்தி 
லிருக்கிறவர்கள் செய்யவேண்டியது , அதிக தூரத்தில் நின்றும் வந்த 
வர்கள் தங்களுடையவருத்தத்தினாலே எவ்விதமாகவலஞ்செய்தாலும் 
நன்மையாம் . எ - று . 


நய 


தண்டுத லிலாதஞானச் சனகவிச்சயிலஞ்சூழ 
வெண்டிசை புறப்போர்தம்பே ரினிற்சிவ வுருவங்கண்டார் 
வண்டிசை பெந்தமோதி மலைகண் மலையின்கீழ்பால் 
கண்டனள் பவன வெற்பிற் கயிலை வெற்பிறைவன்காட்சி 


இ - ள் . செடு தவில்லாத ஞானத்தையுடைய சனகரிஷியே இம்ம 
லையினெட்டுத் திக்கிலும் திக்குப்பாலகர் எட்டுபேரும் தங்கள் பேரி 
னாலே இலிங்கங்களைத் தாபித்துப் பூசித்கிருக்கிறார்கள் , வண்டுகளின் 
ஒலிபொருந்திய கூந்தலையுடைய பார்வதிகிரியின் கிழக்குத்திக்கில் பல 
ளமலைபோல் ஒருஇலிங்கத்தைத்தாபித்துப் பூசித்தாள் . எ - று . 


கூக 


மணிவரைபரியிற் சூழ்ந்த வச்சிராங்கதனப்போது 
புணர்பவந்தவிர்க்கக்தென்பால் புழுகணிபிறையைக்கண்டான் 
தணிவிலாவினைகணீக்கத் தமியனேன் மலையின்மேற்பால் 
அணியண்ணாமலையானென்னு மருவுருலிறையைக்கண்டேன் . 


இ - ள் . அருணாசலத்தினிடத்தில் குதிரையிலேறிக்கொண்டுவந்த 
வச்சிராங்கதபாண்டியன் அக்காலத்தில் தன்னையடைந்தபாவத்தைத் 
தீர்க்கத்தென்திக்கில் புழுகணியிறைவனென்று ஒருலிங்கத்தைத்தாபி 
த்துப்பூசித்தான் தணியாதபாவங்களை நீக்கிக்கொள்ளநானும் அம்ம 
லையின் மேற்குத்திக்கில் அணிபண்ணாமலையானென்கிறபேரிட்டு ஒரு 
லிங்கத்தைத்தாபித்துப் பூசைசெய்தேன் எ - று . 


ந.உ 


கூக 


திருமலைவலம்புரிச் சருக்கம் . 

உ உங 
வாலவெங் கதிர்போற்சோண வரைக்கடந் தொருநாள்பாய்ந்து 
சாதுமத் துயரந்தீரத் தனது பேரிறையைக் கண்டா 
னாலய முழுதுந்தேவர் நாகர்கட் டுறைவோர்சித்தர் 
சீலமா முனிவர்கண்ட சிவனுருத் தெரிக்கொணாதே . 

இ - ள் . சூரியன் அருணாசலத்தைத் தாண்டிப்போனதினால் வர்த 
பாவந்தீரத தன்பேரிட்டு ஒரு இலிங்கத்தைத் தாபித்துப் பூசைசெய் 
தான் , அதுவல்லாமல் அம்மலையி.சி ருக்கின்ற கோயில்கள் முழுதும் 
கேவர்கள் , நாகலோகத்கார்கள் , முனிவர்கள் , சித்தர்கள் இவர்களா 
லே ஸ்தாபித்துப் பூசை செய்யப்பட்ட சிவலிங்கங்களை இவ்வளவென் 
று சொல்லக் கூடாது எ - று . 

ஈசனார் வடிவமான விலிங்கமவ் வெல்லைசூழ 
யோசனை மூன்றுஞ்சேர நெருங்கும்வா னுருக்கள் போலப் 
பேசுவ தெவனோவந்தத் தலத்தினிற் பெருமைவேலன் 
றேசுறுங் கவுரியானை முகத்தினுந் தெரிககொணாதே . 

இ - ள் . பரமசிவரூபமான அநேக இலிங்கங்கள் அவ்வெல்லையை 
ச்சுற்றி மூன்றுகாதவழிமட்டும் ஆகாபத்து நக்ஷத்திரங்கள் போல நெ 

ங்கியிருக்கும் அப்படி யிருக்கிறபோது அத்தலத்தின் பெருமை 
யைச் சுபபிரமணியர் , பார்வதி , விநாயகர் , இவர்களாலேயே சொல் 
லக்கூடாம லிருக்கிறபோது என்னால் சொல்லப்படுமோ எ - று . கூ . ச 

தாலவிழ் மலரோனிவ்வா றுரைத்தலுஞ் சனகன் போற்றி 
வேதனே பிறவிதீர்க்கும் விமலனே விமலனான 

தியைப் பழித்தோர் செம்பொன்கவர்ந்தபே நடையுந் தீங்கும் 
பாதகர் தவிருமாறும் பகரெனப் பதுமன் கூறும் . 

இ - ள் . தாது விரிந்த தாமரை மலரி லிருக்கின்ற பிரமன் இப்படி 
சொன்னதும் , ஜனகரிஷி வணங்கி வேதமுழுதுங் கற்றுணர்ந்தவரே 
பிறப்பை நீக்கும் பரிசுத்தரே , மலரகிதரான சிவனைப்பழித்தவர்களுக் 
குவந்த பாவமும் , அவர் தனத்தை அபகரித்தவர்களடையும்பாவமும் 
அவைகள் நீங்கும் வகையும் சொல்லுமென்று கேட்கப் பிரமன்சொல் 
லுவானாபினான் எ - று . 

ஒன்பதாவது. 
திருமலை வலம்புரிச்சருக்கம் . 

முற்றிற்று . 


HE 


வா 


ங ரு 


ஆக திருவிருத்தம் -584 . 


சிவமயம் . 


பத்தாவது , 


ஆகித்தச் சருக்கம் , 


எழுசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தம் . 
அற்றமற்ற முனிவர் சூழ மருணபூகாத்துளன் 
மற்றவெற்பு ,மொக்குமென் றிகழ் துரைத்த மனிதா வாய் 
புற்றெழுந்து புகையெழுந்து புழுநெளிந்து புலவுநீர் 
கற்றெழுந்து பெருகுமண்டு சோனைமாரி சொரியுமே .. 

இ - ள் . குற்றம் ங்ேகிய முனிவர்கள சூழ்ந்துவரும் அருணாசல 
மென்னு மலையோடு மற்ற மலைகளையுமொக்குமென்று நிந்தைசொன் 
ன மனிதர் வாயிலே புற்றுண்டாகிப் புகை புகைந்து புழுக்கள் நெளிந்து 
புலால் நாற்றம் நாறுகின்ற நீர் சுற்றியெழுந்து மிகவும் இரத்தமாரி 
சொரியும் எ - று . 

அந்தமைந்தர் தம்மை ஏற்றி யந்தசன்ற னேவலாய் 
வந்ததூதர் செக்கிலிட் டரைத்தரைத் தெடுப்பர்வாய் 
வொதை வாளியாலறுப்ப ரெந்சைசோண வெற்பையே 
நிநதைசெய்வை என்றடித்து நெய்யில்வேக வைப்பரே . 

இ - ள் . அருணாசலத்தை நிந்தித்த அம்மனிதர்களைப் பின்பு ஏம் 
னுடைய ஏவலாய் வந்த தூதர்கள் செக்கில் அநேகதரம் போட்டு அரை 
த்து எடுப்பார்கள் அவர்கள் வாய்சளை , நெருப்பிற் போட்டுக்காய்ச்சி 
கத்தியினாலறுபபார்கள் , எங்களாண்டவன் மலைபையோ நிந்தைசெய் 
தாயென்று அடித்து நெய்யிலே வேகப்போடுவார்கள் எ - று . 


து 


29 


- 


7 


ஆதித்தச் சருக்கம் . 


e உன் 


உ 


பஞ்செழத் துவைத்தரக் குருக்கி வாய்பரப்பியே 
நஞ்சினைப் புகட்டி வெய்ய நரகிலே கிடத்துவார் 
அஞ்சி யந்த நரகு தானு மருவ ருத்தலைத்திடும் 
நெஞ்ச கத்தி லெண்ணி நார்த மக்குமீது நிகழுமே, 


இ - ள் . பின்னும் அவ்வருணாசலத்தை நிந்தித்தவர்களை 17 மகாசர் 
கள் பஞ்சாகத் துவைத்து அரக்கை யுருக்கி வாபிலேவிட்டு 
குடிப்பித்துத் தீமையாகியநரகிலே தள்ளுவார்கள் அந்நரகமே 
றால் பயப்பட்டு இவர்களைத்தாங்குகிறதற்குச் சகிக்கா மல்மிகவும் வ 
தும் இப்படிப்பட்டதுன்பம்மனதிலே இம்மலையைக்குறைவாகவெண் 
ணினவர்களுக்கும் உண்டாம் . எ - று . 


குருக்கடந்தை தாய ராவி கொன்ற தீயர் முதலினோ 
ரிருக்கும் வெய்ய நரகின் மீதி லிட்டபோ திவர்களும் 
பொருக்க நொந்து பாவியென்று பேசுவார் கடம்முடன் 
சரிக்கொணாது தள்ளு மென்று தங்கள் கண் புதைப்பரே. 

இ - ள் . ஆசிரியர்களையும் தாய் தந்தையசையும் பிராணன்வாங்கிய 
தீயபா விகள் முதலானவர்கள் வாரஞ்செய்புங் கொடிய நரகத்திலே , 
இவ்வருணாசலத்தை நிந்தித்தவர்களைப்போட்டபோதுஇவர்களைமுன் 
னிருக்கும் பாவிகள் மிகவும் வருத்தப்பட்டு சுவாமியைநிந்தித்தபடி 
னால் நம்மிலும் பாவிகளென்று சொல்லி நம்மோடிவர்கள் சரியாயிருக்க 
க்கூடாது தள்ளிவிடுமென்று தங்கள்கண்களை பொத்திக் கொள்ளுவா 
ர்கள் . எ - று . 


என்று ரைத்து நானும் வைய மேழுமுண்ட மாலுமா 
யன்று மின்று மளவிடாத வருணபுத ரத்தையேர் 
குன்ற மென்றி கழ்ந்து சென்று குன்றி மெய் குறைந்து முன் 
கன்று னானொருத்த னென்று கதைவிளம்ப லாயினான் . 

இ - ள் . பிரமன் இப்படியென்று சனகரிஷிக்குச் சொல்லிப்பின் 
னுஞ்சொல்லுவார் நானும் ஏழுலகத்தை புமுண்ட விட்டுணுவுஞ்சேர்ந் 
து அன்று முதலின்று வரையில் அளவிடப்படாத மகிமையுள்ள அருணா 
சலத்தை , ஒருவன் , ஒருமலைபென்றிகழ்ந்து போய்க் குன் றுதலடைந் 
து தேகங்குறைந்து துக்கப்பட்டான் , முன்காலத்திலேயென்று அக் 
கதையைச் சொல்லத்தொடங்கினார் . எ - று . 

உலருகின்ற சோதியாவு முள்ளில் வைத்திவ் வுலகிலோர் 
மலைய தாகி கின நாய்வ மலையை மற்ற மலைகள்போல் 


அருணசபுராணம் : 


அலகு பெற்ற விரவி பெண்ணி யாழி யொன்று வாசியே 
ழலகு தோம் மலையி னுச்சி யெல்லைபால் நடத்தினான் . 

இ - ள் . நான் குரிக்கிலுஞ்சென்று விளங்கும் பிரகாசங்களையெல் 
நாம் தன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இப்பூமியில் ஒப்பற்ற மலை 
யுருவங்கொண்ட தெய்வீகமாகிய அருணாசலத்தை மற்ற மலைகள்போ 
பல்கினைத்து ஒருசக்கரமும் ஏழு குதிரைகளையும் பூண்டதேமை அவ்வ 
குணாசலத்தி னுச்சி வழிபின் எல்லையாகநடத்தினான் சூரியன் . எ - று . 


முதர்கர் தேடு மந்த வெற்பின் முடியின் மேவு முன்னமே 
f தந்தரோகி யுள்ளி னும்வெ டிரதெழுந்து வெம்மையாய் 
புகைந்து செல்ல விரக மூவர் புரமெனபபொ ரிந்ததே 
யுகைா நா பச்சை வாசி யோவு வர்ந்து வாசியானதே . 


இ - ள் . சூரியன் விட்டுலுவினர் சேடப் பட்ட அம்மலையின் உச்சி 
பிலேபோவதற்குமுன்னே மிகு , நபிரகாசமான மலை வெடித்து அவ்வு 
ள்ளிடத்தில்ான்று எழுந்து வெப்பங்கொண்டு புகைந் துவரத்தேர்தி 
At ா மொத்த பரமவன் நசையாகிய நெருப்பிலே பொரிந்தது போ 
பெபொரி துபோய்விட்டது , நடத்தப்பட்ட குதிரைகளோ சீவனில் 
வாதகுதிரைகளாயின . - று . 


கா 


அறுசீர்க்கழிநெடி எசிரிய விருத்தம .. 


K 


திரையுங் கரிகளாரிக் சொசைதே ரலரைத் தேராய்ந் 
சதின சனதுபாகன் காகென் விழிந்த பன 
மசியழித் திதானந்ர ம லஞ் செய்து ஞானக் 
கதிரொச் சொவேன் கண்டு திராம் கிவையுரைத்தேன் . 

சம்ப , விடா நன்றொத ரணவெப்பத்ரினா 
லே ரிகா ஏ மகரிசப்போய்க் சொடிபையுடையரேர்சா 
ஈக போகத்தான் 

திருShar பாய் ஓடைய பாசன்சார் 
பிழந்ததுபோக்கிரகை ary ( வர்ரையும் சாலிமுகது சூரியன் 
மதிசேட்டார்சான் அட்சமாயை வ.செய்து கொண்டு மலாசி 
யாதியை அடையும்படி போகின்றான் பார்த்து அச்சூரியனுக்கு 
இல்னார் தைகள் : சொன்னேன் . எ - று . 


ஐயனை மலையென்றெண்ணி யாந்ரையா விதழ்த்து விழ்ந்த 
சையனே யொரு காலத்துங் கயிலையுனக்கென்னாளுஞ் 
செப்புமோர் சொத்திலினலே தீர்க்கலூர் தெளிவு ளார்க்கு 


* 


அகநிலை வரும்போதேத்தி யலாசொரிந்தகலு மென்றான் . 

ஆத்தச் சருக்கம் 
* இ - ள் , அருணாசலேசரை ஒருமலை யென்று நினைத்து அகங்கார் 
த்தினால் சிந்தித்து கீழே விழுந்து கிடக்கின்ற ஆயிரக் கிரணங்களையூ 
டைய சூரியனே உனக்கு எவ்வகையிலும் ஒருகாலத்திலும் கதிகிடை 
க்காபாது , அப்படியிருந்தாலும் ஒரு தொழிலினாலேகிடைக்கலாம் , அது 
யாதெனில் தெளிவுள்ளவருக்கு மெய்ம்மையாகிய அருணாசலத்தைவ 
லஞ் செய்துகொண்டு வாவென்று சொல்லித் திரும்பினேனென்றான் 
பிரமன் , எ - று . 

போதிக்க படியேசென்று பொன்மலை வலமாய் முன்னஞ் 
சாதித்த வருக்கன் சோணா சலக்தினை வலமாய்வந்தான் 
வாகிக்குமழுவினானு மழவிடை மீதிற்கோடி 
யாதித்த ரெனவே தோனறி யாதித்தற் கருளிப்போனா 
இ - ள் . பிரமன் அனுக்கிரகஞ்செய்தபடியே மகாமேருகிரியைமு 
னே வலமாக வருகின்ற சூரியன அருணாசல் 

அநணாசாத்தை வலஞ்செய்துக் 
கொண்டுவந்தான் அச்சூரியனுக் கெதிரேவாதித்துச் சத்துருக்களைக் 
கொல்லுகின்ற மழலையோகிய பரமசிவன் இளமையாகிய ரிஷபத்தி 
லே கோடி சூரியாபோலத்தோன்றி அனுக்கிரகஞ்செய்து கைலாயத் 
துக்கு எழுந்தருளினார் எ - று , 

பன்னிது மாதந்தோறும் பரிகி முற் பயத்தினாலே 
வன்னியின் வடிவதான மலை பினை வலமாய்ச செலவான் 
சென்னியி னெல்லை செல்வானிடபபுறஞசெல்வான் றன்றேர் 


3 


-ள . சித்திரை முதல் பங்குனி யீராகச்சொல்லப்பட்ட பன்னிர 
ண்மொரமும சுரிபன் முன்னே ப ாக்குண்டான பயத்தினாலே அக்கி 
னிவடிவமாகிய மலைபைவலஞ்செய்தக்ரொண்டு போவான் , அம்மலை 
யுச்சிபின் மேலும் போகான் , இடப்புரமாகவு போகான் , அமமலைக் த 
ச்சமீபத்தில் வரும்போது தோத்திரஞ்செய்து புட்பமாரி பொழிந்து 
ச்செல்வானென்று சொன்னாள் பிரமன் , எ - று . 

(பக்தவது ) 
ஆதித்தச் சருக்கம் 

முற்றிற்று . 


( க 


ஆர திருவிருத்தம்- நாகூர் . 


. 


சிவமயம் . 

பதினொன்றாவது 
பிரதத்தராஜன் சருக்கம் ; 

எழுசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தம் , 
அருணை வாழிறைவன் றிரவியமணுமட் டாயினுக்கரந்த பேரு 
னே , மரணமாய் நமநாட்டழலிலேகுளிப்பவர் வச்சிரவலக்கையான்ம 
ரிவ , ரிருணிறைநாகமிருபத்தெண்கோடியிடத்திலு மடைவிலேயிரும் 
பார் தரணியிற்புழுவாய்ப பிறபபர்களசளவு தனக்கியைந்தவருமத 
தகையார் . 

இ - ள் . அருணாசலேசரது திரவியத்தில் அணுவளவேணும்திரும் 
னவர்கள்உடனே மரணமடைந்து எமலோகத்திற்குப்போய் அக்கினிக் 
குழியிலேவிழுந்து அவஸ்தைப்படுவார்கள வச்சிரக்கினாற்செய்தால 
க்கையால் அடிபடுவார்கள் இருள்நிறைந்த இருபத்தெட்டு கோடி நரக 
க்களிலும் அடைலாக விழுந்து கிடப்பார்கள் . மறுபடியும் பூமியிலே 
வந்து புழுவாகப்பிறப்பார்கள் அத்திருட்டுக்குடன் பட்டிருந்தவர்கள் 
அப்படிப்பட்ட துன்பத்தை யடைவார்கள் . எ - று . 

ஓங்கிய சரைபுளிசைத்தபொன்னெதிரேயுற்ற பேருடலையுமொர 
க்குச் , தேங்கி பகருணை ப ருணை நாயகர்பொற் செய்கையைப்படியினிற் 
கரந்து , வாங்கியபேரைக்கிளை புடன் சிகைக்கு மலை பினுக்கடலினுமொ 
ளித்து , நீங்கிபபொழுது தொடர்ந்திடும் விடுமோ நிழலெனத்தொ 
டருமென்னிலத்தும் . 

இ - ள . கிருடி பிபினுள் ஒளித்து வைச்கப்பட்டபொன் அவ்வி 
த்தின் மேல் வந்தவருடைய தேகத்தையும் கண்டிக்கும் அப்படிச் 
செய்வது மிகுந்த ஒருமைடைய அருசைலேசருடைய திரவியக் 


சு 


T 


I 


! 


CER 


FOTOLI 


; 
& 


Wt 


Theproperty 


* 
--- 
kan 


*P 


பிரதத்தராஜன் சருக்கம் . 


2 கூட 


தின் செய்தியாம் அப்பூமியில் ஒளித்துவைத்து எடுத்துக்கொண்டவ 
ரையோவென்றால் அவர்களுறவோடுகெடுக்கும் , மலையிலுங் கடலிலு 
மொளித்துக்கொண்டபொழுதுந்தொடர்ந்து வருத்தும் விடமாட்டா 
து , எவ்விடத்திற் போனாலும் நிழலைப்போலத்தொடரும் . எ - று . உ 


கடிக்கலாஞ் சிலையைவிழுங்கலா நெருப்பைக் கடுவிடங்குழை , 
திழைத் தெடுத்துக் , குடிக்கலாமிரும்பையருந்தலாங்கடும்பாற்கொள் 
ளலா ,மருந்தினகுணத்தால் முடிக்கலாம்பகையையருணை நாயகர்பொ 
ன் விழுங்கினால் மிடற்றியேபிடிக்கும் , உடக்குளேகனலும்புகையுமவ் 
வளவோ வுயிரைமுளத்தையு மொருக்கும் , 


இ - ள் . பின்னும்பிர மன்சொல்லுவான்கல்லைக்கடிக்கலாம் , நெரு 
ப்பையெத் தவி ழங்கிவிடலாம் , விஷத்தோடுகொல்லும்படியானவஸ் 
துகளைச் சோததுக் குழைத்தெடுத்து சாப்பிடலாம் , இரும்பைபுசிக்க 
லாம , கள்ளி பால்முதலியவற்றையுங்குடிக்கலாம் , இவைகள் உபத்தி 
ரவஞசெய்பவாட்டா மல நல்ல மருந்துகளாலே நிவாத்திபண்ணிக் 
கொள்ளலாம , அருணாசலேசர் திரவியத்தைச்சாபபிட்டவுனே தொ 
ண்டையைப் பிடித்துக் கொள்ளும , தேகத்துக்குளளேநெருப்பாககன 
ற்றும் , புகைபண்டாரும அ . வளவுதான செய்யுமோவென்றால் அவர் 
களூ பிரைக்கொன்று உள்ளது . » / கெடுக்கும் . எ - று . 


முக்கணான் பொருளக் க வந்தபேரிருக்க முயன்றபேர்நினைத்த 
போமுரலா , யக்கணதரழிய - மாகளு சிருக்க வடியவாபொருள் கவர் 
ந்த பக்கத , தக்கது னத்தா கெடுவரென் றுரைத்துச்சாத்தியம்பலபல 
சாற்ற , பெக் 4 யகருக வொளிகடு மணிபபூண் திசைமுகனொருக 
தைசெப்பும் . 


a - or . மூன் , கண்க ள - ய அருணா லோரது திரவியத்தைத் 
கிருனவாகள் படுகின்றதுன்ப பெட்டி பட்டது , அது இருக்கட்டும் 
அப்பொருந்திருக்கிறதற்கு முயாசசி செய்தவர்கள திருட நினைத்தவ 
ர்கள் இவாகாந்தக் கணத்திலேயறிவார்கள் அவர்களுமிருக்கட்டும் சி 
வபத்தர்களுடைய பொருளைத் திருடினவர்க ” த் துன்பப்பத்ததினை 
த்தபேர்களும் கெடுவார்களென்று பல பலசத்தியத்தோடுஞ சொல்லிச் 
செவ்வானமுங் கருகும்படி ஒளிவிடுகின்ற இரக்கினாபரணங்களைத்தரி 
த்தபிரமன் ஒருகதைசொல்லத்தொடங்கினான் . எ - று . 


முன்னமே யொருகாள் வடதிசைக் கிறைவன் 

வ ! -திசைக் கிறைவன் முழுமணிக் கங் 
மகைநீர்த் துறைவன் , இசிலத் திழந்த விந்திர னனையா னாண்பதை 

801 


அருணாசல புராணம் 


முருகவேணிகர்வான் , அன்னவா நிறைந்த மகுடகோடிகளின் வயிர 
காயகங்களாற்றேய்த்த , பொன்னவிர்கழலான் றருமமுங்கழலான் புக 
ழ்பெயர்பிரதத்தனென்பான் , 


இ - ள் . பிரமன் சொல்லுவான் , முற்காலத்திலே ஒருநாள்வடதேச 
த்துக்கு அரசனாயிருக்கின்றவன் , விலையுயர்ந்தமுத்துகளுக் கிருப்பிட 
மாகியகங்காநதித்துரையையுடையவன் , தேவலோகத்தில் நின்று பூமி 
யிலிரங்கியதேவேந்திரன் போன்றவன் , ஆண்மைக்குணத்தில்சுப்பிரம 
ண்ணியருக்குச்சமானமானவன் அரசர்கள் பணியும்போது அவர்களா 
லே நிரைநிரையாகத் தாழ்தப்பட்ட கிரீடகோடிகளில் இழைக்கப்ப 
ட்டவீரகண்டையைத்தரித்தவன் . தருமமென்பதைஇடைவிடாது செ 
ய்கிறவன் கீர்த்திபொருந்திய பிரதத்தனென்னும் பெயரையுடையவ 
ன் , எ - று , 


காலநேர்விழியார்முகமெனவிளங்கிக்களங்குடைத்தொழக்கியம 
திபோல் , நீலமாணிக்கம்பியைந்தவெண்கவிதை நெடுநிலப்பரப்பெலா 
நிகழ்த்துது . சாலவே பணியா வரசர்களிவன் பொறசாணமேபடிந்துயி 
பெருமென் , லேறவே பழைக்குத தருமதேவதைபோ லிரண்டுசாம 
ரைகளார்த்திடவே , 


இ - ள் . எ மன்போலக் கொடுமை செய்கிற கண்களையுடையபெண் 
கள்முகம் போல விளங்கிக் களங்கத்தைபுடைத்து ஒழுகவிட்டாநதிர 
ன்போல நீலரத்தினமிழைத்திருக்கின்ற காமமையுடையவெள்ளைக்கு 
டைநீண்ட சந்திரிகையைம பூமியின்பாடபெல்லாமரிகழ்த்தவுமரிகுரு 
தமரியாதையோடு பணியாதபகையரசரைப்பார்த்து இந்திரனுடைய 
அழகியபாதங்களை வணங்கி உங்களுபிரை இறக்காமல்பெற்றுக்கொள் 
ளுங்களென்று பொருந்த அழைக்குத் தருமதேவதையைப் போல இர 
ண்டுசாமரங்கள வீரம் . எ - று . 


का 


வருண மண்டலத்திற்பாவிபோர்கிடந்த மரகதக்குரகதம் வயங்க , 
அருணமண்டலத்தை யளவிடுங்கொடி ததே நடவிகள் புடவியையடை 
ப்பக் கிரணசிந்தூரத் துப்புகாமுதமருப்பிற் கிம்புரிகரித்திரைகிளாத 
தரணியர் நடுங்க மாதிரிகணத்தோடெருந்தனன்றண்டையத்திரையே 

இ - ள் . வருணமண்டலத்தில் விளங்கும் குதிரைகள் போல் உயர்வா 
கியமரகதரிறத்தையுடைய குதிரைகள் பிரகாசிக்கவும் சூரியமண்டலத் 
தை யளாவிய கொடிகள் கட்டிய தேர்க்காடுகள் பூமியையடைக்கவும் 


பிர்த்த்தராஜன் சருக்க 


கிரணம் பொருந்திய சிந்தூரம் தீட்டிய புள்ளிகளையுடைய முகத்தை 
யும் , பூண்கட்டிய தந்தங்களையுடைய யானைகள் திசைகள் தோறும் 
பிரகாசிக்கவும் படைமன்னர் பயப்பட மந்திரிகூட்டத்தோடுஞ் சே 
னைகளோடும் யாத்திரையாகப் பிரயாணப்பட்டான் பிரதத்தராசன் . 


எ - று . 


என 


அங்கற்புற்றேறயவன வெற்படைய வவந்தியர்வில்லினாண் கௌ 
வச் , சங்கிலித்தொடக்காய் மற்றமண்டலீகர் தம்மிறை தாங்களே சும 
க்க சிங்கவேறெனவே சோழ நாடணை வான் றிருந்திகடந்து தென்ன 
ருணைக் கங்கைவார்சடையான் கோயிலிற் புகுந்தான் கங்கையுங் காசி 
யும் புரப்பான் , 


இ - ள் . இப்பிரதத்தரரசன் பிரயாணப்பட்டபோது அந்த தேசத் 
தரசர்பயந்து பற்றிலேறிக்கொள்ளவும் , யவனதேசத்து அரசர்கள் 
மலையிலொளித்துக் கொள்ளவும் , அவந்திதேசத்தரசா வில்லிலிருக்கிற 
நாணியைர் கௌவிக்கொள்ளவும் , மற்றதேசத்து அரசர்கள் சங்கிலி 
போலத் தொடர்ந்து தின்று தாங்கள் கட்டவேண்டிய கப்பங்களைத் 
தாங்களே சுமந்து வாவும் , ஆண்சிங்கம்போலச் சோழநாட்டுக்குப் 
போகும்படி போட்டுத தி நந்தியைத்தாண்டி அழகிய அநணாஜன் 
த்துக்கு வந்து கங்கைபைத்சரித்த சடையைபுடைய பரமசிவன் கோ 
யிலிற் புகுந்தான் கங்கைநதியையும் காசிதேசத்தையும் ஆளுகிற பிர 
தத்தராஜன் எ - று . 


அரும்பவிழ் மலர்கொண் ட நச்சனை புரிய வருனை நாயகர் திருக் 
கோயில் , விரும் பெட்புகுந்து பணிபு மனவிடத்தில் விடத்தினுங் கொ 
டிய கூர்விழியாள் , இரும்பைபுமுருக்கு மிரையினாளொருத்தி யிலங் 
கிழைய நடனிறைபால் , கரும்பெனுமொழியார் பாடுதல் கேட்டான் 
கண்டனன் வளைத்தவேள் கரும்பை . 


இ - ள் , காசிதோத்து அரசனாகிய பிரதத்தன் அரும்புகள் மலர் 
ந்த புட்பங்களைக்கொண்டு அருச்சனை பண்ணுகிறதற்காக அருணாச 
லேசர் வீற்றிருக்கும் , திருக் கோயிலுள் பத்தியோடு போய்வந்தனஞ் 
செய்யும்போது அவ்விடத்திலும் விஷத்திலுங் கொடுமைசெய்கின்ற 
கூரியகண்களையுடையவள் இரும்பும் உருகும்படி செய்யும் சங்கீதவித் 
தையையுடையவளாகிய ஒருதாசிபபெண் பிரகாசிக்கின்ற ஆபரணங் 
களைத் தரித்த சிலபெண்களோடு நின்று சுவைநிறைந்த பாலும்கரும் 
பினி ரசமும் போன்ற மொழியினாலே பாடுவதைக் கேட்டான் அக்க 
ணத்தில் தானே மன்மதன் வளைத்தகரும்பு வில்லையுங்கண்டான் காம 
விகாரங்கொண்ட பிரதத்தாசன் எ - று , 


உசு அருணாசலபுராணம் , 

அன்னமோகிளியோ வமிர்தவோதிருவோ வமிர்தமோவ மரருக் 
களித்த , வன்னமோகினியோ விரதியோபிரன் மனத்தினால் வகுத்த 
மேனகையோ , என்னமோ கமதாய்தன நாட்டினிற்சொண்டேகுவ 
னினைந்தன னதற்கு , முன்னமே குங்குமுகமரா யிருந்தான் முறுவ 
லாயினதெவர் முகமும் 


இ - ள் , காசிதேரத்துப் பிரதத்தராசன் அக்தாசிப்பெண்ணைப்பா 
ர்த்துச் சொல்லுவான் இவள் அன்ளமோ , கி பியோ , தேவாமிர்தமோ 
இலட்சுமியோ , அசைக்கொன்று அமூர் தத்தை முன்சாலத்தில்தே 
வருக்குக்கொடுத்த அழகாகிய மோகினியோ , ரதிதேவியோ, பிர 
மன் மனத்தினால் சிருட்டித்த மேனகையோ என் றுநினைத்துமோகத் 
தோடு தன்னுடைய தேசத்துக்கு அப்பெண்ணைக்கொண்டு போவ 
தற்கு நினைத்தான் . அந்தநினைப்பு உண்டாகுமுள்ளமேதானே குரங் 
குமுகத்தைபுடையவனா யிருந்தான் . அசைக்கண்டு எல்லாரும் ஈகைத் 
தார்கள் எ - று . 


மந்திரிக்கிழவராசனை வினவி மன்னவன் கினைத்தவாறதனால் வந்த 
வித்துயரந் தவிர் திடமலைமேன் படுத்திடப்பணியொவைவனுஞ்சிந்து 
பக்குவடுங் ககனவாம்பரியஞ் செழுமணிச் சிவிகை புத்தேரும் சந்தன 
மணியுந் தனத்தினாற்பலருந் தமனியக் கோயின் முன் விடுத்தான் . 

இ - ள் . மந்திரி மார்கள் பிரதத்த ராசனைப்பார்த்து குாங் தமுரம் 
வந்ததற்கு காரணங்கேட்டறி 5 து கொண்டு அதானே நீமையாகிய 
உமதுகிளைப்பினால் அடைந்த இத்துன்பம் நீலகும்படி மலமேல்மரு 
ந்தாகிய அருணாசலேசரை வணங்கென்று சொல்ல , அவ்வரசனும் மலை 
யையொத்த யானைகளையும் , வேசமாய்த் தாவுகின்ற குதிரைகளையும் , 
நல்ல இரத்தினங்களா விழைக்கப்பட்டிருக்கும் சிவிகைகளையும் , தோ 
களையும் சந்தன குழம்பைப் பூசுகின்ற ஸ்தனங்களையுடைய பெண்கள் 
யும் பொற்பிரகாசம் பொருந்திய அக்கோயிலுக்கு முன்காணிக்கை 
பாகக் கொடுத்துவிட்டான் எ - று . 


சசு 


பன்னருமந்தப் பூசனை புரிந்தான் பரதனு மவற்கருள் புரிந்தான் 
கின்னரமொழியாள் விருப்பினா எடைந்த கிலேசவானரமுகமொழிக் 
தான் , நன்னயமுகம்பெற்றியைபு நாடணைந்தா னாதலாலரன்பொருள 
கவர, உன்னியபாவம் பதின்மடங்கரும்பொன் னுதவினாற்றனிருமெ 
என்றுரைத்தான் .. 


பிரதத்தராஜன் சருக்கம் . 


உகன 


இ - ள் . பிரதத்தராசன் சுவாமிக்கு சொல்லுதற்கரிய அனந்தம் அ 
ருமையான பூரைகள் செய்ய அப்பொழுது சுவாமியும் அவ்வரசனுக்கு 
கிருபை செய்தார் வீணைபினிசை போலும் வார்த்தையுடைய பெண் 
மேற்கொண்ட ஆசையினாலடைந்த துன்பம்பொருந்திய குரங்கு முகத் 
தையொழித்தான் , நல்லமானிடமுகத்தையடைந்து அவ்வரசன் தன்னு 
டைய நாட்டுக்குப்போய்ச் சேர்ந்தான் ஆகையாலே அருணாசலேசரு 
டைய பொருளைத்திருடநினைத்ததனா லுண்டாகியபாவம் அப்பொருளு 
க்கும் பதின் மடங்கு திரவியங்கொடுத்தால் தீருமென்று சொன்னான் 
பிரமன் . எ - று . 


. 


அறுசீர்க் கழிநெடிலாசிரிய விருத்தம் . 


மாதவணேயருணகிரிவளமிதுசா னெனத்திருவாய் மலர்ந்தானந் 
தப் , போதனையங்கடி பணிந்துள் போதனையான் மகிழ்ந்தனமிப்புவியின் 
மீதே , கோதமுடனறிந்து செய்தபவந்தவிருங்கதைபினையுங் கூறுகென் 
றான் , மூதறிவாயின்னாறு முகத்தினுமாயிரமுகமாய் மொழியலுற்றான் 


இ - ள் . மகத்தாகிய தவத்தையுடைய சனகரிஷியே அருணாசலத் 
ன துவளம் இதுதானென்று சொன்னான் அப்பிரமனை அவ்விடத்தில் 
சனகரிஷி வந்தனஞ்செய்து உம்முடைய போதனையினாலே ஆனந்த 
மடைந்தேன் இவ்வுலகத்தில் குற்றமாக அறிந்து செய்தபாவம் நீங்கும்ப 
டியானகதையையும் அருள்செய்ய வேண்டுமெனப் பேரறிவுகொண்ட 
பிரமன் , தம்முடைய வாய்நான்கும் ஆயிரம் வாயாகச் , சொல்லத்தொ 
டங்கினான் . எ - று . 

பதினொன்றாவது , 
பிரதத்தராசன் சருக்கம் . 

முற்றிற்று , 


க ங 


ஆக திருவிருத்தம் - சு 04 . 


சிவமயம் . 


பன்னிரண்டாவது . 


பாவ 


வந்தீர்த்த சருக்கம் . 


கலிவிருத்தம் . 
வாக்கினால்வடி வினால் மனச்தினால்பவர் 
தாக்கினாரருணை மா சபிலகோக்கின 
னீக்கினாரென்பது நிகழ்த்தின்மறை 
தாக்கினான் சிலகதை செப்பலாயினான் . 


இ - ள் . வாக்கினாலும் தேகத்தினாலும் மனத்தினாலும் துர்விஷயங் 
களைச்சொல்லியும் , செய்தும் , நீணைந்தும் , பாவத்தையடைந்தவர்கள் 
திருவண்ணாமலைபைத் தரிசனஞ்செய்தால் அப்பொழுதேதங்கள் பால 
த்தை நீக்குவார்கள் என்று சொல்லி நான்குவேதங்களை யுந்தன்னிடத்தி 
லுடையபிரமன் சிலகதையைர் சொல்லத்தொடங்கினான் . எ - று . 


அறுசீர்க்கழிநெடி வாசிரிய விருத்தம் . 


கொடு 


எம்பெரியசவை பிடத்தி ஒருநான்கு வரச்சளும்வந் திருந்தார் . 
ன்னே , தம்பெரிய தவத்தினையும்புகழினைபும் வியந்துரைத்த கைமை 
நோக்கிக் , கும்பமுனிமுதலானோரிடையிலுமைவியந்துரைத்த 
மையாலே , அம்புவியிலிழைத்த தவமனைத்தினையு மவமாக்கி யகற்று 
மென்றேன் . 

இ - ள் . என்னுடைய பெரியசபையினிடத்தில் அஷ்டவசுக்களும் 
முன்னொரு காலத்தில் வந்திருந்தார்கள் , அப்போது அவர்கள் தங் 
களுடைய தவத்தின் பெருமையும் , அதனால் வந்த தீர்த்தியையும் 


의 


球 


1 


法 。 


7 
、 


17 ) 


MIUM曲 


主持 


阿 


慈 


蓝后 


பாவந்தீர்த்த சருக்கம் . 


உசக 


கொண்டாடிச் சந்தோஷித்தார்கள் . அதைப்பார்த்து அசத்தியர் முத 
லானரிஷிகள் மத்தியிலே உங்களை நீங்களே புகழ்ந்து சொல்லிய கர் 
வத்தினால் அக்குற்றம் பூமியில் செய்ததவமெல்லாம் அவமாக செய்து 
விடுமென்று சொன்னேன் . எ - று . 


2 


உற்றபெருந் தவத்தினையுந் தமரறத்தினலத்தினையு முறைத்தமே 
ரு , மற்றொருவர் தமையிகழ்ந்த வருந்துயரக்கடன் மர்கி மறிவரென 
றேன் , சிற்றறிவாகிய வசுக்களனைவருமோடுங்கியது தீருங்காலஞசொ 
ற்றருளுகெனவுரைத்தா ரரனருளாற் றருமுங்க யெர்தானென்றே. 


இ - ள் . பெருமைவாய்ந்ததம் முடைய தவத்தையும் செய்தருமத் 
தையும் சொன்னவர்களும் மற்றொருவரை பிகழ்ந்து வினாகளும் 
துக்காமுத்திரத்தில் முழுகி மறிபட்டுக் கிப்பாகளென்றேன் சிற்றம் 
வடைய அஷ்டவசுக்களும் அவ்வார்த்தை கேட்டுதடு 2 இசாயம்எக 
காலத்தில் தீரும் அருள் செய்யவேண்டுமென்று கேட்டார்கள் பரமசிவ 
ன் கிருபை உங்களுக்கு என்றைக்குக்கிடைக்குமோ அன்றைக்குத்தி 
ருமென்றேன் . எ - து . 


சொல்லுதலும் வஈக்களெலாமெனையகன்று ரெடிடகக்கைத்து 
றைபிலேகி , எல்லையிலா நெடுங்கால மிறையை நினைத் தரியதவரியற் 
றினார்கள் , வல்லிபங்க தெருநாளின் மறுவடைமே லடைரது தவம் 
வரவே தென்றான் , அல்லிமல ரவனெதே கொடுஞசாபக் கடல்லை 
டுத் தருளுமென்றார் . 


இ - ள் . அப்படி சொன்னவுடன் வசுக்களெல்லாரும் பாவ்சபை 
யைவிட்டு நெடுந் தூரஞ்செல்லுகின்ற க காந்தியின் துறையிப்போர் 
அளவில்லாக்காலம் பரமசிவனை நினைத்து அரிதாகியதவத்தைச் செய் 
தார்கள் பார்வதியை வாமபாகத்தில் வைத்துககொ ட அபவாம் 

ருநாள் இளைமையான ரிஷபவாகனத்திலெடி தளிவந்துதா மடக்க 
ளுக்குக்கொடுக்கவேண்டிய வரமென்னலென் றுகேட்டு அ y> செய்ரா 
.அவவசுக்கள் இதழினைபுடையதாமரைமலரிலிருக்கின்ற பிரமக்கொ 
டுத்த கொடிய சாபமாகிய கடலினின்றும் எங்களை யெடுதது.லே 
ண்டுமென்றார் . எ - று . 

கருணைமுகின் முகமலர்ந்து வசுக்களு - னுமதுபவங் கடக்கவே 
ண்டில் , தரணியிலேபொருசகர , தலேசாரமென் றிலங்குமதத் தலத் 
கின் மீதே , அருணகிரியெனு மலையாயிருக்குமந்தப்பதியனுகி சொன் 
சூழ்ந்த , வருண திசைதொடங்கிபெட்டுத் திசைகளிலு மிருக கதவ f ? 
ற்றுமென்றார் . 

31 


உசஉ 


அருணாசல புராணம் , " " 


இ - ள் , கிருபாவருஷம் பொழிகின்ற மேகமாகியபரமசிவன் திரு 
முகமலர்ந்து அந்தவசுக்களைப்பார்த்து உங்களுடைய பாவத்தைநீங்க 
ள் கடக்க வேண்டினால் , பூமியில் தலேச்சுரமென்று ஒருதிவ்யதலம்வி 
ளங்குகின்றது அத்தலத்தில் அருணாசலமென்று ஒருமலையுண்டு அத்த 
லத்தையடைந்து அம்மலையைச் சூழ்ந்த கிழக்குத்திக்கு தொடங்கி எட்டு 
த்திக்குகளிலுமிருந்து தவம்செய்யுங்களென்றருளிச்செய்தார். எ - று . 

அன்னவயலருணையிற் சீரரியதவமியற்றிடுமவ்வளவேயுங்கள் , மு 
ன்ன ரயிற்கிரியுமெட்டு முகமாகவிளங்கிட்டமூர்த்தியாகு , மன்னமுங்க 
ளரும்பவமுந் தவிருமெனவுரைத்து வெள்ளிமலையிற் சேர்ந்தான் , தன் 
னையடைந்தவர்களெலாந் தனைப்போலவிருக்கவரந்தருகுவானே . 

இ - ள் . அன்னப்பறவைகள் தங்கியவயல் சூழ்ந்க அருணாசலத்தல 
த்திற்குப்போய் நீங்கள் அரியதவத்தைச் செய்யுங்கள் , அப்படிச்செய்த 
வளவிலே அக்கினிசொரூபமாய்விளங்கிய ஒப்பற்ற அம்மலை உங்களுக்கு 
முன்காட்சிகொடுக்கும் 
அப்போது நிலைபெற்றஉங்களுடையபாவமும் 
நீங்குமென்று திருவாய்மலர்ந்துகைலாயத்திற்கெழுந்தருளினார் தம்மி 
டத்திலடைந்தவர்கள் எல்லாரையுந் தம்மைப்போல் உருவத்தையடை 
ந்திருக்க வரமருளிச்செய்யும் பரமசிவன் . எ - று . 

முந்தவசுரரையுமவர் புக்கிரனையு மெரித்தபிரான் மொழிந்தவா 
றே , அந்தவாவனைவருஞ்சென்ற ருணையிலேயரியதவமியற்றினார்க , 

भी 
ந்தவசு மதிதழைக்க வழற்கிரியெட்டுருவாகியிருந்ததங்சே , தந்தவசுரி 
லை புகழ்ந்த கொடுஞ்சாபக்கிரிகளெல்லாந் தள்ளினார்கள். 

இ - ள் . முன்பு அசுரர்களையும் அவர்கள் வாசஞ்செய்துக்கொண் 
டிருந்த திரிபுரங்களையும் , நகைத்தெரித்தசுவாமி அருளிச்செய்த பிர 
காமே இல் வெட்டு வசுக்களும் போய் அருணாசலத்தில் அருமையா 

தவம்செய்தார்கள் இப்பூமிதழைக்கும்படி அக்கினி மலை எட்டு முகமா 
ய்விளங்கியிருந்தது முன்னே தங்களுடைய தவத்தைப் புகழ்ந்து சொல் 
லியதனால்வாத கொடியசாபமென்று சொல்லப்பட்ட மலையைத்தாண் 
டிவிட்டார்கள் அவ்விடத்தில் . எ - று . 

பூகலஞ்சூழ் திசைகளெலாமிருந்தட்ட மூர்த்திதனைப் பூசித்தார் 
க , ளாதலினாற்பழயபலி தமது பதவிகளையடைந்தருள் பெற்றார்க , ளே 
தமறும்படிக்கரிய மறைப்பயனெட்டுருவாகியிருந்தபோதுஞ்,சீதரனு 
ம்பதங்கிரமத்துடனறியான் முடியெனக்குத் தெரிந்ததின்றே . 

இ - ள் . அம்மலையைச்சூழ்ந்த யெட்டுத்திக்குகளிலுமிருந்து வசுக் 
கள் அஷ்டமூர்த்திமாகிய சுவாமியைப்பூசித்தபடியினாலே பழயபடியே 
தம் பதவிகளைப் பெற்றுக்கொண்டு சுவாமிகிருபையும் பெற்றார்கள் கு 
ற்றம் நீங்கும்படி அருமையான வேதப்பொருளாகிய அச்சுவாமியே 
அறியாமறபோனா எனக்கும் முடி தெரியவில்லை . எ - று . 

அ 


க 


பாவந்தீர்த்த சருக்கம் . 


சண்முகனை யளித்தவைந்து முகத்தவனெண்வஈக்கள் செயுந்த 
வத்தினாலே , எண்முகமா யிருந்ததுகண்டொரு முகமாயிழையலர்வா 
ழ்த்தெடுத்தாரென் று , தண்முகனான் குடையபிரான் சனகமுனிக் கு 
ரைத்தருளச்சயிலத் தூடே , பண்முகயா முனையமொழித் திலோர்த்த 
மைசேர் கதையினுமே பகரலுற்றான் . 


இ - ள் . சப்பிரமணியரைப்பெற்ற பரமசிவன் பாட்டு வசுக்களுஞ் 
செய்த தபோ பலத்தினாலே எட்டுமுக மா யிருந்ததைப்பார்த்துத் தே 
வரீர்கருணைபொருந்திய நான்கு முகங்களை யுடைய பிரமன்சனகரிஷி 
குச்சொல்லி அருள்புரிகின்ற அத்திருமலை பில் யாழின்இசைபோன்ற 
சொல்லையுடைய திலோர்த்தமை கதையையும் சொல்லத்தொடங்கினா 
ன் . எ - று . 

கலிவிருத்தம் . 


தேவர்கோன் முன்னமென்னிடத்திற் சேர்ந்துதான் 
பாவம் தீரப்பெரும்பதவிவெண்டியே 
யாவருமருந்தவமியற்றிநாரதற் 
காவது செய்யென்றரைந்துபோ பினான் . 


இ - ள் . பிரமன் சொல்லுவான் இந்திரன் முன்னே என்னிடத்தில் 
வந்து தன்னுடைய பரிசுத்தமான பதவியைச் சிந்தித்தெல்லாரு மரு 
மையான தவத்தைச் செய்கிறார்கள அத்தவம் நிறைவேறாதபடி ஏதா 
வது ஒருவிக்கினம்செய்யவேண்டுமென்று சொல்லிவிட்டுப்போனான் , 

இந்திரன் போனபின்னியக்க மங்கையை 
யந்தரமங்கையராவநாட்டவர் 
சுந்தரக்கடற்புவித்தோகை மாந்தரை 
சுந்தரமுலைச்சியரழகுவாரியே . 

இ - ள் . இந்திரன் போனபிறகு இயக்கலோகத்து பெண்கள் தே 
வலோகத்துப் பெண்கள் நாகலோகத்துப்பெண்கள் அழகமைந்த கட 
ல்சூழ்ந்த பூலோகத்திலுள்ள பெண்கள் மந்தரகிரிபோன்ற முலைகளை 
யுடையவரையரமகளிர் இவர்களுடைய அழகுஎடுத்துக்கொண்டு எ - று . 

குத்தமின்றி திலோர்த்தமையெனும்வஞ்சியை 
யுகுத்தனன் வலிநன்மதியையோட்டினன் 
மிகுத்ததோர்விஞ்சையிற்புலியின் வேட்டுவ 
னகத்துடலழித்துட லளிப்பதென்னவே . 

இ - ள் . குளவிதன்னிடத்திலுள்ள ஒருசாமர்த்திய விசேடத்தினா 
லேபுழுவின் உடலைக்கெடுத்ததற்கு வேறொரு தேகத்தைக் கொடுப்ப 
துபோலத் திலோர்த்தமைபென்னும்பெண்ணை உண்டாக்கினேன் அ 
ப்பொழுதே அவள் மேற்கொண்ட ஆசையால் என்னுடைய வல்லமை 


உச்ச 


அருணாசலபுராணம் . 


கஉ 


கங் 


பையிழந்தேன் ஞானத்திற் செல்லுகின்ற என்னுடைய புத்தியையுந் 
துரத்திவிட்டேன் . எ - று , 

மன்மதன்கணைபினான் மயங்கிடுவாயென்பன் 
றான்மையையறிந்து நான் தனக்குத்தாகையென் 
றென் மனம்பொருந்திலா தென துகையுறான் 
முன்பினினோளிக்கான் முசமுன்தேடினேன். 

இ - ள் மன்மதனுடைய பாணத்தினாலே மயக்கமடைந்துவாடுகி 
ன்ற என்னுடைய யல்பையறிந்து நான் தனக்குத் தந்தையென்று 
என்கருக்துச்கு ஒவ்வாதவளாகியும் , நான்பிடிச்கும்போதுளன்கைக் 
ககப்படாதவளாகியும், எனக்கு முன்னின்றும் ஓரிடத்தில் தானறியா 
தபடி ஒளித்துக்கொள்ள நான்குபக்சங்களிலும் அவளைத் தேடினே 
ன் . எ - று . 

அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
கன்னிமானாகசசென்றாள் கலையகாய்த் தொடர்ந்தேன்பேட்டு , வ 
ன்னியாய் பறந்தாள் சேவல் வ . வமாய்த் தொடர்ந்தேன்மங்கை பின் 
னையோர் கதியக்காணாள் பிறங்கலாமருணை நாதன் , றன்னையேதூரக்க 
ண்டாள் சரணமென்றுரைத்துச் சார்ந்தாள் . 

இ - ள் . அப்படிநான் தேடி அவளக்கண்டுபிடிக்கும்போது பிடிப் 
பரங்குமுன்னே பெண்மானகி ஓடினாள் நான்கலை மானசத் தொடர்ந் 
தேன் அதன்பின் பெண்களியாய்ப்பறத தாள் , நான் ஆன்கிளியாய்ப்பற 
ந்து தொடர்ந்தேன் அததிலோர்த்தமை பிறகு என்கைபி கெப்படாம 
லிருக்கிறதற்கு வேற ,கதியுங் காணாமல் வரு துபபோது மலையுரு 
வாகிய அருணாசலேசரைச் சிறிது தூரத்திற்கண்டு நீரேதஞ்ச மென்று 
சொல்லி அடைந்தாள் . எ - று . 

மாயமால்விடையின்பாகர் வடிவிலாவிடையின்பாகர் 
காபழலானமெய்யர் கானகத்தாடுமையர் 
ஆபுமா ரணத்தின் சோதி யடைக்கலமென்றாளயன் 
சேயிள மயிலைப்போலத் திருச்செவிசாற்றினாளே . 

இ - ள் . மாயஞ்செய்கின்ற விஷ்ணுவாகிய ரிஷபத்தின் மேல் வரு 
கின்றவரேதோற்றத இடையினையுடையபார்வதியைப் பாகத்தில்வை 
த்துக்கொண்டிருப்பவரே சகிக்கும் அக்கினிவடிவமானவரே திருவா 
லங்காட்டினிடத்தில் நடனஞ்செய்த சுவாமியே ஆராய்ந்து தேடுகிற 
வேதத்தைபுடைய சோதியே நானடைக்கல மென்று சகலரையும் ஆ 

கின்ற பரமசிவன் திருச்செவியிற் சொல்லும்படி குழந்தையி னிள 
மையாகிய குசலைச சொல்லைப்போலச்சொன்னாள் . எ - று . 

முருகலர் குழலினாடன் முறையிடுமுறைக்கென்னையன் 
திருவருவளைத்துந் தூய செவிகளாயிருந்தபோது . 


கச 


கரு 


பாவந்தீர்த்த சருக்கம் . 


உசரு 


கர் 


கள 


விரைவின்மால்வரையைக் கீறி வேட்டுவனாகிநாலு 
சுருதிபுஞமலியாகத் தோன்றினன்றோகைபாகன் 

ள் . வாசனையமைந்த புட்ப மாலையை யணிந்த கூந்தலையுடைய 
திலோர்த்தமை முறையிடுதலுக்கு என் சுவாமி அழகிய உருவமெல்லா 
ம்செவிகளானபிருந்தன அதனால சீக்கிரத்தில் மலையைக் கீறி அகினின் 
றும் தாம் வேடவடிவமாகவும் , பார்வதி வேடிச்சிவடிவமாகவும் நாலு 
வேதங்களும்நாய்களாகவும் தோன்றினார்பார்வதிபை இடதுபாகத்தி 
ல்வைவத்துக்கொண்ட பரமசிவனார் . எ - று . 
சூடகச்செங்கைபாகன் சிலையொடுதோன்றும்போதில் 
வாடியமருங் தலாண்மேல் மயக்கமும்வருத்தந் தீர்ந்தே 
நாடியபெருமானம்மை முனியுமென்றஞ்சித்தாழ்ந்தேன் 
வேடனைப்பறவைகண்டால் வெருவுமோவெருவுறாதோ 

இ - ள் . வலை பலை பணிந்த கைபையுடையபார்வதியை ஒருபக்கத்தி 
ல்வைத்துக்கொண்டிருக்கிற பரமசிவன் வேடனாகி வில்லைக் கையிலேக் 
திக்கொண்டு தோன்றியபோது , முனனே நடனஞ்செய்த சுவாமி என் 
னைக் கோபித்துக்கொள்வாரென்று பயந்து வளைகின்ற இடுப்பினையு 
டைய திலோர்த்தமை மேலுண்டாகிய மையலையும் அகனாலுண்டாகி 
யவருத்தத்தையுந்தீர்த்து அச்சுவாமியை வணங்கினேன் வேடனைப்ப 
றவைகண்டால் பயப்படுமோ பயப்படாதோ . எ - று . 

வெற்பெனுமுலையாடன்னை விதித்து விரும்புந் தீமை 
கற்பகோடியி னுந்தீரா தாயினுங்கருணையாமித் 
தற்பர மலைகண்டாயே யாதலாற்றவித்தோம்போவென் 
றற் புதனமொழிந்து மீளப் புகுந்தனனருணைவெற்பில் 

இ - ள் . மலைக்கு நிகராகிய தனத்தைபுடையதிலோர்தமையைப் ப 
டைத்து நீதியே விரும்பு தலா லுண்டாகிய பாவம் கற்பகோடிகாலத்தி 
லுந்தீரமாட்டாது , ஆலுைம் அருளுருவ மாகியும் தாமேபரமாகியும் 
உள்ள இம்மலையை தரிசித்தாயாதலால் , அப்படிப்பட்ட பாவம் தீர்த்து 
விட்டோம் உன்னிடக்கிற்குப்போவென்று திருவாய் மலர்ந்து அம்ம 
லைக்குள் சுவா மறைந்துவிட்டார்.எ - று . 

கலிவிருத்தா 
கன்னைபறியாமல் வினை சாருமுடறானுந் 
தென்னருணைசேரிலது தீருவது திண்ண 
மின்னல் வினையற்ற தனி லெண்ணியது பெற்றார் 
முன்னமுளரென்றயன் முனிக்குமொழிகின்றான் . 

இ - ள் . ஒருவனுக்கு புத்திபூருவமாக வந்தபாவம்.அவன் அழகு 
பொருந்திய யருணாசலத்தையடைந்தால் தீரும் அதுநிச்சயமே முற்கா 
லத்திலும் அநேகர் தங்களுடைய வினையை நீக்கி அத்தலத்தில் நாங்கள் 
நினைத்தவரம் பெற்றுக்கொண்டார்களென்று பிரமன்சனகரிஷிக்கு 
ருகதைசொல்லுகின்றான் . எ - று . 


கஅ 


உசன் 


அருணாசலபுராணம். 


உக 


கற்பமுடிவாகு மிருள் பெயர்ந்து புலர்காலத் 
தற்பவிருணின்றது மன் னாளிரையினாலே 
சொற்பறவைமாயனுண ராதுது பில்கொள்ளச் 
சிற்பரமயோகியர்கள் செம்மலை நினைத்தார் 

இ - ள் . முற்காலத்தில் பரமசிவனுடைய திருவிளையாட்டினால்கற் 
பகாலம் முடிவுற்று மகத்தாகிய அந்தகாரம் நீங்கி வெளிச்சமுண்டாகிற 
காலத்தில் அவ்வந்தகாரத்திற் கொஞ்சம்கின்ற அக்காலத்தில் இதனை 
யறியாமல் விஷணுசமுத்திரத்தில் நித்திரைசெய்துக் கொண்டிருக்க 
மேன்மையான சின்மபமாகிய யோகியர்கன் பரமசிவனை நினைத்தார் 
கள் . எ - று . 

உய 
அத்தனடியார்கடம் தாணவ மறுக்குஞ் 
சுத்தனழலானதொந சோதிவடிவானோ 
னெத்தலமுமெத்திசையு மெங்கும் வெளியானோ 
னுய்த்தபொறி தம்மினுள வாயுவுல கெல்லாம் . 

இ - ள் . எல்லாச்சீவராசிகளுக்கும் பிகாவாகிபும் தமதடியார்களு 
டைய ஆணவமலத்தைக்கெடுக்கின்ற பரிசுத்தராகிபுமிருக்கும் பரம 
சிவன் நெருப்புமாகிய ஒருசோதிருடத்தை யடைந்தார் எத்தலக்களி 
லும் எத்திக்குகளிலு மற்ற மவ் விடங்களிலும் ஆகாயமேதமக்குருவா 
கிய அச்சுவாமி அப்போதுசிந்திய பொறிகளாலே உலகமெல்லாம் 
உண்டாயின . எ - று . 

ஊழி முடிவாபிருள் புலர்ந்து முணராதே 
யாழி நிசையிற்றுயிலு மச்சு தனையெய்தி 
உாழியெனயோகிய ரெழுப்புரலுமாயன் 
பாழியிலுதின்றதி பயத்துடனெழுந்தான் . 

இ - ள் . ஊழிகாலமுடிந்து மகத்தாகிய அந்தகாரம் நீங்கியும் அறி 
யாமல் சமுத்திரத்தில் நித்திரை செய்யவும் விஷ்ணுவினிடத்தில் வந்து 
வாழியென்று சொல்லி யோகியர்கள் எழுப்புதலும் அவ்விஷ்ணுசர்ம் 
பசயனத்தினின்றும் அதிகபயத்துடனெழுந்திருந்தார் . எ - று . 

வையக மளிக்க மல ரோனையுகவாதே 
பையரவின் மிக்கது பில் கொண்டபரிசாலே 
வெய்ய புன்வினைத்தொழில் விளைத்தனனென்னத்துன் 
றைபுணர்வ மஞ்சியென தையனை நினைந்தான் . 
இ - ள் .உலகமுண்டாகும் பொருட்டு பிரமனைசிருஷ்டிக்காமல்படத் 
தயுடைய பாம்பின்மேல் நித்திரைசெய்த தன்மையினாலே வெம்மை 
யாகிய தீவினையைச் சம்பாதித்துக் கொண்டேனென்று ஐம்பொறிக 
தத்தங்கியயென்னுடைய ஆண்டவனாகியசு வாமியைநினைத்தார். எ - று , 
அன்பர்கருதிற்கடுமை யாயெதிருவந்தே 
துன்பையகல்விக்குமது தூததொழியிலானாள 
வன்படிகவெற்புமிசை மன்னுடர்போல 
மின்படரு மேனியுடன் வெள்விடையில்லந்தான் . 


பாவந்தீர்த்த சருக்கம் . 


உச எ 


ம 


உரு 


-ள் . அடியார்கள் நினைத்தால் சீக்கிரத்தில் தானே அவர்களுக் 
கு எதிராகத்தோன்றித் துன்பங்களை நீக்குவதே தமக்குப் பரிசுத்த 
மாகிய தொழிலாகக் கொண்ட பரமசிவன் வன்மையாகிய படிக மலை 
யின்மேல் விளங்கும் சோதிபோல் வெண்மையாகிய ரிஷபத்தின் மே 
ல் மின்போன்ற நிரத்தோடும் எழுந்தருளிவந்தார் எ - று . 

பொருக்கெனவெழுந்தடி பணிந்தருள் புகழ்ந்தே 
யருக்கிய முதற்புரி யருச்சனையினாலே 
யுருக்கியென் வினைத்தொட ரொருத்தளியென்றா 
னெருக்கணி தவானிவை யெடுத்துமொழிகின்றான் . 

இ - ள் . அப்படி பரமசிவன் ரிஷபவாகனத்தில் எழுந்தருளி வந் 
வுடனே விஷ்ணு சீக்கிரத்தில் எழுந்து திருவடிக் கமலங்களுக்கு வந் 
தனஞ்செய்து அவருடைய திவ்வியகி நபையைப்புகழ்ந்து அவருக்கு 
அர்க்கிய முதலிய பூசைகளினாலே சுவாமி பினுடைய திருவுள்ளத்கை 
இளகச்செய்து எனக்கு நித்திரையினால் வந்தவினையை நீக்கி அருள் 
செய்ய வேண்டுமென்றார் எருக்கம்பூமாலையைத் சரிக்கும் சுவாமி 
இவைகளைச் சொல்லத்தொடங்கினா எ - று . அர்க்கியம் முதலாயின் 
என்பன அர்க்கியம் , பாத்தியம் ஆசமனமாம் . 

வாசிமதமேமுதன் மகம்பலசெய்தாலும் 
பாதமகலா தவினை பற்றுதலாலெண்ணித் 
தேசுமிகுதென்றிசை செறிந்தருணை தன்னிற் 
பூசைபுரி விட்டுவினை போகுமுனையென்றான் . 

இ - ள் . ஒருவன் தனக்குண்டான வினையை நீக்கும்படி நினைத்து 
அஸ்வமேதமுதலிய பலயாகங்களைச் செய்தாலும் அது பாகாது ஆ 
கையினாலே சோதிமயமாகிய தெற்குத் திசையில் விளங்கும் அருணா 
சலத்திற்குப் போய் பூசை செய்தால் உன்னைவிட்டு வினைபோம் என்றார் 
பரமசிவனார் 17 - று . 

நாறுபொழிலகநகரு நாமும்வடிவொன்றே 
வேறலவ தன்பெருமை வேதமுண தாரால் 
நீறுபுனைவோர்கணவிர்பல தொண்ணூற் 
றாறு பிரமாவதி லருச்சனை புரிந்தீர் 

இ - ள் . வாசனையுடைய சோலைகள் சூழ்ந்த அவ்வருணாசலத்திற் 
கும் எனக்கும் வடிவம் ஒன்று தான் பேதமன்று அதனுடைய பெரு 
மையை வேதங்களும் அறியமாட்டா விபூதியை முக்கியமாகத் தரிக் 
கும் யோகியர்களும் விட்டுணுக்களாகிய நீங்கள்பலரும்தொண்ணூற் 
றாறு பிரமர்களும் அத்தலத்தினில் பூசை செய்தீர்கள் எ - று . 

முற்றிழையுரோகிணியு முலைக்கிடையின்மூழ்கா 
மற்றவிருப்பத்தறுவர் வாழ்வையுமறந்தான் 
கற்றைமதிதக்கனுடல் கன்றுறசபித்தான் 
அற்றமதியப்பதியி லத்துயரொழித்தான் 


உசு 


உசஅ 


அருணாசல புராணம் . 


2 € 


இ - ள் . சந்திரநன்றாக வேலை தீர்ந்த ஆபரணங்களையுடைய உரே 
கிணி தனங்களின் போகத்தைவிரும்பி மற்ற இருபத்தாறு நாயகிகள் 
டைய போகவாழ்வுகளையு மறந்துவிட அதைமுன்சொன்ன இருப 
தேழு பெண்களுக் குந் தந்தையாகிய தக்கன் கேள்விப்பட்டு எல்லா ந 
யகிகளிடத்தும் விருப்பம்வையாமல் ஒருத்தியின் மேல்மாத்திரம் வை 
த்ததனால் அவனுடன் குன்றிப் போகக்கடவதென்று சபித்தான் , அ 
சாபத்தை யடைந்தசந்திரன் அவ்வருணாசலத்தில் வந்து அத்துன்பத் 
தை நீக்கிக்கொண்டான் எ - று . 

நினைப்பளவின் முத்திதரு நீணகரமுற்றே 
மனக்குறை தவிர்த்திடுதி பெனறிரை மறைந்தா 
எனற்கிரியை நாடியரி யாத்திரை பினண்ணி 
சுளைக்க மலவாசமிகு சோணகிரிகண்டான் . 

ஓ - ள் . நினைத்தமாத்திரத்தில் முத்தியைக் கொடுக்கும் அநணா 
சலமென்றும் அத்தலத்திற்குப்போய் மனக் குறையை நீக்கிக் கொள் 
ளென்று சுவாமிறைந்தார் . விட்டுணு அக்கினிவடிவமாகிய மலையை 
த்தியாணஞ்செய்து அதுவிளங்குந் தென்றிசையையடைந்து சுனையி 
லிருக்கும் தாமரைப்பூவின் வாசனைமிகுந்த அத்தலத்தைக் கண்டார் 


எ - று . 


உல 


7.ய 


ஈசர்வடிவானமலை கண்டினிதிரைஞ்சித் 
தேசுமிகுநன்னகர் சொரிந்து மகிழ்வாகி 
வாசவந்தடத்திடை படிந்து வலமாகிய 
பூசனை புரிந்து வினை டோயமலனானான் . 

இ - ள் . மலைவடிவமாகிய ஈவாமியைத் தரிசித்து அன்போடு பணி 
ந்து ஒளியமர்த்த அத்தலத்திற்குப் போய்ச் சந்தோஷ மடைந்து இந்திர 
தீர்த்தத்தில் முழுகிக்கிரிப்பிரதக்ஷணம்வந்து பூசைசெய்துக்கொண்டு 
வரத்தமமுடைய வினைநீங்கி விட்டுணுபரிகத்தனானான் எ - று . 

மேவியகருணைப்பதியின் மிகப்புகழமாயன் 
பாவமகல்வித்திடு பலத்கினையுரைத்துத் 
தாவிவுமைபாகமுறை சோணகிரிநாத 
னாவியின் மகிழ்ச்சியையு நான்முகனுரைப்பான் . 

இ - ள் . மிகுந்த புகழையுடையவிஷ்ணு அநணாலத்துக்குப்போ 
ய் தம்முடையபாவத்தைநீக்கி அவர் அடைந்த பலனைப்பிரமன் சனா 
ரிஷிக்குச் சொல்லிப் பார்வதி ஒருபுரத்தில் வாசஞ்செய்ான்ற அருணா 
சலேசர் புகுபூனையினாலே அடைந்த சந்தோஷத்தையுஞ் சொல்லத 
தொடங்கினார் எ - று . 

பன்னிரண்டாவது . 
பாவந்தீர்த்தசருக்கம் முற்றிற்று . 


ஆக திருவிருத்தம் - 649 . 


வ 


சிவமயம் . 
பதின் மூன்றாவது . 
புளகாதிபன் சருக்கம் . 


எழுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
உறுவுபலவேறுபுனை புளகனெனுமோரசுர னொரு பொழுது நாவி 
வடிவா , மருணைகிரிமீதுலவி யரியபுழுகே சிரிய திகபலமாயவனியோ 
ர் , வெருமவிமையோர்முனிவ ரொருவரொழியாதழியு வினை புரிகை 
யாயலவரெலாங் , கருணைமலை போலிமைய மலைய மலைபாகருரை கயி 
லை மலைமேவிமொழிவார் . 

இ - ள் . நினைத்தபடி வெவ்வேறே உருவங்களையெடுத்துக் கொள்ள 
வல்லமையுள்ள புளகனென்னும் ஓரசுரன் ஒருநாள் புழுகுபூனை உருவ 
மடைந்து வெவ்வியதிறத்தையுடைய அம்மலையின் மேல் உலாவிக்கொ 
ண்டு புழுகைச் சிதறியபடியால் , சுவாமியினால் அதிகபலம் பெற்றும்பூ 
மியிலுள்ளவர்கள் பயப்படவும், தேவர்கள் முனிவர்களெல்லாரும் து 
ன்பப்படவுவும் , துற்கிருத்தியம் செய்வதனாலே அவர்களெல்லாம் இமய 
பருவதராஜனுடைய புத்திரியாகிய பார்வதியை ஒருபாகத்தில் வைத் 
தருளியகருணை மேைபான்ற பரமகிவன் எழுந்தருளியிருக்கின்ற கை 
லாயகிரிக்குப் போய்ச் சொல்லுவார்கள் . எ - று . 


புளகனெனு மோரசுரர் மிருகவடிவாகிவதை புரியவுலகேழுமு 
றைபோய் , விளை துயரமாயினர்க ளெனவுமை செய்தாதவர்கள் விமலன் 
வரோபுேகல்வா ,பளலின் மணமான புழு வருணகிரிமீதுறவி யதிகால 


உகய 


அருணாசல புராணம் . 
மாய் மருவினா, னெளிதிலழியாதவனு மினியகதியேறருமையிடரலையி 
லேறவிடுவோம் . 


இ - ள் . புளகனென்னும் ஒரு அரசன் புழுகுபூனை வடிவங்கொண்டு 
ஏழுலகங்களிலும் முறையேபுகுந்து சீவராசிகளையும் வதைசெய்ய.அத 
னால் எல்லாரும் துன்பமடைந்தார்களென்று வந்தவர்கள் சொல்லிக் 
கொள்ளப் பரமசிவன் அவர்களோடு திருவாய் மலர்ந்தருளுவார் , மண 
ம்வீசம் அளவில்லாத புழுகைநமதுருவாகிய அருணாசலத்திற்சிதறிய 
தனால் அதிகபலம் அடைந்திருக்கிறான் , அப்படிப்பட்டவன் எளிதில் 
அழியமாட்டான் , ஆனபடினாலே அவனைமோட்சத்தில் அடைவித்து 
உங்களை துக்கசமுத்திரத்தினின்றும் கரையேற்றுவோம் , எ - று , 


மேவுமெனவோதியரு ளோடு புளகாதிபனை வே தமுதல் கூவியவு 
ணா, காவிவடிவாகியவு நாவிவிடுவாயென்றுநாவிவடிவான்மொழிகுவா 
ன் , பாவையொருபாகரரு ணாலயபுராதன பராபரவிலோச னருளா 
ல் , ஏவளெளியேன் மொழியு மாறுதவனேவிறைவ னீரடியின் மீது தொ 
ழுதே . 


இ - ள் . நீங்கள் உங்களிடத்திற்போய்ச் சேருங்களென்று விடை 
கொடுத்தருளி மிக்கக்கிருபையோடு புளகனென்னும் அவ்வரசனைவே 
தமுதலாகிய பரமசிவன் அழைத்து அசுரனே புழுகுபூனை வடிவங் 
கொண்ட உன்பிராணனை விடென்று சொல்லிய அளவில் அவ்வசு 
ரன் சொல்லுவான் பார்வதியை யொருபாகத்திற் கொண்டருளி 
யவரே கிருபைக்கு இடமா யிருக்கின்றவரே பழமை யானவரே 
நெற்றிக் கண்ணையுடையவரே உமக்குஏவல் செய்தற் குறிய யெளி 
யேன் கேட்டுக் கொள்ளுகிற வரங்கொடுத்தருளு மென்று சுவா 
மி இரண்டு திருவடிகளுக்கும் வந்தனஞ் செய்து சொல்லுவான் . 


எ - று . 


ந . 


என துகிளையாமிருக துனதுதிருமேனி புகவினிய புழுகாதியொ 
ருபேர் , பினையவெனவேபரவி யுயிர்விடலு நாவிகதி புகுதவிரையோ 
னருளினான் , மனமுருகியோமுனிவ ரிமையவர்கண் மானிடர்கரை மதி 
முடியின் மேலனியவே , அனவரதமான்மழுவு மிமாலமுமாலயமதருவி 
பனவே பெருகுமே , 


இ - ள் . நானெடுத்த உருவமாகிய புழுகுபூனையின் மரபினால் உண் 
டாகின்றபுழுகு உம்முடைய திருமேனி ஏற்றுக்கொள்ளவும் அதனால் 
புழுகணி யிறைவனென்று ஒருநாத்தை நீர் தரித்துக்கொள்ளவும் , அ 
ருள்செய்யவேண்டுமென்று வணங்கி நாவிவுயிர் விட்டவுடனே . அ 


புளகாதிபன் சருக்கம் . 


உருக 


வசுரன் கதிசேரும்படி சுவாமியனுக்கிரகஞ்செய்தார் அப்படி அவனை 
இரட்சித்ததும் கண்டு முனிவர்களும் தேவர்சளும் மனிதர்சளும் மன 
வருத்தமடைந்து சந்திரனைத்தரித்த சுவாமிகரத்தில் புமுகுகாப்புச்சா 
த்த , எப்போது அப்புழுகுகரைந்து பனிநீரோடு சுவாமி ஆலயம் அ 
ருவியை யுடையதாகப் பெருமியோடும் எ - று . 


புழுகுபனிநீர்களபப்பனுவளவதேனுமிறை புனையும்வகையாலு 
தவினோர் , விழிகுளிரநாடிபரனிணையடி களேபரவி வினவிாகள் வீடுபெ 
றுவா , ருழைமருவுபாணிபினர் சரி தமிதுவாகுமென வுவகையுடனே 
யுரைசெய்தான் , மொழியுமலராலயனை முனிவருடனேசனக முனிபு 
கழ்வினோடு தொழுதான் , 


. 


மடைந 


இ - ள் . புழுகும்பனி நீரும் கூட்டு வர்க்சச்சந்தனமுமாகிய இவை 
களில் அணுவளவேனும் சுவாமி ஒப்புக்கொள்ளும்படி செய்தவர்க 
ளும கண்கள் களிப்படையும்படியாகத் தரிசித்துச் சுவாமி திருவடி 
களை வணங்கி அவர்சரித்திரத்தைக் கேட்டவர்களும் மோட்ச மடை 
தார்கள் மானைக்கரத்தில் வைத்தருளிய பரமசிவனுடைய திவ்வியசரி 
த்திரமிதுவாமென்று சந்தோஷமாய் அப்பிரமன் சொல்ல அப்படி 
சொல்லிய பிரமனைசனகரிஷி முனிவர்களோடு தோத்திரஞ் செய்து 
வணங்கினான் எ - று . 

கலி விருத்தம் . 


( 5 ) 


அஞ்செழுத்தும் வாழி வாழி யருணை வாழி யருணையான் 
கஞ்சமுற்ற சரணப் வாழி கருணைவாழி கருணைபொன் 
மஞ்சுபெற்ற வானம்வாழி வையம்வாழி வையமேற் 
றஞ்சுமுற்ற நீரும்வாழி சைவம்வாழி வாழியே. 


இ - ள் . பாவங்களைப் போக்கக்காரணமான பஞ்சாக்ஷரம் வாழ்க 
அருணாசலத்தலம்வாழ்க , அருணாசலேசருடைய தாமரை மலர்போ 

ற திருவடிகள் வாழ்க , அச்சுவாமி கிருபைவாழ்க , அக்கருணைபோ 
ன்ற அழகாகிய மேகவருஷம்வாழ்க , பூலோக மவாழ்க , பூமியில் உயி 
ர்களுக்குப் பற்றுக்கோடாகிய திருநீறு வாழ்க , சைவசைமயம் வாழ்க 


ன்ற 


எ - று . 


கள் 


ஞானம்வாழி நன்மைவாழி நாடுராச நீதிசீர் 
தானம்வாழி தருமம்வாழி சகலவேத வாகமங் 
கானம்வாழி கல்விவாழி கற்றறிந்த கேள்வியன் 
பானவேர்கள் வாழியீச னடியர்வாழி வாழியே. 


இ - ள் . ஞானம் வாழ்க , நன்மைவாழ்க ,நாடும் இராசனும் அவ 
னுக்குரிய நீதியும் கீர்த்தியும் , தானமும் வாழ்க , தருமம் வாழ்க , உண் 


உருட் 

அருணாசல புராணம் . 
மையாகிய வேரமும் ஆகமங்களும்வாழ்க , சங்கீதம்வாழ்க, கற்றவித் 
தைகளும் வாழ்க , அவைகளைக் கற்றறிந்தும் கேள்விப்பட்டும் யாவரி 
டத்தும் அன்பு உண்டானவர்கள் வாழ்க , பரமசிவன் அடியார்கள் 
வாழ்க , வாழ்க , எ - று . 


எ 


அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம். 
இக்கதை படித்தோர்சேட்டோ ரெழுதினோ ரெழுதிவைத்தோர் 
கமைக்கடல் சூழ்ந்த விந்தவையக முழுதுங்காத்துத் , தக்கசந்தான 
போக சவுக்கியந் தழைய வாழ்ந்து , திக்கருணேசரன்பாற் சிவபதம் 
பெறுவர்தாமே . 


இ - ள் . இவ்வருணாஜலத்தின் மான்மியத்தைப் படித்தவர்களும் 
கேட்டவாகளும் எழுதினவர்களும் எழுதிவைத்துக் கொண்டவ 
ளும் , கரியகடல் சூழ்ந்த பூமிமுழுதும் காத்துத்தகுந்த புத்திரசம்பத் 
தும் போக சௌரியமும் தழைக்கும்படியாக வாழ்ந்து யாவருக்கும் 
ஆதாரமாகிய அருணாசலேசர் கிருபையினால் சிவபதம் அடைவார் 

அ 
பதின்மூன்றுவது . 
புளகாதிபன் சருக்கம் . 

முற்றிற்று. 


கள் எ - று . 


भ 


அருணாசலபுராணம் மூலமும் உரையும் , 

முற்றிற்று , 


பர்பிர முட்பட சருக்கம் பதினான்குக்கும் 
ஆக திருவிருத்தம் - களச கா . 

திருச்சிற்றம்பலம். 


பாவந்தீர்த்த சருக்கம் . 


உச எ 


ம 


உரு 


-ள் . அடியார்கள் நினைத்தால் சீக்கிரத்தில் தானே அவர்களுக் 
கு எதிராகத்தோன்றித் துன்பங்களை நீக்குவதே தமக்குப் பரிசுத்த 
மாகிய தொழிலாகக் கொண்ட பரமசிவன் வன்மையாகிய படிக மலை 
யின்மேல் விளங்கும் சோதிபோல் வெண்மையாகிய ரிஷபத்தின் மே 
ல் மின்போன்ற நிரத்தோடும் எழுந்தருளிவந்தார் எ - று . 

பொருக்கெனவெழுந்தடி பணிந்தருள் புகழ்ந்தே 
யருக்கிய முதற்புரி யருச்சனையினாலே 
யுருக்கியென் வினைத்தொட ரொருத்தளியென்றா 
னெருக்கணி தவானிவை யெடுத்துமொழிகின்றான் . 

இ - ள் . அப்படி பரமசிவன் ரிஷபவாகனத்தில் எழுந்தருளி வந் 
வுடனே விஷ்ணு சீக்கிரத்தில் எழுந்து திருவடிக் கமலங்களுக்கு வந் 
தனஞ்செய்து அவருடைய திவ்வியகி நபையைப்புகழ்ந்து அவருக்கு 
அர்க்கிய முதலிய பூசைகளினாலே சுவாமி பினுடைய திருவுள்ளத்கை 
இளகச்செய்து எனக்கு நித்திரையினால் வந்தவினையை நீக்கி அருள் 
செய்ய வேண்டுமென்றார் எருக்கம்பூமாலையைத் சரிக்கும் சுவாமி 
இவைகளைச் சொல்லத்தொடங்கினா எ - று . அர்க்கியம் முதலாயின் 
என்பன அர்க்கியம் , பாத்தியம் ஆசமனமாம் . 

வாசிமதமேமுதன் மகம்பலசெய்தாலும் 
பாதமகலா தவினை பற்றுதலாலெண்ணித் 
தேசுமிகுதென்றிசை செறிந்தருணை தன்னிற் 
பூசைபுரி விட்டுவினை போகுமுனையென்றான் . 

இ - ள் . ஒருவன் தனக்குண்டான வினையை நீக்கும்படி நினைத்து 
அஸ்வமேதமுதலிய பலயாகங்களைச் செய்தாலும் அது பாகாது ஆ 
கையினாலே சோதிமயமாகிய தெற்குத் திசையில் விளங்கும் அருணா 
சலத்திற்குப் போய் பூசை செய்தால் உன்னைவிட்டு வினைபோம் என்றார் 
பரமசிவனார் 17 - று . 

நாறுபொழிலகநகரு நாமும்வடிவொன்றே 
வேறலவ தன்பெருமை வேதமுண தாரால் 
நீறுபுனைவோர்கணவிர்பல தொண்ணூற் 
றாறு பிரமாவதி லருச்சனை புரிந்தீர் 

இ - ள் . வாசனையுடைய சோலைகள் சூழ்ந்த அவ்வருணாசலத்திற் 
கும் எனக்கும் வடிவம் ஒன்று தான் பேதமன்று அதனுடைய பெரு 
மையை வேதங்களும் அறியமாட்டா விபூதியை முக்கியமாகத் தரிக் 
கும் யோகியர்களும் விட்டுணுக்களாகிய நீங்கள்பலரும்தொண்ணூற் 
றாறு பிரமர்களும் அத்தலத்தினில் பூசை செய்தீர்கள் எ - று . 

முற்றிழையுரோகிணியு முலைக்கிடையின்மூழ்கா 
மற்றவிருப்பத்தறுவர் வாழ்வையுமறந்தான் 
கற்றைமதிதக்கனுடல் கன்றுறசபித்தான் 
அற்றமதியப்பதியி லத்துயரொழித்தான் 


உசு 


உசஅ 


அருணாசல புராணம் . 


2 € 


இ - ள் . சந்திரநன்றாக வேலை தீர்ந்த ஆபரணங்களையுடைய உரே 
கிணி தனங்களின் போகத்தைவிரும்பி மற்ற இருபத்தாறு நாயகிகள் 
டைய போகவாழ்வுகளையு மறந்துவிட அதைமுன்சொன்ன இருப 
தேழு பெண்களுக் குந் தந்தையாகிய தக்கன் கேள்விப்பட்டு எல்லா ந 
யகிகளிடத்தும் விருப்பம்வையாமல் ஒருத்தியின் மேல்மாத்திரம் வை 
த்ததனால் அவனுடன் குன்றிப் போகக்கடவதென்று சபித்தான் , அ 
சாபத்தை யடைந்தசந்திரன் அவ்வருணாசலத்தில் வந்து அத்துன்பத் 
தை நீக்கிக்கொண்டான் எ - று . 

நினைப்பளவின் முத்திதரு நீணகரமுற்றே 
மனக்குறை தவிர்த்திடுதி பெனறிரை மறைந்தா 
எனற்கிரியை நாடியரி யாத்திரை பினண்ணி 
சுளைக்க மலவாசமிகு சோணகிரிகண்டான் . 

ஓ - ள் . நினைத்தமாத்திரத்தில் முத்தியைக் கொடுக்கும் அநணா 
சலமென்றும் அத்தலத்திற்குப்போய் மனக் குறையை நீக்கிக் கொள் 
ளென்று சுவாமிறைந்தார் . விட்டுணு அக்கினிவடிவமாகிய மலையை 
த்தியாணஞ்செய்து அதுவிளங்குந் தென்றிசையையடைந்து சுனையி 
லிருக்கும் தாமரைப்பூவின் வாசனைமிகுந்த அத்தலத்தைக் கண்டார் 


எ - று . 


உல 


7.ய 


ஈசர்வடிவானமலை கண்டினிதிரைஞ்சித் 
தேசுமிகுநன்னகர் சொரிந்து மகிழ்வாகி 
வாசவந்தடத்திடை படிந்து வலமாகிய 
பூசனை புரிந்து வினை டோயமலனானான் . 

இ - ள் . மலைவடிவமாகிய ஈவாமியைத் தரிசித்து அன்போடு பணி 
ந்து ஒளியமர்த்த அத்தலத்திற்குப் போய்ச் சந்தோஷ மடைந்து இந்திர 
தீர்த்தத்தில் முழுகிக்கிரிப்பிரதக்ஷணம்வந்து பூசைசெய்துக்கொண்டு 
வரத்தமமுடைய வினைநீங்கி விட்டுணுபரிகத்தனானான் எ - று . 

மேவியகருணைப்பதியின் மிகப்புகழமாயன் 
பாவமகல்வித்திடு பலத்கினையுரைத்துத் 
தாவிவுமைபாகமுறை சோணகிரிநாத 
னாவியின் மகிழ்ச்சியையு நான்முகனுரைப்பான் . 

இ - ள் . மிகுந்த புகழையுடையவிஷ்ணு அநணாலத்துக்குப்போ 
ய் தம்முடையபாவத்தைநீக்கி அவர் அடைந்த பலனைப்பிரமன் சனா 
ரிஷிக்குச் சொல்லிப் பார்வதி ஒருபுரத்தில் வாசஞ்செய்ான்ற அருணா 
சலேசர் புகுபூனையினாலே அடைந்த சந்தோஷத்தையுஞ் சொல்லத 
தொடங்கினார் எ - று . 

பன்னிரண்டாவது . 
பாவந்தீர்த்தசருக்கம் முற்றிற்று . 


ஆக திருவிருத்தம் - 649 . 


வ 


சிவமயம் . 
பதின் மூன்றாவது . 
புளகாதிபன் சருக்கம் . 


எழுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
உறுவுபலவேறுபுனை புளகனெனுமோரசுர னொரு பொழுது நாவி 
வடிவா , மருணைகிரிமீதுலவி யரியபுழுகே சிரிய திகபலமாயவனியோ 
ர் , வெருமவிமையோர்முனிவ ரொருவரொழியாதழியு வினை புரிகை 
யாயலவரெலாங் , கருணைமலை போலிமைய மலைய மலைபாகருரை கயி 
லை மலைமேவிமொழிவார் . 

இ - ள் . நினைத்தபடி வெவ்வேறே உருவங்களையெடுத்துக் கொள்ள 
வல்லமையுள்ள புளகனென்னும் ஓரசுரன் ஒருநாள் புழுகுபூனை உருவ 
மடைந்து வெவ்வியதிறத்தையுடைய அம்மலையின் மேல் உலாவிக்கொ 
ண்டு புழுகைச் சிதறியபடியால் , சுவாமியினால் அதிகபலம் பெற்றும்பூ 
மியிலுள்ளவர்கள் பயப்படவும், தேவர்கள் முனிவர்களெல்லாரும் து 
ன்பப்படவுவும் , துற்கிருத்தியம் செய்வதனாலே அவர்களெல்லாம் இமய 
பருவதராஜனுடைய புத்திரியாகிய பார்வதியை ஒருபாகத்தில் வைத் 
தருளியகருணை மேைபான்ற பரமகிவன் எழுந்தருளியிருக்கின்ற கை 
லாயகிரிக்குப் போய்ச் சொல்லுவார்கள் . எ - று . 


புளகனெனு மோரசுரர் மிருகவடிவாகிவதை புரியவுலகேழுமு 
றைபோய் , விளை துயரமாயினர்க ளெனவுமை செய்தாதவர்கள் விமலன் 
வரோபுேகல்வா ,பளலின் மணமான புழு வருணகிரிமீதுறவி யதிகால 


உகய 


அருணாசல புராணம் . 
மாய் மருவினா, னெளிதிலழியாதவனு மினியகதியேறருமையிடரலையி 
லேறவிடுவோம் . 


இ - ள் . புளகனென்னும் ஒரு அரசன் புழுகுபூனை வடிவங்கொண்டு 
ஏழுலகங்களிலும் முறையேபுகுந்து சீவராசிகளையும் வதைசெய்ய.அத 
னால் எல்லாரும் துன்பமடைந்தார்களென்று வந்தவர்கள் சொல்லிக் 
கொள்ளப் பரமசிவன் அவர்களோடு திருவாய் மலர்ந்தருளுவார் , மண 
ம்வீசம் அளவில்லாத புழுகைநமதுருவாகிய அருணாசலத்திற்சிதறிய 
தனால் அதிகபலம் அடைந்திருக்கிறான் , அப்படிப்பட்டவன் எளிதில் 
அழியமாட்டான் , ஆனபடினாலே அவனைமோட்சத்தில் அடைவித்து 
உங்களை துக்கசமுத்திரத்தினின்றும் கரையேற்றுவோம் , எ - று , 


மேவுமெனவோதியரு ளோடு புளகாதிபனை வே தமுதல் கூவியவு 
ணா, காவிவடிவாகியவு நாவிவிடுவாயென்றுநாவிவடிவான்மொழிகுவா 
ன் , பாவையொருபாகரரு ணாலயபுராதன பராபரவிலோச னருளா 
ல் , ஏவளெளியேன் மொழியு மாறுதவனேவிறைவ னீரடியின் மீது தொ 
ழுதே . 


இ - ள் . நீங்கள் உங்களிடத்திற்போய்ச் சேருங்களென்று விடை 
கொடுத்தருளி மிக்கக்கிருபையோடு புளகனென்னும் அவ்வரசனைவே 
தமுதலாகிய பரமசிவன் அழைத்து அசுரனே புழுகுபூனை வடிவங் 
கொண்ட உன்பிராணனை விடென்று சொல்லிய அளவில் அவ்வசு 
ரன் சொல்லுவான் பார்வதியை யொருபாகத்திற் கொண்டருளி 
யவரே கிருபைக்கு இடமா யிருக்கின்றவரே பழமை யானவரே 
நெற்றிக் கண்ணையுடையவரே உமக்குஏவல் செய்தற் குறிய யெளி 
யேன் கேட்டுக் கொள்ளுகிற வரங்கொடுத்தருளு மென்று சுவா 
மி இரண்டு திருவடிகளுக்கும் வந்தனஞ் செய்து சொல்லுவான் . 


எ - று . 


ந . 


என துகிளையாமிருக துனதுதிருமேனி புகவினிய புழுகாதியொ 
ருபேர் , பினையவெனவேபரவி யுயிர்விடலு நாவிகதி புகுதவிரையோ 
னருளினான் , மனமுருகியோமுனிவ ரிமையவர்கண் மானிடர்கரை மதி 
முடியின் மேலனியவே , அனவரதமான்மழுவு மிமாலமுமாலயமதருவி 
பனவே பெருகுமே , 


இ - ள் . நானெடுத்த உருவமாகிய புழுகுபூனையின் மரபினால் உண் 
டாகின்றபுழுகு உம்முடைய திருமேனி ஏற்றுக்கொள்ளவும் அதனால் 
புழுகணி யிறைவனென்று ஒருநாத்தை நீர் தரித்துக்கொள்ளவும் , அ 
ருள்செய்யவேண்டுமென்று வணங்கி நாவிவுயிர் விட்டவுடனே . அ 


புளகாதிபன் சருக்கம் . 


உருக 


வசுரன் கதிசேரும்படி சுவாமியனுக்கிரகஞ்செய்தார் அப்படி அவனை 
இரட்சித்ததும் கண்டு முனிவர்களும் தேவர்சளும் மனிதர்சளும் மன 
வருத்தமடைந்து சந்திரனைத்தரித்த சுவாமிகரத்தில் புமுகுகாப்புச்சா 
த்த , எப்போது அப்புழுகுகரைந்து பனிநீரோடு சுவாமி ஆலயம் அ 
ருவியை யுடையதாகப் பெருமியோடும் எ - று . 


புழுகுபனிநீர்களபப்பனுவளவதேனுமிறை புனையும்வகையாலு 
தவினோர் , விழிகுளிரநாடிபரனிணையடி களேபரவி வினவிாகள் வீடுபெ 
றுவா , ருழைமருவுபாணிபினர் சரி தமிதுவாகுமென வுவகையுடனே 
யுரைசெய்தான் , மொழியுமலராலயனை முனிவருடனேசனக முனிபு 
கழ்வினோடு தொழுதான் , 


. 


மடைந 


இ - ள் . புழுகும்பனி நீரும் கூட்டு வர்க்சச்சந்தனமுமாகிய இவை 
களில் அணுவளவேனும் சுவாமி ஒப்புக்கொள்ளும்படி செய்தவர்க 
ளும கண்கள் களிப்படையும்படியாகத் தரிசித்துச் சுவாமி திருவடி 
களை வணங்கி அவர்சரித்திரத்தைக் கேட்டவர்களும் மோட்ச மடை 
தார்கள் மானைக்கரத்தில் வைத்தருளிய பரமசிவனுடைய திவ்வியசரி 
த்திரமிதுவாமென்று சந்தோஷமாய் அப்பிரமன் சொல்ல அப்படி 
சொல்லிய பிரமனைசனகரிஷி முனிவர்களோடு தோத்திரஞ் செய்து 
வணங்கினான் எ - று . 

கலி விருத்தம் . 


( 5 ) 


அஞ்செழுத்தும் வாழி வாழி யருணை வாழி யருணையான் 
கஞ்சமுற்ற சரணப் வாழி கருணைவாழி கருணைபொன் 
மஞ்சுபெற்ற வானம்வாழி வையம்வாழி வையமேற் 
றஞ்சுமுற்ற நீரும்வாழி சைவம்வாழி வாழியே. 


இ - ள் . பாவங்களைப் போக்கக்காரணமான பஞ்சாக்ஷரம் வாழ்க 
அருணாசலத்தலம்வாழ்க , அருணாசலேசருடைய தாமரை மலர்போ 

ற திருவடிகள் வாழ்க , அச்சுவாமி கிருபைவாழ்க , அக்கருணைபோ 
ன்ற அழகாகிய மேகவருஷம்வாழ்க , பூலோக மவாழ்க , பூமியில் உயி 
ர்களுக்குப் பற்றுக்கோடாகிய திருநீறு வாழ்க , சைவசைமயம் வாழ்க 


ன்ற 


எ - று . 


கள் 


ஞானம்வாழி நன்மைவாழி நாடுராச நீதிசீர் 
தானம்வாழி தருமம்வாழி சகலவேத வாகமங் 
கானம்வாழி கல்விவாழி கற்றறிந்த கேள்வியன் 
பானவேர்கள் வாழியீச னடியர்வாழி வாழியே. 


இ - ள் . ஞானம் வாழ்க , நன்மைவாழ்க ,நாடும் இராசனும் அவ 
னுக்குரிய நீதியும் கீர்த்தியும் , தானமும் வாழ்க , தருமம் வாழ்க , உண் 


உருட் 

அருணாசல புராணம் . 
மையாகிய வேரமும் ஆகமங்களும்வாழ்க , சங்கீதம்வாழ்க, கற்றவித் 
தைகளும் வாழ்க , அவைகளைக் கற்றறிந்தும் கேள்விப்பட்டும் யாவரி 
டத்தும் அன்பு உண்டானவர்கள் வாழ்க , பரமசிவன் அடியார்கள் 
வாழ்க , வாழ்க , எ - று . 


எ 


அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம். 
இக்கதை படித்தோர்சேட்டோ ரெழுதினோ ரெழுதிவைத்தோர் 
கமைக்கடல் சூழ்ந்த விந்தவையக முழுதுங்காத்துத் , தக்கசந்தான 
போக சவுக்கியந் தழைய வாழ்ந்து , திக்கருணேசரன்பாற் சிவபதம் 
பெறுவர்தாமே . 


இ - ள் . இவ்வருணாஜலத்தின் மான்மியத்தைப் படித்தவர்களும் 
கேட்டவாகளும் எழுதினவர்களும் எழுதிவைத்துக் கொண்டவ 
ளும் , கரியகடல் சூழ்ந்த பூமிமுழுதும் காத்துத்தகுந்த புத்திரசம்பத் 
தும் போக சௌரியமும் தழைக்கும்படியாக வாழ்ந்து யாவருக்கும் 
ஆதாரமாகிய அருணாசலேசர் கிருபையினால் சிவபதம் அடைவார் 

அ 
பதின்மூன்றுவது . 
புளகாதிபன் சருக்கம் . 

முற்றிற்று. 


கள் எ - று . 


भ 


அருணாசலபுராணம் மூலமும் உரையும் , 

முற்றிற்று , 


பர்பிர முட்பட சருக்கம் பதினான்குக்கும் 
ஆக திருவிருத்தம் - களச கா . 

திருச்சிற்றம்பலம். 


